


மத்தேயு, 5 

செல்லர்ஸ்‌ கிரெய்ன்‌ 
60. முடிவுக்‌ காலம்‌ பற்றிய அவரது உவமைகள்‌ (25:1-46) 
61. சிலுவையின்‌ மீது மரணத்திற்கு வழிநடத்திய படிகள்‌ (26:1-16) 
62. பஸ்கா (26:17-29) 
63. ஒலிவமலையின்‌ மீது (26:30-46) 
64. இயேசு கைது செய்யப்படுதல்‌ (26:47-56) 
65. யூதாகளின்‌ விசாரணை மற்றும்‌ பேதுருவின்‌ மறுதலிப்புகள்‌ 

(26:57-75) 

66. யூதாஸின்‌ மரணம்‌ மற்றும்‌ ரோம விசாரணைகள்‌ (27:1-31) 
67. கிறிஸ்துவை சிலுவையில்‌ அறைதல்‌ (27:32-56) 
68. அடக்கம்‌ (27:57-66) 
69. உயிர்த்தெழுதல்‌ (28:1-15) 
70. பிரதான கட்டளை (28:16-20) 


60 
முவுக்‌ காலம்‌ பற்றிய 
அவரது உவமைகள்‌ 


[25:1-46) 


24ம்‌ அதிகாரத்தில்‌ தொடங்கிய “ஒலிவ மலை உரையாடல்‌” இந்த 
அதிகாரத்தில்‌ தொடருகிறது. இன்னமும்‌ இயேசு தமது சீஷர்களிடம்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்‌, முடிவு காலம்‌ பற்றி அவர்‌ கூடுதலாக மூன்று உவமை 
களைக்‌ கூறினார்‌: பத்துக்‌ கன்னியர்களின்‌ உவமை (25:1-13), தாலந்துகளின்‌ 
உவமை (25:14-80) மற்றும்‌ செம்மறி ஆடுகள்‌, வெள்ளாடுகள்‌ பற்றிய உவமை 
(25:31-46). இந்தக்‌ கடைசி உவமை, “கடை நியாயத்தீர்ப்பின்‌ காட்சி” என்று 
அடிக்கடி அழைக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று உவமைகளும்‌, கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகைக்குப்‌ போதிய அளவு தயாரிப்புகளை மேற்கொள்ளுதலின்‌ 
முக்கியத்துவத்தை வலியுறுத்துன்றன. இவைகள்‌ மத்தேயு சுவிசேஷத்திற்கு 
மாத்திரமே உரியவைகளாகவும்‌ உள்ளன. 





பத்துக்‌ கன்னியார்களின்‌ உவமைகள்‌ 
(25:1-13) 
அப்பொழுது, பரலோகராஜ்யம்‌ தங்கள்‌ தீவட்டிகளைப்‌ 


பிடித்துக்கொண்டு, மணவாளனுக்கு எதிர்கொண்டுபோகப்‌ புறப்பட்ட 
பத்துக்‌ கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்‌. 


2 அவர்களில்‌ ஐந்துபேர்‌ புத்தியுள்ளவர்களும்‌, ஐந்துபேர்‌ 
புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள்‌. 
3புத்தியில்லாதவா்கள்‌ தங்கள்‌ தீவட்டிகளை எடுத்துக்‌ 


கொண்டுபோனார்கள்‌, எண்ணெயையோ கூடக்‌ கொண்டுபோகவில்லை. 

*புத்தியுள்ளவர்கள்‌ தங்கள்‌ தீவட்டிகளோடுங்கூடத்‌ தங்கள்‌ 
பாத்திரங்களில்‌ எண்ணெயையும்‌ கொண்டு போனார்கள்‌. 

மணவாளன்‌ வரத்‌ தாமதித்தபோது, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
நித்திரைமயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள்‌, 

*நடுராத்தியிலே: இதோ, மணவாளன்‌ வருகிறார்‌, அவருக்கு 
எதிர்கொண்டுபோகப்‌ புறப்படுங்கள்‌ என்றெ சத்தம்‌ உண்டாயிற்று. 

A அப்பொழுது, அந்தக்‌ கன்னிகைகள்‌ எல்லாரும்‌ எழுந்திருந்து, தங்கள்‌ 
தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்‌. 

“புத்தியில்லாதவார்கள்‌ புத்தியுள்ளவர்களை நோக்கி: உங்கள்‌ 
எண்ணெயில்‌ எங்களுக்குக்‌ கொஞ்சங்கொடுங்கள்‌, எங்கள்‌ தீவட்டிகள்‌ 


7 


அணைந்துபோகிறதே என்றார்கள்‌, 

ூபுத்தியுள்ளவர்கள்‌ பிரதியுத்தரமாக அப்படியல்ல, எங்களுக்கும்‌ 
உங்களுக்கும்‌ போதாமலிராதபடி, நீங்கள்‌ விற்றெவர்களிடத்திற்‌ போய்‌, 
உங்களுக்காக வாங்கிக்கொள்ளுங்கள்‌ என்றார்கள்‌. 

0 அப்படியே அவர்கள்‌ வாங்கப்போனபோது மணவாளன்‌ வந்துவிட்டார்‌; 
ஆயத்தமாயிருந்தவர்கள்‌ அவரோடேகூடக்‌ கலியாண வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்தார்கள்‌; கதவும்‌ அடைக்கப்பட்டது. 

ன்பு, மற்றக்‌ கன்னிகைகளும்‌ வந்து: ஆண்ட வரே, ஆண்டவரே, 
எங்களுக்குத்‌ இறக்கவேண்டும்‌ என்றார்கள்‌. 

1”அகுற்கு அவர்‌: உங்களை அறியேன்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

மனுஷகுமாரன்‌ வரும்‌ நாளையாவது நாழிகையையாவது நீங்கள்‌ 
அறியாதிருக்கிறபடியால்‌ விழித்திருங்கள்‌. 


வசனம்‌ 1. இந்த மூன்று உவமைகளில்‌ முதலாவது, கர்த்தருடைய 
மறுவருகைக்கு எல்லாக்‌ காலங்களிலும்‌ தயாராக இருத்தலின்‌ தேவை பற்றி 
அக்கறைப்படுத்துறெது, ஏனெனில்‌ அவரது வருகை எப்போது நடக்கும்‌ என்று 
யாருக்கும்‌ தெரியாது. இந்த உவமை, பரலோகராஜ்யம்‌ ... ஒப்பாயிருக்கும்‌ 
என்று சொற்றொடருடன்‌ தொடங்குகிறது. இராஜ்யத்தின்‌ உவமைகளை 
இயேசு, அடிக்கடி இவ்வகையான மொழிநடையுடன்‌ அறிமுகப்படுத்தினார்‌ 
(13:24, 31, 44, 45, 47; 18:23; 22:2). 

இங்கு இயேசு, இராஜ்யத்தை மணவாளன்‌ வரும்போது அவருக்குத்‌ 
துணையாகச்‌ சென்ற பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பிட்டார்‌. “பத்து” என்பது 
யூதத்துவத்தில்‌ தனிச்சிறப்பான எண்ணாக இருந்தது, அது இந்தக்‌ கதைக்குப்‌ 
பொருத்தமான எண்ணாக உள்ளது. “கன்னிகைகள்‌” என்பதற்கான (ஓpaரthenos) 





சொற்றொடர்‌, அற்புதமாய்க்‌ கர்ப்பந்தரித்த வேளையில்‌ மரியாளை விவரிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையாக உள்ளது (1:23; லூக்கா 1:27). இந்த 
உவமையில்‌ உள்ள கன்னிகைகள்‌, இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களின்‌ பிரதி 
நிதித்துவமாக இருக்கின்றனர்‌. இதற்கு முன்னும்‌ இதைத்‌ தொடர்ந்தும்‌ உள்ள 
உவமைகளில்‌, கர்த்தர்‌ தமது சீஷர்கள்‌ ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌ என்று 
போதிக்க ஆண்‌ உதாரணங்களைப்‌ பயன்படுத்தினார்‌ (24:45-51; 25-14-30). 
இங்கு அவர்‌, இந்தக்‌ கொள்கையைப்‌ பெண்‌ உதாரணங்களைப்‌ பயன்படுத்தி 
விவரித்தார்‌. இயேசுவின்‌ பல விவரிப்புகள்‌ ஆண்‌ மற்றும்‌ பெண்களின்‌ 
நடவடிக்கைகளை உள்ளடக்குகின்றன (6:26, 28; 11:17; 24:40, 41). 

இந்தக்‌ கன்னிகைகள்‌ ஒருவேளை, திருமண ஊர்வலத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌, நவீன காலத்து “மணப்பெண்ணின்‌ தோழிகள்‌” 
போன்றவர்களாக இருக்கலாம்‌. இருப்பினும்‌ லியோன்‌ மோரீஸ்‌ 





அவர்கள்‌, பழங்காலத்து யூதர்களின்‌ திருமணச்‌ சடங்குகள்‌ பற்றிய 
நமது அறிவு முழுமையற்றதாக உள்ளது என்று கூறினார்‌.! அவர்கள்‌ 
மணவாளனுக்கு எதிர்கொண்டுபோகப்‌ புறப்பட்டனர்‌ என்று இவ்வசனம்‌ 
கூறுகிறது, ஆனால்‌ அவர்கள்‌ எந்த இடத்தில்‌ காத்திருந்தனர்‌ என்று 
குறிப்பிடுவதில்லை. அந்தக்‌ கன்னிகைகள்‌ மணமகனின்‌ வீட்டில்‌ காத்திருந்தனர்‌ 
என்று கருத்துத்‌ தெரிவிக்கப்படுறெது. உதாரணத்திற்கு, அந்தக்‌ காலத்தில்‌ 





8 


இருந்த யூதர்களின்‌ பழக்கங்கள்‌ பற்றிய தகவலைச்‌ சார்ந்து, மணமகன்‌ 
குமது மணமகளை வரவேற்றுக்‌ கொண்டுவரத்‌ தமது மாமனார்‌ வீட்டிற்குச்‌ 
சென்ற நிகழ்வுடன்‌ இது பிணைக்கப்படலாம்‌. அவர்‌ கன்னிப்பெண்களின்‌ 
துணையுடன்‌ தமது சொந்த வீட்டை விட்டுப்‌ புறப்படுவார்‌. அந்தப்‌ பெண்கள்‌, 
விளக்குகளையோ அல்லது தீவட்டிகளையோ பிடித்துக்‌ கொண்டு அவரது 
வருகையில்‌ அவருடன்‌ வருவார்கள்‌. அவர்கள்‌ அவரை வீட்டிற்குள்‌ முன்னின்று 
அழைத்துச்‌ செல்வார்கள்‌.” 

அந்தக்‌ கன்னிகைகள்‌ மணமகளின்‌ வீட்டில்‌ காத்திருந்தனர்‌ என்று 
மற்றவர்கள்‌ நினைத்தனர்‌. மணமகன்‌ திருமண விழாவிற்காகத்‌ தமது 
வீட்டிற்கு மணமகளை அழைத்துச்‌ செல்ல வரும்போது, அவரை முன்னின்று 
நடத்திச்‌ செல்லும்‌ ஊர்வலத்தில்‌ அந்தப்‌ பத்துக்‌ கன்னிகைகளும்‌ இணைந்து 
கொள்வார்கள்‌.“ இந்த விருப்பப்‌ தேர்வுகள்‌ இரண்டில்‌ எது சாத்தியமாக 
இருந்தாலும்‌, இந்த உவமையின்‌ கருத்தைப்‌ புரிந்துகொள்வதற்கு, அவர்கள்‌ 
காத்திருந்த இடம்‌ எது என்று மிகச்சரியாகத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 
முக்கியமானதாக இருப்பதில்லை. திருமணக்‌ கொண்டாட்டத்தில்‌ மனமகனை 
கனப்படுத்த இணைந்து கொள்வதற்காக அவர்கள்‌ காத்திருந்தனர்‌. 

மனமகன்‌ பற்றிய உருவகம்‌, பழைய ஏற்பாட்டில்‌ தனது வேர்களைக்‌ 





கொண்டுள்ளது. தேவனை கணவராகவும்‌ இஸ்ரவேல்‌ மக்களை மனைவியாகவும்‌ 
பல வேதவசனப்‌ பகுதிகள்‌ விவரிக்கின்றன (ஏசாயா 54:4-8; 62:4, 5; எசேக்கியேல்‌ 
16:6-14; ஓசியா 2:19, 20). அதுபோன்றே புதிய ஏற்பாட்டில்‌, இயேசு 
மணமகனாக இருக்கறொர்‌ மற்றும்‌ சபை அவரது மனைவியாக உள்ளது (9:15; 
22:2; யோவான்‌ 3:29; 2 கொரிந்தியர்‌ 11:2; எபேசியர்‌ 5:25-32; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 19:7, 8; 21:2). (மத்தேயு சுவிசேஷத்தின்‌) இவ்வசனப்‌ பகுதியில்‌, 
மணமகளின்‌ உருவகம்‌ மேம்படுத்தப்படவில்லை என்றாலும்‌, மணமகன்‌ 
கிறிஸ்துவைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துவதாகக்‌ கூறப்பட முடியும்‌. 

திருமண விருந்துகள்‌ மணமகனின்‌ வீட்டிலேயே நடைபெற்றன, 
அவைகள்‌ பெரும்பாலும்‌ இரவு வேளையில்‌ நடைபெற்றன (25:6). விஷயம்‌ 
இப்படி இருந்ததால்‌, ஊர்வலத்தைக்‌ காட்சிப்படுத்தக்‌ கன்னிகைகள்‌ தங்கள்‌ 
தீவட்டிகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு சென்றனர்‌. ஆங்கில வேதாகமத்தில்‌ 
“ஹா” [தமிழில்‌ இது “தீவட்டிகள்‌” என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது] 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (/யாற5) கிரேக்க வார்த்தை, “தவட்டிகள்‌” 





என்பதைக்‌ குறிப்பிடலாம்‌ (யோவான்‌ 18:3). L0௦5 வேறொரு வார்த்தை, 
வீட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ சிறு எண்ணெய்‌ விளக்கைக்‌ குறிக்கிறது (5:15ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்த சந்தர்ப்பத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட 
“தீவட்டிகள்‌” என்பவை, நீண்ட குச்சிகளுடன்‌ இணைக்கப்பட்டு, இறுக்கமாகப்‌ 
பிணைக்கப்பட்ட துணிகளைக்‌ கொண்டிருக்கும்‌; அந்தத்‌ துணிகள்‌ ஒலிவ 
எண்ணெய்க்குள்‌ முழுக்கி எடுக்கப்பட்டதால்‌ கணிசமான நேரம்‌ எரிவதாக 
இருக்கும்‌. “தீவட்டிகள்‌” என்பவை, மரக்கோல்களின்‌ மீது உயர்த்திக்‌ 
கட்டப்பட்ட எண்ணெய்‌ விளக்குகளாக இருக்கவும்‌ சாத்தியக்கூறு உள்ளது. 
ஜான்‌ லைட்‌ஃபூட்‌ அவர்கள்‌, ரபீ சாலொமோன்‌ என்பவரால்‌ குறிப்பிடப்பட்ட, 





பழங்கால ரபீத்துவக்‌ கூற்று ஒன்றைச்‌ சுட்டிக்காண்பித்தார்‌: 


மணமகள்‌ மஞ்சத்தில்‌ வைக்கப்படுவதற்கு முன்பு, மணமகளை அவரது 


தகப்பனார்‌ வீட்டில்‌ இருந்து மணமகனின்‌ வீட்டிற்குத்‌ தூக்கிச்செல்லகுல்‌ 
என்பது இஸ்மவேலர்களின்‌ நாட்டில்‌ பழக்கமாக இருக்கிறது; அவளுக்கு 
முன்பாக, பத்துச்‌ சாய்வான மரப்பலகைகள்‌ ஒவ்வொன்றின்‌ மேலும்‌ 
பாத்திரம்‌ ஒன்றும்‌, அந்தப்‌ பாத்திரம்‌ ஒவ்வொன்றிலும்‌, எண்ணெய்‌ 
மற்றும்‌ நிலக்கலுடன்‌ துணித்துண்டு ஒன்றும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌: 
இவைகள்‌ ஒளியூட்டப்பட்டு, தீவட்டிகளாக அவளுக்கு முன்பாக எடுத்துச்‌ 
செல்லப்படும்‌.” 





வசனம்‌ 2. அந்தப்‌ பத்துக்கன்னிகைகளில்‌, ஐந்துபேர்‌ புத்தியுள்ளவர்களும்‌, 
ஐந்துபேர்‌ புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள்‌ என்று இயேசு கூறினார்‌. 
“புத்தியில்லாத” (10709) மற்றும்‌ “புத்தியுள்ள”, “ஞானமுள்ள?” (ஓhரonim௦5) என்ற 
சொற்றொடர்கள்‌, இருவகையான வீடு கட்டுபவர்களை விவரிக்கவும்‌ மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன (2:24, 26). இவ்விஷயத்தில்‌, பத்துக்‌ 
கன்னிகைகள்‌, கலவையான குழுவாக இருந்தனர்‌. அவர்களில்‌ பாதிப்பேர்‌ 
விசுவாசம்‌ நிறைந்த சீஷார்களாக இருக்கையில்‌, மற்றப்பாதிப்பேர்‌ அவ்வாறு 
இருக்கவில்லை. இந்த எண்கள்‌ இந்தக்‌ கதையின்‌ ஒரு பாகமாக மாத்திரம்‌ 
உள்ளன; கிறிஸ்து திரும்ப வரும்போது, எத்தனை சதவிகிதம்‌ பேர்‌ விசுவாசம்‌ 
உள்ளவர்களாவும்‌ விசுவாசம்‌ இல்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌ என்பதை 
இவைகள்‌ முடிவுசெய்யமாட்டாது. 





வசனம்‌ 3. ஐந்து கன்னிகைகள்‌ புத்தியில்லாதவர்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டது ஏன்‌? அவர்கள்‌, மணமகன்‌ வரத்தாமதமானால்‌ 
போதிய அளவு ஏற்பாடு செய்யாது இருந்தனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தீவட்டிகளை 
கொண்டிருந்தனர்‌, ஆனால்‌ தங்களுடன்‌ அவர்கள்‌ கூடுதலாக எண்ணெயை 
கொண்டு போகவில்லை. முந்திய உவமை ஒன்றில்‌, பொல்லாத ஊழியக்காரன்‌ 
ஒருவன்‌ (24:48-50), எஜமான்‌ முன்னதாகத்‌ திரும்பி வருதலுக்குத்‌ தயாராக 
இருக்கக்‌ தவறியிருந்தான்‌, இருப்பினும்‌ புத்தியில்லாத இந்தத்‌ கன்னிகைகள்‌, 
நீண்ட தாமதம்‌ என்ற பிரச்சனையைக்‌ கவனிக்கத்‌ தவறிவிட்டனர்‌.” 

வசனம்‌ 4. மற்ற ஐந்து கன்னிகைகள்‌ புத்தியுள்ளவர்கள்‌ 
(“ஞானமுள்ளவர்கள்‌”; NV) என்று அழைக்கப்பட்டனர்‌, ஏனென்றால்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ தீவட்டிகள்‌ எரிவதற்குப்‌ போதுமான எண்ணெய்‌ கொண்டு 
வந்தது மட்டுமின்றி, கூடுதலாகப்‌ பாத்திரங்களில்‌ எண்ணெயையும்‌ கொண்டு 
வந்தனர்‌. இந்த இளம்‌ பெண்கள்‌ செய்தது வசதியானதாக இராதிருக்கையில்‌, 
அவசியமானதாக இருந்ததை அவர்கள்‌ செய்தார்கள்‌. மணமகன்‌ தாமதமாக 
வரலாம்‌ என்பதை அவர்கள்‌ அனுபவத்தில்‌ அறிந்திருந்தனர்‌, எனவே அவர்‌ 
வரும்போது ஆயத்தமாக இருக்க அவர்கள்‌ விரும்பினர்‌. ஒருவர்‌ தமது விளக்கை 
எரியச்‌ செய்வதற்குப்‌ போதுமான எண்ணெயை எடுத்துச்‌ செல்லுதல்‌ என்பது, 
இயேசுவின்‌ கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து நல்ல ஊழியங்களைச்‌ செய்தலை 
அடையாளப்படுத்துகிறது (காண்க 5:14-16).7 

வசனம்‌ 5. பத்துக்‌ கன்னிகைகளும்‌ காத்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
மணவாளன்‌ வரத்‌ தாமதித்தார்‌. அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌ மணவாளர்கள்‌ தங்கள்‌ 
வருகையின்‌ நேரத்தை இரகசியமாய்க்‌ காத்துக்கொள்ள விரும்புனர்‌ என்பதால்‌, 
இந்த விபரம்‌ வியப்புக்குரியதாக இருக்கக்‌ கூடாது. இங்கு தாமதித்தல்‌ 
என்பது கிறிஸ்துவின்‌ மறுவருகைக்கு முன்பு நீண்ட காலமாவதைப்‌ பிரதி 





10 


நிதித்துவப்படுத்துறெது (காண்க 25:19). இயேசு விரைவில்‌ வருவார்‌ என்று 
தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்கள்‌ எதிர்பார்த்தனர்‌. மத்தேயு தமது சுவிசேஷத்தை 
எழுதிய காலகட்டமான, கி.பி. 50கள்‌ அல்லது 60களின்‌ முற்பகுதியின்போது, 
அவரது வாசகர்கள்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட பிரச்சனையுடன்‌ போராடிக்‌ கொண்டு 
இருந்திருக்கலாம்‌. 60 களின்‌ மத்தியகாலத்தில்‌ எழுதிய பேதுரு, “அவர்‌ வருவார்‌ 
என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ எங்கே?” என்று கேலிசெய்யும்‌ வகையில்‌ 
கேட்ட ஏளனக்காரர்களுக்குப்‌ பதில்‌ அளித்தார்‌ (2 பேதுரு 3:4). 

நேரம்‌ மெதுவாகக்‌ கடந்து சென்று கொண்டிருக்கையில்‌, அந்த இளம்‌ 
பெண்கள்‌ எல்லாரும்‌ நித்திரைமயக்கமடைந்து துரங்கிவிட்டார்கள்‌. 








அது தாமதமானதால்‌, பத்துக்‌ கன்னிகைகளும்‌ களைப்படைந்து தூங்கி 
விழுந்தனர்‌ என்பது புரிந்து கொள்ளக்‌ கூடியதாக உள்ளது. அவர்கள்‌ 
தூங்யெதற்காக இயேசு அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவில்லை. புத்தியில்லாத 
கன்னிகைகள்‌ புத்தியுள்ள கன்னிகைகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக இதில்‌ 
குற்றப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும்‌ மற்ற வேதவசனப்‌ பகுதிகளில்‌, 
தூங்குதல்‌ என்பது விழித்திருத்தலுக்கு நேர்‌ எதிராக அமைக்கப்படுகிறது மற்றும்‌ 
அது எதிர்மறையாகக்‌ கண்ணோக்கப்படுகிறது (26:38-46; மாற்கு 13:35, 36; 
எபேசியர்‌ 5:14; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:69. 

வசனம்‌ 6. கூப்பிடுபவர்‌ ஒருவரிடம்‌ இருந்து நடுராத்திரியிலே 
(22:3ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌) சத்தம்‌ உண்டாயிற்று. 








மணவாளன்‌ வருகிறார்‌ என்ற வார்த்தை கடைசியில்‌ வந்து சேர்ந்தது, அந்தப்‌ 





பத்துக்கன்னிகைகளுக்கும்‌ அவருக்கு எதிர்கொண்டுபோகப்‌ புறப்படுங்கள்‌ 
என்ற அழைப்பு விடுக்கப்பட்டது. 

வசனம்‌ 7. வரவேற்புச்‌ செய்திக்குப்‌ பதில்‌ செயல்‌ செய்யும்‌ வகையில்‌ 
அந்தச்‌ கன்னிகைகள்‌ எல்லாரும்‌ எழுந்திருந்து, தங்கள்‌ தீவட்டிகளை 
ஆயத்தப்படுத்தினார்கள்‌. “ஆயத்தப்படுத்தினார்கள்‌” (4௦1120) வினைச்சொல்‌ 
“ஒழுங்குபடுத்துதல்‌” என்று பொதுவாக அர்த்தப்படுகிறது. இந்த “விளக்குகள்‌,” 
கோல்களைச்‌ சுற்றிலும்‌ கட்டப்பட்ட துணிகளால்‌ ஆன தீவட்டிகளாக இருந்தன 
என்றால்‌, அதன்‌ கருனெ முனைப்பகுதி வெட்டப்பட்டு அதிகமான எண்ணெய்‌ 
இடப்பட்டிருக்கும்‌. அவைகள்‌ கோல்களின்‌ மீது உயர்த்தி வைக்கப்பட்ட 
எண்ணெய்‌ விளக்குகளாக இருந்தால்‌, அவற்றின்‌ இரிகளின்‌ கருகிய பகுதிகள்‌ 
வெட்டப்பட்டு அதிகமான எண்ணெய்‌ விடப்பட்டிருக்கும்‌. 

வசனங்கள்‌ 8, 9. புத்தியில்லாதவர்கள்‌, தங்கள்‌ தீவட்டிகளைக்‌ கத்தரித்து 
ஒழுங்கு படுத்தியபோது, அவற்றின்‌ சுவாலைகள்‌ அணைந்துபோயின. 
பழைய ஏற்பாட்டில்‌, அணையும்‌ விளக்கின்‌ உருவகம்‌ துன்மார்க்கருடன்‌ 
இணைவு கொண்டிருந்தது (யோபு 18:5; நீதிமொழிகள்‌ 13:9). புத்தியில்லாத 
கன்னிகைகள்‌, மணவாளனின்‌ தாமதத்தைத்‌ தாங்கள்‌ கணக்கிடாததை 
உணர்ந்தறிந்தனர்‌. அவர்களின்‌ இக்கட்டைத்‌ தீர்த்துக்‌ கொள்வதற்கு, அவர்கள்‌ 
தங்கள்‌ தோழிகளிடத்தில்‌, அவர்களின்‌ எண்ணெயில்‌ கொஞ்சத்தைத்‌ 
தங்களுடன்‌ பகிர்ந்து கொள்ளும்படி வேண்டுகோள்‌ விடுத்தனர்‌. 

புத்தியுள்ள கன்னிகைகள்‌, எல்லாருக்கும்‌ எண்ணெய்‌ போதுமானதாக 
இராது என்று விளக்கப்‌ படுத்தி, அவர்களின்‌ (புத்தியில்லாத கன்னிகைகளின்‌) 
வேண்டுகோளை ஏற்க மறுத்தனர்‌. எல்லா விளக்குகளும்‌ அணைந்து போகும்‌ 
இடர்ப்பாட்டை ஏற்படுத்த அவர்கள்‌ விரும்பவில்லை. அது நடக்கும்‌ என்றால்‌ 


11 


ஊர்வல நிகழ்வு சேதமடையும்‌.” 

புத்தியில்லாத கன்னிகைகள்‌ விற்கிறவர்களிடத்திற்போய்‌ தங்கள்‌ சொந்த 
எண்ணெயை வாங்கிக்கொள்ளும்படி அவர்கள்‌ ஆலோசனை கூறினார்கள்‌. 
இரவு முழுவதும்‌ கடைகள்‌ திறந்திருக்க மாட்டா, ஆனால்‌ விழாக்காலங்களில்‌ 
விதிவிலக்குகள்‌ இருக்கலாம்‌. டொனால்டு ஹேங்கார்‌ அவர்கள்‌, 
“திருமணக்‌ கொண்டாட்டம்‌ நிறைவாக நடைபெறும்‌ ஒரு சிறு கிராமத்தில்‌, 
இரவு நேரத்தில்‌ தாமதமாக எண்ணெய்‌ வாங்குதல்‌ என்பது, கடினமாக 
இருந்திராது” என்று நினைத்தார்‌.” புத்தியில்லாத கன்னிகைகள்‌ தங்கள்‌ சொந்த 
எண்ணெயை வாங்குதல்‌ பற்றிய விபரமானது, நல்ல ஊழியர்கள்‌ மாற்றப்பட 





மாட்டார்கள்‌ என்ற உண்மையை விவரிக்கிறது. கிறிஸ்து மறுபடியும்‌ 
வரும்போது, ஒவ்வொரு தனிநபரும்‌ தாம்‌ செய்துள்ளவற்றிற்குக்‌ கணக்கு 
ஒப்புவிப்பார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10). 

வசனம்‌ 10. எரிந்து பிரகாசிக்கும்‌ விளக்குகளுடன்‌ மணவாளனைச்‌ 
சந்திப்பதற்குப்‌ பதிலாகப்‌ புத்தியில்லாத கன்னிகைகள்‌ தங்கள்‌ எண்ணெயை 
வாங்குதற்குச்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ சென்றபோது, மணவாளன்‌ வந்துவிட்டார்‌. 
புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள்‌ கத்தரித்து ஒழுங்கு செய்யப்பட்டு எரிந்து 
கொண்டிருந்த தங்கள்‌ விளக்குகளுடன்‌ மணவாளனைச்‌ சந்தித்தனர்‌. 
அவர்கள்‌ அவரோடேகூடக்‌ கலியாண வீட்டுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 
திருமண வீட்டிற்குள்‌ அவர்கள்‌ பிரவேசித்தபின்பு, கதவு அடைக்கப்பட்டது. 


அடைக்கப்பட்ட ககவு என்பது கடந்து சென்ற வாய்ப்பைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது (ஆதியாகமம்‌ 7:16; ஏசாயா 22:22; லூக்கா 13:25; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:7). 


வசனம்‌ 11. புத்தியில்லாத கன்னிகைகள்‌ திரும்பி வந்து, தங்களை 
வெளியே விட்டுக்‌ கதவு அடைக்கப்பட்டகைக்‌ கண்டபோது, தங்களை 
உள்ளே அனுமதிக்கும்படி மணவாளனிடம்‌ அவர்கள்‌ கெஞ்சினார்கள்‌. 
அவர்கள்‌, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குத்‌ திறக்கவேண்டும்‌ என்று 
கூறினர்‌. “புத்தியில்லாத” மற்றும்‌ “புத்தியுள்ள” என்ற சொற்றொடர்கள்‌, 
வீடு கட்டும்‌ இருவரை நினைவூட்டியது போன்றே (7:24, 26), “ஆண்ட வரே, 
ஆண்டவரே” என்ற அழைத்தலானது, அதே அதிகாரத்தில்‌ இயேசுவின்‌ 
எஞ்சிய எச்சரிப்பாக உள்ளது. அவர்‌, “பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ 





சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, 
என்னை நோக்கி: கர்த்தாவே கர்த்தாவே” என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை” என்று கூறினார்‌ (7:21). 

வசனம்‌ 12. சந்தோஷமான வைபவத்திற்காக உள்ளே நுழைவதற்குப்‌ 
புத்தியில்லாத கன்னிகைகளின்‌ வேண்டுகோள்கள்‌ வீணாயின. 
மணவாளன்‌, உங்களை அறியேன்‌ என்று கூறி, அவர்களை உள்ளே 
அனுமதிக்க மறுத்துவிட்டார்‌ (7:23ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
இந்த அறிவித்தலானது, “உங்களைக்‌ கொண்டு செய்வதற்கு எனக்கு 
ஒன்றுமில்லை” என்று பொழிப்புரைக்கப்‌ படக்கூடும்‌.! பழைய ஏற்பாட்டில்‌, 
தேவன்‌ தாம்‌ தேர்ந்து கொண்ட மக்களை “அறி௫றார்‌” (எரேமியா 1:5; ஓசியா 
13:5; ஆமோஸ்‌ 3:2; KJV). இந்த ஆய்வுக்கருத்து, கிறிஸ்துவினால்‌ “அறியப்பட்டு” 
அதன்‌ மூலமாகத்‌ தேவனுடன்‌ இரட்சிக்கப்பட்ட உறவில்‌ உள்ளவர்கள்‌ என்று 
புதிய ஏற்பாட்டில்‌ மறுபடியும்‌ உரைக்கப்படுகிறது (காண்க கலாத்தியர்‌ 4:8, 9; 





12 


2 தீமோத்தேயு 2:19).1! 

புத்தியில்லாத கன்னிகைகள்‌, தங்கள்‌ தயாரிப்பு வீணாகச்‌ செய்யப்பட்டது 
என்று உணர்ந்து அறிந்த நிலையில்‌ (அடைக்கப்பட்ட) கதவினிடத்தில்‌ இருந்து 
திரும்புகையில்‌, அவர்களின்‌ துக்கத்தை நம்மால்‌ கற்பனை செய்து பார்க்க 
முடிகிறது. ஒருவேளை அவர்கள்‌, ஏற்ற வகையில்‌ உடை உடுத்துவதிலும்‌ 
நேரப்பட வருவதிலும்‌ பல மணி நேரங்களைச்‌ செலவிட்டிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
அனேகமாக, விழாவில்‌ தங்கள்‌ பணிகள்‌ குறித்து ஒத்திகை பார்த்திருக்கலாம்‌. 
அவர்கள்‌ தீவட்டிகளைக்‌ கூடக்‌ கொண்டு வந்திருந்தனர்‌ - ஆனால்‌ மணவாளன்‌ 
வரும்வரையில்‌ அணைந்து விடாதிருக்கப்‌ போதுமான எண்ணெயை அவர்கள்‌ 
கொண்டு வரவில்லை. 

வசனம்‌ 73. இயேசு மனுஷகுமாரன்‌ வரும்‌ நாளையாவது 
நாழிகையையாவது நீங்கள்‌ அறியாதிருக்கிறபடியால்‌ விழித்திருங்கள்‌ 
என்று கூறி இந்த உவமையை முடித்தார்‌. கர்த்தரின்‌ மறுவருகைக்கு மக்கள்‌ 





எப்போதும்‌ ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌ என்ற எச்சரிக்கை மீண்டும்‌ 
ஒருமுறை தரப்படுகிறது (காண்க 24:36, 42, 44, 50). அவரது மறுவருகை பற்றிய 
விஷயத்தில்‌ நாம்‌ நமது ஆயத்தங்களைத்‌ தள்ளிப்போட்டுக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடாது. புத்தியுள்ளவர்களாக இருத்தல்‌ மற்றும்‌ தொடர்ந்து ஆயத்தமாக 
இருத்தல்‌ என்பது மேற்கொள்ள வேண்டிய ஏற்புடைய ஓட்டமாக உள்ளது, 
ஏனெனில்‌ அவர்‌ எப்போது வேண்டுமென்றாலும்‌ வரக்கூடும்‌. அவர்‌ 
வரும்போது, புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகள்‌ போன்று, ஆயத்தமற்றுக்‌ 











காணப்படுவதை யார்‌ விரும்புவார்‌? 


தாலந்துகளின்‌ உவமை (25:14-30) 


“அன்றியும்‌, பரலோகராஜ்யம்‌ புறத்தேசத்துக்குப்‌ பிரயாணமாய்ப்‌ 
போகிற ஒரு மனுஷன்‌, தன்‌ ஊழியக்காரரை அழைத்து, தன்‌ ஆஸ்திகளை 
அவர்கள்‌ வசமாய்‌ ஒப்புக்கொடுத்ததுபோல்‌ இருக்கிறது. 

18 அவனவனுடைய திறமைக்குத்தக்கதாக, ஒருவனிடத்தில்‌ ஜந்து 
தாலந்தும்‌, ஒருவனிடத்தில்‌ இரண்டு தாலந்தும்‌ ஒருவனிடத்தில்‌ ஒரு 
தாலந்துமாகக்‌ கொடுத்து, உடனே பிரயாணப்பட்டுப்‌ போனான்‌. 

ஜந்து தாலந்தை வாங்கினவன்‌ போய்‌, அவைகளைக்கொண்டு 
வியாபாரம்‌ பண்ணி, வேறு ஐந்து தாலந்தைச்‌ சம்பாதித்தான்‌. 

அப்படியே இரண்டு தாலந்தை வாங்னெவனும்‌, வேறு இரண்டு 
தாலந்தகைச்‌ சம்பாதித்தான்‌. 

18ஒரு தாலந்தை வாங்கிவவனோ, போய்‌, நிலத்தைத்‌ தோண்டி, தன்‌ 
எஜமானுடைய பணத்தைப்‌ புதைத்துவைத்தான்‌. 

 வெகுகாலமானபின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான்‌ 
திரும்பிவந்து, அவர்களிடத்தில்‌ கணக்குக்‌ கேட்டான்‌. 

“அப்பொழுது, ஐந்து தாலந்தை வாங்கினவன்‌, வேறு ஐந்து தாலந்தைக்‌ 
கொண்டுவந்து: ஆண்டவனே, ஐந்து தாலந்தை என்னிடத்தில்‌ ஒப்புவித்தீரே; 
அவைகளைக்கொண்டு, இதோ வேறு ஐந்து தாலந்தைச்‌ சம்பாதித்தேன்‌ 
என்றான்‌. 

“அவனுடைய எஜமான்‌ அவனை நோக்கி: நல்லது, உத்தமமும்‌ 


13 


உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்‌, 
அநேகத்தின்மேல்‌ உன்னை அதிகாரியாக வைப்பேன்‌, உன்‌ எஜமானுடைய 
சந்தோஷத்திற்குள்‌ பிரவேச என்றான்‌. 

இரண்டு தாலந்தை வாங்கினவனும்‌ வந்து: ஆண்டவனே, இரண்டு 
தாலந்தை என்னிடத்தில்‌ ஒப்புவித்தீரே; அவைகளை கொண்டு, இதோ, வேறு 
இரண்டு தாலந்தைச்‌ சம்பாதித்தேன்‌ என்றான்‌. 

22 அவனுடைய எஜமான்‌ அவனை நோக்கி: நல்லது, உத்தமமும்‌ 
உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்‌, 
அநேகத்தின்மேல்‌ உன்னை அதிகாரியாக வைப்பேன்‌; உன்‌ எஜமானுடைய 
சந்தோஷத்திற்குள்‌ பிரவேச என்றான்‌. 

“ஒரு தாலந்தை வாங்கினவன்‌ வந்து. ஆண்டவனே, நீர்‌ விதைக்காத 
இடத்தில்‌ அறுக்கிறவரும்‌, தெளிக்காத இடத்தில்‌ சேர்க்கிறவருமான 
கடினமுள்ள மனுஷன்‌ என்று அறிவேன்‌. 

அ கையால்‌, நான்‌ பயந்து, போய்‌ உமது தாலந்தை நிலத்தில்‌ புதைத்து 
வைத்தேன்‌; இதோ உம்முடையதை வாங்கிக்கொள்ளும்‌ என்றான்‌. 

2 அவனுடைய எஜமான்‌ பிரதியுத்தரமாக: 
பொல்லாதவனும்‌ சோம்பனுமான ஊழியக்காரனே, நான்‌ விதைக்காத 
இடத்தில்‌ அறுக்கிறவனென்றும்‌, தெளிக்காத இடத்தில்‌ சேர்க்கிறவனென்றும்‌ 
அறிந்திருந்தாயே. 

2 அப்படியானால்‌, நீர்‌ என்‌ பணத்தைக்‌ காசுக்காரர்‌ வசத்தில்‌ 
போட்டுவைக்க வேண்டியதாயிருந்தது; அப்பொழுது, நான்‌ வந்து 
என்னுடையதை வட்டியோடே வாங்கிக்கொள்வேனே, என்று சொல்லி, 

28 அவனிடத்திலிருக்றெ தாலந்தை எடுத்து, பத்துத்‌ தாலந்துள்ளவனுக்குக்‌ 
கொடுங்கள்‌. 

28உள்ளவனெவனேோ அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிபூரணமும்‌ 
அடைவான்‌; இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும்‌ எடுத்துக்கொள்ளப்படும்‌. 

5%பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனைப்‌ புறம்பான இருளிலே 
குள்ளிப்போடுங்கள்‌; அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ 
என்றான்‌. 


இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ பொறுப்புள்ள உக்ரொணக்காரர்களாக 
இருக்க வேண்டும்‌ என்று தாலந்துகளின்‌ உவமை வலியுறுத்துகிறது. 
எஜமானரின்‌ இராஜ்யத்தைப்‌ பரப்புவதற்காக ஒவ்வொருவரிடத்திலும்‌ சில 
கொடைகள்‌ அல்லது தாலந்துகள்‌ ஒப்புவிக்கப்‌ பட்டுள்ளன. இப்படிப்பட்ட 
ஆதாரமூலங்களைத்‌ தாம்‌ எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறோம்‌ என்று 
ஒவ்வொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ மறுவருகையில்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌. 
தங்கள்‌ தாலந்துகளைத்‌ தங்களுக்குத்‌ தாங்களே நடைமுறைப்படுத்தி அவற்றை 
மேம்படுத்தியவர்கள்‌ விசுவாசும்‌ நிறைந்தவர்கள்‌ என்று தீர்ப்புப்‌ பெறுவார்கள்‌. 
இதற்கு நேர்மாறாக, தங்கள்‌ தாலந்துகளை மறைத்து வைத்திருந்தவர்கள்‌ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவார்கள்‌. 





லூக்கா 19:11-27ல்‌ இதே போன்ற உவமை ஒன்று காணப்படுகிறது. பத்து 
இராத்தல்‌ பற்றிய உவமையில்‌ ஒரு மனிதர்‌ தமது அடிமைகளிடத்தில்‌, தமது 
ஆதாரமூலங்கள்‌ சிலவற்றை ஒப்புவித்து விட்டு, பயணமாகப்‌ புறப்பட்டுச்‌ 


14 


சென்றார்‌. அந்த மனிதர்‌ திரும்பி வந்த போது, அவர்களைக்‌ கணக்கு 
ஒப்புவிக்கும்படிக்‌ கேட்டார்‌. அந்த உரையாடலில்‌ மூன்று அடிமைகள்‌ 
சித்தரிக்கப்படுகின்றனர்‌. முதல்‌ இரண்டு மனிதர்களும்‌ உண்மைத்‌ தன்மையுடன்‌ 
செயல்பட்டிருக்கையில்‌, மூன்றாம்‌ மனிதர்‌ அதைத்‌ தமக்கு நடைமுறைப்படுத்தி 
இருக்கவில்லை. இதன்‌ விளைவாக, உண்மையற்ற அடிமையின்‌ ஆதாரமூலங்கள்‌ 
அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு ஆதாயம்‌ தரவழைத்தவரிடத்தில்‌ தரப்பட்டன. 

இவ்விரண்டு உவமைகளுக்கும்‌ இடையில்‌ பலவேறுபாடுகள்‌ நிலவுகின்றன. 
இராத்தல்களின்‌ உவமையின்‌ தொடக்கத்தில்‌, மூண்று; பேருக்குப்‌ பதிலாக 
புத்து அடிமைகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌, 
வெறுடட்‌ட தொகைகளுக்குப்‌ பதிலாக ஓரே அளவான தொகை 
கொடுக்கப்பட்டது. இந்த உவமையில்‌ எடைக்கு தலத்து அல்ல ஆனால்‌ 
இரத்தல்‌ என்ற தர அளவை பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. பயனற்ற அடிமை, 
தனது பணத்தைப்‌ புதைத்து வைப்புதற்குப்‌ பதிலாக ஒரு சீலையில்‌ அதை 
முடிந்து வைத்திருந்தான்‌. 

வசனம்‌ 14. பத்துக்‌ கன்னிகைகளின்‌ முந்தின உவமை “அப்பொழுது, 
பரலோகராஜ்யம்‌ 2 ஓப்பாயிருக்கும்‌” என்ற சொற்றொடருடன்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது (25:1). இந்தச்‌ சொல்விளக்கம்‌ இந்த இரண்டாவது 
உவமையில்‌ சுருக்கி உரைக்கப்பட்டது என்பது கெளிவு, ஏனெனில்‌ 
இதன்‌ தொடக்க வசனத்தில்‌, போல்‌ இருக்றெது என்ற சொற்றொடர்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. (குமிழ்‌ போன்ற) சில மொழிபெயர்ப்புகள்‌, 
“அது” (KJV; NKIV; TEV; NCV; NLT). என்ற இடத்தில்‌ “பரலோகராஜ்யம்‌” 
என்ற சொற்றொடரைத்‌ தருவதன்‌ மூலம்‌ ஒப்பீட்டின்‌ இந்தத்‌ கருத்தைத்‌ 
தெளிவாக்குகன்றன, “ஏனெனில்‌ அது ... போன்றதாக உள்ளது” என்ற 
சொற்றொடர்‌, 13ம்‌ வசனத்தில்‌ குறிப்பிடப்பட்ட, விழிப்புடன்‌ இருத்தலின்‌ 
கடமையைக்‌ குறிப்பாக குறிக்கிறது. '2 

இந்த உவமையில்‌ வரும்‌, செல்வந்தரான வீட்டு உரிமையாளர்‌ ஒருவர்‌ 
புறத்தேசத்துக்குப்‌ பிரயாணமாய்ப்‌ போகவிருந்தார்‌. கிரேக்க மொழியில்‌ 
aற௦d£றe வினைச்சொல்‌, ஒருவர்‌ தமது சொந்த மக்களை விட்டு, இன்னொரு 
நாட்டிற்குப்‌ பிரயாணம்‌ போகுதல்‌ என்ற கருத்தைக்‌ கொண்டுள்ளது (21:33; 
மாற்கு 12:1; லூக்கா 15:13; 20:9) அவர்‌ நீண்ட காலத்திற்கு வெளியே செல்ல 
மனவிருப்பமாயிருந்தார்‌ என்பதை சூழ்நிலைகள்‌ முன்வைத்தன என்பது 
தெளிவாகிறது (25:19). அவர்‌ அவ்வாறு செல்வதற்கு முன்னர்‌, தமது சொந்த 
வேலைக்காரர்களிடத்தில்‌ தமது ஆஸ்திகளில்‌ சிலவற்றின்‌ பொறுப்பை 











ஒப்புவித்தார்‌, அவர்கள்‌ ஞானமும்‌ உண்மையுமுள்ள உக்கிராணத்துவத்தைச்‌ 
செயல்படுத்தும்படி எதிர்பார்க்கப்பட்டனர்‌. பழங்கால உலகத்தில்‌ சில 
வேலைக்காரர்களிடத்தில்‌ பெரிய பொறுப்புகள்‌ ஒப்புவிக்கப்பட்டன (18:23- 
27; 21:34; 24:45-47). 

வசனம்‌ 15. வீட்டின்‌ உரிமையாளர்‌ தமது பணத்தை அவனவனுடைய 
திறமைக்குத்தக்கதாக ஒப்புவித்தார்‌. ஒருவனிடத்தில்‌ ஐந்து தாலந்தும்‌, 
ஒருவனிடத்தில்‌ இரண்டு தாலந்தும்‌, ஒருவனிடத்தில்‌ ஒரு தாலந்துமாகக்‌ 
கொடுத்தார்‌. “தாலந்து” என்பது எடையின்‌ பெரிய அளவைக்‌ குறிக்றெது, 
இது எழுபத்தி ஐந்து பவுண்டுகளுக்குச்‌ சமமாக இருந்தது (18:24ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). இது தங்கம்‌, வெள்ளி மற்றும்‌ தாமிரம்‌ 


15 


ஆகியவற்றை வெவ்வேறு மதிப்புகளில்‌ எடைகாணப்பயன்படுத்தப்பட்டது. 
இந்த உவமையில்‌ வெள்ளியே பயன்படுத்தப்பட்டதாகக்‌ காணப்படுகிறது. 
18 மற்றும்‌ 27 ஆகிய வசனங்ளில்‌ காணப்படும்‌ ௭21௦, கிரேக்க வார்த்தை 
“வெள்ளி” அல்லது “பணம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. 

ஒரு தாலந்து என்பது 6,000 தினேரியங்கள்‌ மதிப்புடையதாக இருந்தது,” 
தினேரியம்‌ என்பது கூலியாளின்‌ ஒருநாள்‌ கூலிப்பணமாக இருந்தது (20:2). 
ஆகவே ஒரு தாலந்து என்பது ஏறக்குறைய இருபது ஆண்டுகள்‌ வருமான 
மதிப்புடையதாக இருந்தது, இரண்டு தாலந்துகள்‌ என்பது நாற்பது “ஆண்டுகள்‌ 
வருமான மதிப்புடையதாக இருந்தது. ஐந்து தாலந்துகள்‌ என்பது “நூறு 
ஆண்டுகள்‌ கூலிக்கு சமமாக இருந்தது” (1111). “தாலந்து” என்பதை அதன்‌ 
தற்கால சமமதிப்பிற்கு மாற்றுதல்‌ கடினமானதாக இருக்கையில்‌, அந்த நில 
உரிமையாளர்‌ செல்வந்தராகவும்‌ கொடுப்பதற்கு ஏற்ற அதிக வருமானம்‌ 
உள்ளவராகவும்‌ இருந்தார்‌ என்பது தெளிவு. ஒவ்வொரு வேலைக்காரரிடத்திலும்‌ 
ஒப்புவிக்கப்பட்ட பணம்‌ பெரிய தொகையாக இருந்தது. எவரொருவரும்‌ 
அற்பமான தொகையைப்‌ பெறவில்லை. டக்ளஸ்‌ R. A. ஹேர்‌ அவர்கள்‌, “இந்தத்‌ 
தொகையின்‌ பெரிய அளவு, தேவன்‌ நமது பராமரிப்பில்‌ ஓஒப்புக்கொடுத்துள்ள 
வரங்களின்‌ விலைமதிப்பற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுவதை நோக்கங்‌ 
கொண்டுள்ளது” என்று கூறினார்‌. 14 








வீட்டின்‌ உரிமையாளர்‌ பிரயாணப்பட்டுப்‌ போவதற்கு முன்னர்‌, 
வேலைக்காரர்களுக்கு அறிவுறுத்துதல்கள்‌ தரப்பட்டிருக்கலாம்‌ என்றாலும்‌, 
அவரிடமிருந்து வேலைக்காரர்களுக்கு எந்த புத்திமதியும்‌ இவ்விடத்தில்‌ 
தரப்படவில்லை. பத்து இராத்தல்களின்‌ உவமையில்‌, எஜமானர்‌ தமது 
வேலைக்காரர்களிடத்தில்‌, “நான்‌ திரும்பிவருமளவும்‌ இதைக்கொண்டு 
வியாபாரம்பண்ணுங்கள்‌” என்று கூறினார்‌ லூக்கா 19:13). 

வசனம்‌ 16. இவ்வசனத்தின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ உள்ள immediately, 
என்ற வார்த்தை, ஐந்து தாலந்தை உடையவர்‌ சுய ஊக்குவித்தல்‌ கொண்ட 
சாதனையாளராக இருந்தார்‌ என்று காண்பிக்கிறது.” அவர்‌ தமது தாலந்துகளை 
இருமடங்காக்கினார்‌. வியாபாரம்‌ பண்ணி என்பதற்கான (௪20௮1 என்பதில்‌ 
இருந்து வந்த) வார்த்தை, நீண்ட காலம்‌ வியாபாரம்‌ செய்தலைக்‌ கருத்தாகத்‌ 
தெரிவிக்கிறது. இந்த வேலைக்காரர்‌ பணத்தை முதலீடு செய்துவிட்டு பின்பு 
அதை மறந்துவிடவில்லை; அவர்‌ தமது எஜமானர்‌ திரும்பி வரும்வரையில்‌, 
முதவீட்டைத்‌ தொடர்ந்து பெருக்கினார்‌. அவர்‌ மீது அவரது எஜமானர்‌ வைத்த 
நம்பிக்கை வீண்போகவில்லை. 

வசனம்‌ 17. அப்படியே என்பது, அடுத்த வேலைக்காரரும்‌ “உடனே” போய்‌ 
தமது இரண்டு தாலந்தைக்‌ கொண்டு வியபாரம்‌ செய்யத்‌ தொடங்யெகைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. இதன்‌ விளைவாக அவர்‌ வேறு இரண்டு தாலந்தைச்‌ 
சம்பாதித்தார்‌. முதல்‌ இரண்டு வேலைக்காரர்களும்‌, வெவ்வேறு தொகை 
குரப்பட்டிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தரப்பட்டிருந்த தொகையை 
இரட்டிப்பாக்கினர்‌. 

வசனம்‌ 18. மூன்றாவது வேலைக்காரர்‌ தமது ஒரு தாலந்தை வைத்து 
வியாபாரம்‌ செய்வதற்குப்‌ பதிலாக, நிலத்தைத்‌ தோண்டி, தன்‌ எஜமானுடைய 
பணத்தைப்‌ புதைத்துவைத்தான்‌. மற்ற இரண்டு வேலைக்காரர்களைப்‌ 
போன்றே அவரும்‌ தமக்குக்‌ கொடுக்கப்பட்ட தாலந்தை இரட்டிப்பாக்க அதே 


16 


வாய்ப்பைப்‌ பெற்றிருந்தார்‌. இந்த மனிதர்‌ தன்‌ எஜமானுடைய பணத்தை 
சூதாடவில்லை, கவனமற்ற வகையில்‌ இழந்து போகவில்லை அல்லது பகட்டான 
வாழ்வில்‌ வீணாக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ அதைக்‌ கொண்டு உற்பத்தி செய்யம்‌ 
வேலையையும்‌ செய்யவில்லை. 

இந்த வேலைக்காரர்‌ அந்தப்‌ பணத்தைப்‌ பாதுகாப்பதற்காகப்‌ 
புதைத்துவைத்தார்‌. “பணத்தைப்‌ பூமியில்‌ புதைத்து வைத்தல்‌ மூலமாக 
மட்டுமே அதைப்‌ பாதுகாக்க முடியும்‌” என்று தல்மூத்‌ கூறுகிறது. பழங்கால 
மக்கள்‌, இன்றைய நாட்களில்‌ இருப்பது போன்ற பாதுகாக்கும்‌ கட்டிடங்கள்‌ 
அல்லது பாதுகாப்புப்‌ பெட்டங்களைக்‌ கொண்டிருக்கவில்லை. ஆகவே 
அவர்கள்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ பணத்தைத்‌ திருடர்களிடம்‌ இருந்து 
பாதுகாப்பதற்காகப்‌ பூமியில்‌ புதைத்து வைப்பார்கள்‌ (6:20; 13:44; 24:43 ஆகிய 
வசனங்களின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணுவும்‌). 

வசனம்‌ 19. இயேசுவின்‌ வருகை உடனடியாக இராது ஆனால்‌ 
வெகுகாலமானபின்பு வரும்‌ என்று அவர்‌ இந்த உவமையின்‌ வழியாக 
விளக்கினார்‌ (காண்க 25:5). அந்த ஊழியக்காரருடைய எஜமான்‌ திரும்பிவந்து, 
அவர்களிடத்தில்‌ கணக்குக்‌ கேட்டான்‌ (காண்க 18:23). 

வசனங்கள்‌ 20, 21. முதல்‌ வேலைக்காரர்‌ தாம்‌ செய்யும்படி தமது எஜமானர்‌ 
எதிர்பார்த்திருந்தபடியே செய்திருந்தார்‌. அவர்‌ ஐந்து தாலந்தைக்‌ கொண்டு 
வியாபாரம்‌ செய்தார்‌, அவைகள்‌ அவரது எஜமானர்‌ திரும்பி வருவதற்குள்‌ 
வளரத்‌ தொடங்கியிருந்தன, அவர்‌ ஐந்து தாலந்திற்கு பதிலாகப்‌ பத்து 
தாலந்துகளை முன்வைத்தார்‌. எஜமானர்‌ அந்த வேலைக்காரரின்‌ செயலில்‌ 
பிரியம்‌ கொண்டு, நல்லது, உத்தமமும்‌ உண்மையுமுள்ள ஊழியக்காரனே 
என்று கூறினார்‌. “நல்லது” மற்றும்‌ “உண்மை” ஆகியவை அவரது சாதனையைக்‌ 
காட்டிலும்‌ அவரது பண்பைப்‌ பாராட்டும்‌ வார்த்தைகளாக இருந்தன. 
இந்த வேலைக்காரர்‌ தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட கடமைக்கு நல்லவராகவும்‌ 
உண்மையானவராகவும்‌ இருந்ததால்‌ வெற்றி பெற்றார்‌. 

வேலைக்காரரின்‌ உண்மையான சேவை, பெரிய பொறுப்புகளைக்‌ 
கொண்டு பலன்‌ அளிக்கப்படும்‌ (காண்க 24:45-47; லூக்கா 16:10). 
எஜமானர்‌, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்‌, அநேகத்தின்மேல்‌ உன்னை 
அதிகாரியாக வைப்பேன்‌, உன்‌ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசி 
என்று விளக்கப்படுத்தினார்‌. ஒப்புவிக்கப்பட்ட ஐந்து தாலந்துகள்‌ “கொஞ்சமாக” 
இருந்ததாக அவர்‌ கண்ணோக்கியது, அவரது பெருஞ்செல்வத்திற்குச்‌ சாட்சியாக 
உள்ளது. எஜமானருடைய சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசித்தல்‌ என்பது, இயேசு 
மற்றும்‌ அவருக்கு உண்மையாக உள்ள ஊழியக்காரர்கள்‌ ஆகியோருக்கு 
இடையில்‌ பகிர்ந்து கொள்ளப்படும்‌ ஆசீர்வாதமான ஐக்கியத்தைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது (ரோமர்‌ 8:17; 2 தீமோத்தேயு 2:11-13). 

வசனங்கள்‌ 22, 23. எஜமானருக்கு முன்பாக நிற்பதற்கு 
வரிசையில்‌ இரண்டாவதாக இருந்தவர்‌, இரண்டு தாலந்துகளைப்‌ 
பெற்றிருந்த வேலைக்காரர்‌ ஆவார்‌. அவர்‌ தாமும்‌ தமது தாலந்துகளை 
இரட்டிப்பாக்கியதாகவும்‌ இப்போது நான்கு தாலந்துகளைக்‌ 
கொண்டிருந்ததாகவும்‌ விளக்கினார்‌. இந்த வேலைக்காரருக்கும்‌ அவரது 
எஜமானர்‌, ஐந்து தாலந்துகளைக்‌ கொடுத்திருந்த மனிதருக்குப்‌ பொழிந்த 
அதே புகழ்ச்சியை அளித்தார்‌. அவர்‌ பாராட்டுதலின்‌ அதே வார்த்தைகளையும்‌ 


17 


அதே பலனையும்‌ பெற்றார்‌. அதுபோன்றே அவர்‌ இந்த வேலைக்காரருக்கும்‌ 
இன்னும்‌ பெரிய பொறுப்பைக்‌ கொடுத்தார்‌. 

வசனங்கள்‌ 24, 25. கடைசியில்‌ ஒரு தாலந்தைப்‌ பெற்றிருந்த 
வேலைக்காரர்‌ தமது எஜமானர்‌ முன்பாக வந்து நின்றார்‌. அவர்‌ தமது 
எஜமானர்‌ கடினமான மனிதர்‌ என்று தாம்‌ அறிந்திருந்ததால்‌, தாம்‌ அவரது 
தாலந்தை நிலத்தில்‌ புதைத்த வைத்திருந்ததாக விளக்கினார்‌ (காண்க 
லூக்கா 19:20, 21). இந்த வேலைக்காரர்‌, தம்மிடம்‌ ஒரு தாலந்து மதிப்புடைய 
பொறுப்பை ஒப்படைத்த தமது எஜமானரின்‌ தயவு மற்றும்‌ நற்தன்மை 
ஆகியவற்றிற்கு உண்மைத்தன்மை கொண்டிருக்கவில்லை. அவரை கடினமான 
மற்றும்‌ வற்புறுத்தும்‌ தன்மையுள்ளவர்‌ என்று பண்புப்படுத்தி, ஒருபொருள்‌ 
இணைகருத்துக்களைப்‌ பயன்படுத்தியதால்‌ அவரை விவரிக்கலானார்‌: 


விதைக்காத இடத்தில்‌ அறுக்கிறவரும்‌, தெளிக்காத இடத்தில்‌ 
சோர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன்‌. 


இந்த மனிதர்‌, தமது எஜமானர்‌, உழுதல்‌ மற்றும்‌ நடுதல்‌ போன்ற கடின 
உழைப்பு எகையும்‌ செய்யாமல்‌ வயல்களை அறுத்து அதிலிருந்து பயன்‌ 
பெற்றிருந்ததாகக்‌ கூறினார்‌. சுருக்கமாகக்‌ கூறுவதென்றால்‌, இந்த 
வேலைக்காரர்‌, தமது எஜமானரை ஒரு கொடூரமான முதலாளித்துவவாதியாக 
இருந்தார்‌ என்று குற்றம்‌ சாட்டினார்‌. 

இந்த வேலைக்காரர்‌, தாம்‌ பயந்து இருந்ததாக ஒப்புக்கொண்டார்‌. 
“பயப்படுபவர்கள்‌” எனப்படுவோர்‌, நரகத்தில்‌ தகள்ளப்படவிருக்கும்‌ 
மனிதர்களின்‌ பட்டியலில்‌ முதல்‌ இடத்தில்‌ உள்ளனர்‌ (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 21:8). மக்களில்‌ சிலர்‌ தவறு செய்துவிடுவோமோ அன்று அஞ்சி, 
சரியான செயல்‌ எதையும்‌ ஒருக்காலும்‌ செய்வதில்லை. நேர்மறையாகச்‌ 
செயல்படத்‌ தவறியதால்‌ மக்களில்‌ பலர்‌ இழந்து போகப்படுவர்‌ (25:45, 46). 

இந்த உவமையில்‌ நேரடியாகக்‌ கூறப்படவில்லை என்றாலும்‌, 
அந்த வேலைக்காரர்‌ சென்று தாம்‌ புதைத்து வைத்திருந்தகைக்‌ தோன்டி 
எடுத்துக்கொண்டு தமது எஜமானரிடம்‌ வரவேண்டியதாக இருந்தது. அவர்‌ 
அந்த ஒரு தாலந்தைத்‌ திருப்பிக்‌ கொடுக்கையில்‌, இதோ, உம்முடையதை 
வாங்கிக்கொள்ளும்‌ என்று தமது எஜமானரிடத்தில்‌ கூறினார்‌. இது மீளவும்‌ 
குந்து விட்டு இனி அதில்‌ வேறு எதுவும்‌ பொறுப்பில்லை என்று கூறுவதற்கான 
வர்த்தக நடைமுறை மொழியாக உள்ளது.” 

வசனம்‌ 26. அந்த வேலைக்காரருக்குத்‌ தரப்பட்டபடியே, எஜமானரின்‌ 
தாலந்தை மிகச்சரியாகத்‌ திருப்பிக்‌ கொடுத்ததால்‌, அவர்‌ தமக்குப்‌ பலன்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌ என்று எதிர்பார்த்து இருக்கலாம்‌. இருப்பினும்‌, 
அவர்‌ பாராட்டப்படுவதற்குப்‌ பதிலாகக்‌ கண்டனம்‌ செய்யப்பட்டார்‌. 








எஜமானர்‌ இந்த வேலைக்காரரை, பொல்லாதவனும்‌ சோம்பனுமானவன்‌ 
என்று அழைத்துப்‌ பதில்‌ அளித்தார்‌. அவர்‌ மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌ 
குறைவான திறன்‌ கொண்டிருந்தற்காக, எஜமானர்‌ அவரை விமர்சிக்கவில்லை; 
அவர்‌ தாம்‌ கொண்டிருந்த திறமையை வைத்து எதையும்‌ செய்யாததற்காகவே 
அவரை எஜமானர்‌ விமர்சித்தார்‌. “சோம்பன்‌” (௦௪௦5) என்ற சொற்றொடர்‌, 
பயத்தினால்‌ விளைந்த சோம்பேறித்தனத்தகைச்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌, இது 
25ம்‌ வசனத்தில்‌ அடிமையின்‌ “பயந்துபோனேன்‌” என்ற அறிக்கையுடன்‌ 


18 


ஒத்திசைவதாக இருக்கும்‌. 

எஜமானரை கடுமையான மனிதர்‌ என்று அடிமை சித்தரித்தது பற்றி 
அவர்‌ கவலைப்படவில்லை. உண்மையில்‌ அவர்‌, நான்‌ விதைக்காத இடத்தில்‌ 
அறுக்கிறவனென்றும்‌, தெளிக்காத இடத்தில்‌ சேர்க்கிறவனென்றும்‌ 
அறிந்திருந்தாயே என்றே கூறினார்‌. Robert 11. மோரு அவர்கள்‌, “நான்‌ 
விதைக்காத இடத்தில்‌ அறுக்கிறவனென்றும்‌, கெளிக்காத இடத்தில்‌ 
சேர்க்றெவனென்றும்‌” என்பதற்குப்‌ பின்வரும்‌ விளக்கம்‌ கொடுத்தார்‌: 








இயேசுவின்‌ வருகை “இரவில்‌ ஒரு திருடன்‌ வருவதைப்‌ போன்று 
இருக்கும்‌” என்ற ஒப்பீடு நம்மைக்‌ கவலைப்படுத்துவதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக, எஜமானர்‌ தமக்கு உரியதல்லாதவற்றை எடுத்துக்கொள்றெவர்‌ 
என்ற சித்தரிப்பு, நம்மைக்‌ கவலைப்படுத்தக்‌ கூடாது. அங்கு ஒப்பீட்டின்‌ 
விஷயம்‌ திருட்டைப்‌ பற்றியல்ல ஆனால்‌ எதிர்பாராத வேளையில்‌ 
நிகழும்‌ என்பதைப்‌ பற்றியதாகவே உள்ளது. அதுபோன்றே இங்கும்‌, 
இந்த சித்தரிப்பானது, நல்ல ஊழியங்களைச்‌ செய்தலுக்கு இயேசுவின்‌ 
கட்டாயப்படுத்துதலின்‌ வலுவான தன்மையாக இருக்கிறதே ஒழிய, 
மற்றவர்களுக்கு உரியவற்றை எடுத்துக்கொள்ளும்‌ தீயொழுக்கம்‌ 
பற்றியதாக இருப்பதில்லை.” 


வசனம்‌ 27. அந்த வேலைக்காரரின்‌ எஜமானர்‌ வற்புறுத்துபவர்‌ என்று 
அவர்‌ உணர்ந்து அறிந்திருந்ததால்‌, அவர்‌ குறைந்தபட்சம்‌ அந்தப்‌ பணத்தை 
அவர்‌ வந்து வட்டியுடன்‌ வாங்கிக்‌ கொள்ளும்படிக்கு காசுக்காரர்‌ வசத்தில்‌ 
போட்டுவைத்திருக்க வேண்டும்‌. இந்தக்‌ குறைந்த பட்ச செயல்பாட்டில்‌ எந்த 
இடர்பாடும்‌ இருந்திராது. 

“தாசுக்காரர்‌ வசத்தில்‌” என்ற சொற்றொடர்‌ “வங்கியாளர்களிடத்தில்‌” 
(NIV; NRSV). என்று மிகவும்‌ நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
“தாசுக்காரார்‌” என்பதற்தான (1றeசரீe9) கிரேக்கச்‌ சொற்றொடர்‌ “மேஜை” 
(20220), என்ற வார்த்தையுடன்‌ தொடர்பு கொண்டுள்ளது, ஏனெனில்‌ 
பணமாற்றுச்செய்பவர்களும்கடன்தருபவர்களும்சிறியமேஜைகளுக்கு முன்பாக 
அமர்ந்திருந்தனர்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஒருவர்‌ மற்றவரிடம்‌ வட்டி வாங்குவதை, 
நியாயப்பிரமாணம்‌ தடைசெய்திருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ புறஜாதியாரிடம்‌ 
அவ்வாறு வட்டி வாங்க முடியும்‌ (யாத்திராகமம்‌ 22:25; லேவியராகமம்‌ 25:36, 
37; உபாகமம்‌ 23:19, 20; காண்க சங்கீதம்‌ 15:5). அந்தத்‌ தடைகள்‌ முதல்‌ 
நூற்றாண்டில்‌ கண்டிப்பாகப்‌ பின்பற்றப்பட வில்லை என்பது உறுதி, அந்த 
வேளையில்‌ பலஸ்தீன நாடு வர்த்தகரீதியாக முன்னேறிக்‌ கொண்டு இருந்தது.” 

வசனம்‌ 28. அந்த வேலைக்காரர்‌ தம்மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையைக்‌ 
காட்டிக்கொடுத்துக்‌ கெடுத்துக்கொண்டபடியால்‌, அவரிடம்‌ இருந்த ஒரு 
தாலந்து அவரிடத்தில்‌ இருந்து எடுக்கப்பட்டு, பத்து தாலந்துகளைக்‌ 
கொண்டிருந்தவருக்குத்‌ தரப்பட்டது. அதைப்‌ பாதுகாத்து வைத்து 
விளையாண்டதால்‌ அந்த மனிதர்‌ எல்லாவற்றையும்‌ இழந்து போனார்‌ என்று 
நீங்கள்‌ கூற முடியும்‌.” 

வசனம்‌ 29. எஜமானரின்‌ பதிவுரையை NASB வேதாகமம்‌, 28ம்‌ 
வசனத்தின்‌ முடிவில்‌ மேற்கோள்‌ குறியுடன்‌ முடிக்கிறது, இது 29 மற்றும்‌ 30ம்‌ 


19 


வசனங்களில்‌ உள்ளவற்றை இயேசுவின்‌ விளக்கவுரையாக்குகிறது. இருப்பினும்‌ 
பெரும்பான்மையான வேதாகமப்‌ பதிப்புகள்‌ 30ம்‌ வசனம்‌ வரையிலும்‌ 
எஜமானரின்‌ வார்த்தைகளை விரிவாக்குகின்றன. இவ்விரு சாத்தியக்கூறுகளு மே 
தகுதி வாய்ந்தவைகளாகவே உள்ளன. 

உள்ளவனெவனே அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிபூரணமும்‌ 
அடைவான்‌; இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும்‌ எடுத்துக்கொள்ளப்படும்‌. 
பழமொழிரீதியான இந்த வார்த்தைகளை இயேசு பல சந்தர்ப்பங்களில்‌ 
பேசியிருக்கிறார்‌ (13:12; மாற்கு 4:25; லூக்கா 8:18; 19:26). ஒருவரின்‌ 
உண்மைத்தன்மை கூடுதல்‌ ஆசீர்வாதங்களைக்‌ கொண்டுவருவதாக 
இருக்கையில்‌, உண்மையற்ற தன்மையானது ஒருவரின்‌ தொடக்ககால 
ஆசீர்வாதங்களைக்‌ கூட இழந்து போவதை விளைவிக்கிறது. ”2 
“கொடுக்கப்படும்‌” மற்றும்‌ “எடுத்துக்கொள்ளப்படும்‌” என்ற செயப்பாட்டு 


வினைச்சொற்கள்‌, தேவனுடைய செயல்களை மறைமுகமாய்‌ 
உணர்த்துகின்றன.” 
வசனம்‌ 30. பிரயோஜனமற்ற  ஊழியக்காரனாகிய இவனைப்‌ 


புறம்பான இருளிலே குள்ளிப்போடுங்கள்‌; அங்கே அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. உவமையில்‌ இருந்து ஆவிக்குரிய உண்மை 
நிலைக்கு இவ்விடத்தில்‌ மாற்றம்‌ ஏற்படுத்தப்பட்டது என்பது உறுதி. 
“பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்‌” தமது எஜமானரின்‌ ஆர்வங்களைச்‌ 
செயல்படுத்தவில்லை என்பதால்‌, அவர்‌ கடுமையாகக்‌ தண்டிக்கப்படுவார்‌. 
அவ்வாறே, கிறிஸ்துவையும்‌ அவரது இராஜ்யத்தையும்பற்றிப்‌ பிரசங்கிக்காத 
சீஷர்கள்‌ நித்திய தண்டனையை அனுபவிப்பார்கள்‌. “புறம்பான இருள்‌” மற்றும்‌ 
“அழுகையும்‌ பற்கடிப்பும்‌” என்ற சொற்றொடர்கள்‌, நரகத்தகைச்‌ சித்தரிப்பதற்கு 
மத்தேயு சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ காணப்படுகின்றன (8:12; 13:42, 50; 22:13; 
24:51). 

இந்த உவமையில்‌, ஒரு தாலந்து பெற்றிருந்த மனிதர்‌ கொடுமையான 
குற்றத்திற்காக ஆக்கினைத்‌ தீர்ப்பிடப்படவில்லை என்பதை நினைவில்‌ வைக்க 
வேண்டும்‌. மாறாக, அவர்‌ தம்மையே நடைமுறைப்படுத்தவும்‌ தம்மிடம்‌ 





ஒப்புவிக்கப்பட்ட வரத்தைப்‌ பயன்படுத்தவும்‌ தவறியதால்‌ அவர்‌ மீது 
நியாயத்தீர்ப்பு வந்தது.” 


மேய்ப்பன்‌ செம்மறி ஆடுகளையும்‌ 
வெள்ளாடுகளையும்‌ பிரித்தல்‌ 
பற்றிய உவமை (25:31-46) 


31 அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது மகிமைபொருந்தினவராய்ச்‌ 
சகல பரிசுத்த தூதரோடுங்கூட வரும்போது, தமது மகிமையுள்ள 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருப்பார்‌. 

2 அப்பொழுது, சகல ஜனங்களும்‌ அவருக்கு முன்பாகச்‌ 
சேர்க்கப்படுவார்கள்‌. மேய்ப்பனானவன்‌ செம்மறியாடுகளையும்‌ 
வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ 
பிரித்து. 


20 


2 செம்மறியாடுகளைத்‌ தமது வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைத்‌ தமது 
இடதபக்கத்திலும்‌ நிறுத்துவார்‌. 

4 அப்பொழுது, ராஜா தமது வலதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து: 
வாருங்கள்‌ என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட வர்களே, உலகம்‌ 


உண்டானது முதல்‌ உங்களுக்காக ஆயத்‌ கும்பண்ணப்பட்டிருக்கிற 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
55ப௫ியாயிருந்‌ தேன்‌, எனக்குப்‌ போஜனங்கொடுத்‌ தூர்கள்‌; 


தாகமாயிருந்தேன்‌, என்‌ தாகத்தைத்‌ தீர்த்தீர்கள்‌; அந்நியனாயிருந்தேன்‌, 
என்னைச்‌ சேர்த்துக்கொண்டீர்கள்‌; 

3*வஸ்திரமில்லாதிருந்‌ தேன்‌, எனக்கு வஸ்திரங்கொடுத்தீர்கள்‌; 
வியாதியாயிருந்தேன்‌, என்னை விசாரிக்க வந்தீர்கள்‌; காவலிலிருந்தேன்‌, 
என்னைப்‌ பார்க்கவந்தீர்கள்‌ என்பார்‌. 

அப்பொழுது நீதிமான்கள்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: ஆண்டவரே, 
நாங்கள்‌ எப்பொழுது உம்மைப்‌ பசியுள்ளவராகக்‌ கண்டு உமக்குப்‌ போஜனங்‌ 
கொடுத்தோம்‌? எப்பொழுது உம்மைத்‌ தாகமுள்ளவராகக்‌ கண்டு உம்முடைய 
தாகத்தைத்‌ தீர்த்தோம்‌? 

எப்பொழுது உம்மை அந்நியராகக்கண்டு உம்மைச்‌ 
சேர்த்துக்கொண்டோம்‌? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராகக்‌ 
கண்டு உமக்கு வஸ்திரங்கொடுத்தோம்‌? 

எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும்‌ காவலிலிருக்கிறவராகவும்‌ 
கண்டு, உம்மிடத்தில்‌ வந்தோம்‌ என்பார்கள்‌. 

“அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக: மிகவும்‌ சிறியவராகிய என்‌ சகோதரரான 
இவர்களில்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ செய்தார்களோ, அதை எனக்கே 
செய்தீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்பார்‌. 

“அப்பொழுது, இடதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து அவர்‌: 
சபிக்கப்பட்டவர்களே, என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ 
தூதர்களுக்காகவும்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே 
போங்கள்‌. 

*சியாயிருந்தேன்‌, நீங்கள்‌ எனக்குப்‌ போஜனங்கொடுக்க வில்லை; 
தாகமாயிருந்தேன்‌, நீங்கள்‌ என்‌ தாகத்தைத்‌ தீர்க்கவில்லை; 

* அந்நியனாயிருந் தேன்‌, நீங்கள்‌ என்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளவில்லை; 
வஸ்திரமில்லாதிருந்தேன்‌, நீங்கள்‌ எனக்கு வஸ்திரங்கொடுக்கவில்லை; 
வியாதியுள்ளவனாயும்‌ காவலிலடைக்கப்பட்டவனாயும்‌ இருந்தேன்‌, நீங்கள்‌ 
என்னை விசாரிக்க வரவில்லையென்பார்‌. 

“அப்பொழுது, அவர்களும்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக; ஆண்ட வரே, 
உம்மைப்‌ பசியுள்ளவராகவும்‌, தாகமுள்ளவராகவும்‌, அந்நியராகவும்‌, 
வஸ்திரமில்லாதவராகவும்‌, வியாதிப்பட்ட வராகவும்‌, காவலிலடைக்கப்‌ 
பட்ட ராகவும்நாங்கள்‌ எப்பொழுதும்‌ கண்டு, உமக்கு உதவிசெய்யாதிருந்தோம்‌ 
என்பார்கள்‌. 

“அப்பொழுது அவர்‌ அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
மிகவும்‌ சிறியவர்களாயெ இவர்களில்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ 
செய்யாதிருந்தர்களோ, அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்‌ என்று 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்பார்‌. 


21 


46 அந்‌ தப்படி, இவர்கள்‌ நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்க௧ளோ 
நித்திய ஜீவனை அடையவும்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


21ம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு கூறத்தொடங்கிய பல உவமைகளில்‌ இது 
கடைசியானதாக உள்ளது.” அவரது உவமைகள்‌ பெரும்பாலும்‌, பலஸ்தீனத்தில்‌ 
வாழ்ந்த மக்களின்‌ பொதுவான அனுபவங்களில்‌ இருந்து நிகழ்வுகளை 
எடுத்துரைத்தன. இருப்பினும்‌ இந்த உவமை வேறுபட்டதாக உள்ளது, 
ஏனெனில்‌ இது எதிர்கால நிகழ்வு ஒன்றைச்‌ சித்தரிக்கிறது. இது ஒரு மேய்ப்பன்‌ 
செம்மறி ஆடுகளையும்‌ வெள்ளாடுகளையும்‌ பிரித்தல்‌ பற்றியதாக இருந்தாலும்‌, 
இது கடை நியாயத்தீர்ப்பு பற்றிய சத்தியங்களைப்‌ போதிக்கிறது. 2” 

வசனம்‌ 31. இந்த உவமையை இயேசு, மனுஷகுமாரன்‌ தமது மகிமை 





பொருந்தினவராய்‌ ... வரும்போது என்று கூறிக்‌ தொடங்கினார்‌. ஏற்கனவே 
அவர்‌ தமது இரண்டாம்‌ வருகையைப்‌ பற்றிய விபரங்களை 24:30ல்‌ 
கொடுத்திருந்தார்‌. அவர்‌ “வல்லமையோடும்‌ மிகுந்த மகிமையோடும்‌ வானத்தின்‌ 
மேகங்கள்மேல்‌” வருவார்‌. இந்த மகிமை பிதாவாகிய தேவனிடத்தில்‌ இருந்து 
உண்டாகிறது (16:27). இதே மமையை இயேசு, உலகம்‌ உண்டாக்கப்பட்ட 
போது தமது பிதாவுடன்‌ பகிர்ந்துகொண்டு இருந்தார்‌ (யோவான்‌ 17:5). 
கர்த்தரின்‌ மறுவருகையில்‌ தூதர்கள்‌ யாவரும்‌ இருப்பார்கள்‌. மத்தேயு 
சுவிசேஷத்தின்‌ வேறொரு இடத்தில்‌, கடைசி நியாயத்தீர்ப்பில்‌ துன்மார்க்கரை 
நீதிமான்களில்‌ இருந்து பிரித்தெடுக்கும்‌ அறுவடையாளர்களாகத்‌ தூதர்கள்‌ 
சித்தரிக்கப்படுகின்றனர்‌ (13:39, 41, 49). இயேசு மறுபடியும்‌ 
வரும்போது, பெரிய எக்காளம்‌ தொனிக்கும்‌; மற்றும்‌ தூதர்கள்‌ “தெரிந்து 








கொள்ளப்பட்டவர்களை வானத்தின்‌ ஒரு முனை முதற்கொண்டு 
மறுமுனைமட்டும்‌ நாலுதிசைகளிலுமிருந்து கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌” (24:30, 31). 

அந்த வேளையில்‌, கிறிஸ்து மதிமைபொருந்தினவராய்‌ ... தமது 
மகிமையுள்ள சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருப்பார்‌. மனுஷகுமாரனின்‌ 
அரியணைக்காட்சி என்பது தானியேல்‌ 7:13, 14ல்‌ கண்டறியப்படக்‌ கூடிய 
ஆய்வுக்கருத்தாக உள்ளது.” இங்கு அரியணை என்பது, அரசர்‌ மற்றும்‌ 
நியாயாதிபதி என்ற வகையில்‌ அவரது அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. சில 
வசனப்பகுதிகளில்‌ பிதாவாகிய தேவன்‌ நியாயாதிபதியாகச்‌ சித்தரிக்கப்‌ 
பட்டிருக்கையில்‌, (இது போன்ற) மற்ற வசனப்பகுதிகளில்‌ இயேசு 
குறிப்பிடப்படுகறொர்‌. நடபடிகள்‌ 17:30, 31 வசனப்பகுதியானது, இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ உலகத்தை நியாயந்தீர்ப்பார்‌ என்பதைத்‌ 
தெளிவாக்குறெது (காண்க யோவான்‌ 5:22, 27). இயேசு மறுபடியும்‌ 
வரும்போது, அவர்‌ “அவனவன்‌ திரியைக்குத்தக்கதூக அவனவனுக்குப்‌ 
பலனளிப்பார்‌” (16:27). 

ஆயிரம்‌ ஆண்டுகள்‌  முன்னரசாட்சிக்காரர்களின்‌ போதனைக்கு 
நேர்மாறாக, இயேசு பரவசநிலைக்காகத்‌ திரும்பி வருவார்‌ என்றும்‌ பிற்பாடு, 
மீட்கப்பட்டவர்களைப்‌ பரலோகத்திற்கு நித்தியத்திற்கும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
செல்வதற்கு முன்னர்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ பூமியின்மீது ஆட்சி செய்வதற்காகத்‌ 
திரும்பி வருவார்‌ என்று எந்த வேதவசனமும்‌ போதிப்பதில்லை.?” கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகை இந்த பூமிமுழுவதையும்‌ நியாயந்தீர்ப்பதாக இருக்கும்‌. 
அவர்‌ மறுபடியும்‌ வரும்போது நியாயத்தீர்ப்பின்‌ அரியணையில்‌ வீற்றிருப்பார்‌ 


22 


(யோவான்‌ 5:24-29; நடபடிகள்‌ 10:42; 17:30, 31; 2 கொரிந்தியர்‌ 5:10; 
2 தெசலோனிக்கேயர்‌ 1:6-10; 2 தீமோத்தேயு 4:1). 

வசனம்‌ 32. இயேசு மறுபடியும்‌ வரும்போது, சகல ஜனங்களும்‌ அவருக்கு 
முன்பாகச்‌ சேர்க்கப்படுவார்கள்‌ என்று அவர்‌ கூறினார்‌. இந்தக்‌ காட்சியை 
முடிவுக்காலக்‌ காட்சியாக முன்‌ அனுமானிப்பதில்‌ பொருந்துவதற்காக, “சகல 
ஜனங்களும்‌” (4 2472) என்பதை “புறஜாதியார்‌” என்பதுடன்‌ வரையறை செய்ய 
அடிக்கடி முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது.”” இருப்பினும்‌ இந்த சந்தர்ப்பப்‌ 
பொருளில்‌, இயேசு - யூதார்களோ அல்லது புறஜாதியாரோ, கிறிஸ்தவர்களோ 
அல்லது கிறிஸ்தவர்‌ அல்லாதவர்களேோ - எல்லா மக்களைப்‌ பற்றியும்‌ 
பேசினார்‌.2 ஒரே ஒரு நியாயத்தீர்ப்புதான்‌ இருக்கும்‌, எல்லாக்‌ காலங்களிலும்‌ 
இங்கு வாழ்ந்துள்ளவர்கள்‌ யாவரும்‌ அங்கு இருப்பார்கள்‌ (13:36-43; யோவான்‌ 
5:27-29; 1 கொரிந்தியர்‌ 15:52; 2 கொரிந்தியர்‌ 5:10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
20:11, 12). 

பின்பு இயேசு, மேய்ப்பனானவன்‌ செம்மறியாடுகளையும்‌ 
வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ 
பிரிப்பார்‌ என்று கூறினார்‌. “ஜனங்கள்‌” என்பதற்கான (81472) கிரேக்க 
வார்த்தை, பொதுப்பால்‌ சொல்லாக இருக்கையில்‌, “அவர்களை” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (81௦1௦)  பிரதிப்பெயா்ச்சொல்‌ ஆண்பால்‌ 
சொல்லாக உள்ளது. இந்த அமைவு, “சகல ஜனங்களும்‌” என்பதில்‌ இருக்கும்‌ 
மக்கள்‌ ஒன்று சேர்ந்த நிலையில்‌ அல்ல, ஆனால்‌ தனித்தனியாகவே 
நியாயந்தீர்க்கப்‌ படுவார்கள்‌ என்பகைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 

யோவான்‌ சுவிசேஷத்தில்‌, இயேசு தம்மை “நானே நல்ல மேய்ப்பன்‌; நல்ல 
மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிறான்‌” என்று சித்தரித்தார்‌ 
(யோவான்‌ 10:11). கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது மேய்ப்பன்‌ என்ற வகையில்‌ 
பிரித்தல்‌ மற்றும்‌ நியாயத்தீர்ப்பளித்தல்‌ ஆகியவை அவரது பணிப்பொறுப்பாக 
இருக்கும்‌ (காண்க எசேக்கியேல்‌ 34:17, 20, 22). செம்மறி ஆடுகளின்‌ உருவகம்‌ 
வேதாகமத்தில்‌, பழைய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ 
மற்றும்‌ புதிய உடன்படிக்கையின்கம்‌ இறிஸ்தவர்கள்‌ என்று, தேவனுடைய 
மக்களுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுறெது (9:36; 10:5, 6; 15:24 ஆகிய 
வசனங்களின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). செம்மறி ஆடுகள்‌, நல்ல 
மேய்ப்பரைத்‌ தாழ்மையாகப்‌ பின்பற்றும்‌ மக்களைக்‌ குறிக்கையில்‌, 
வெள்ளாடுகள்‌, முரட்டுத்தனமும்‌, கலகமும்‌ அழிக்கும்‌ மனப்பான்மையும்‌ 
கொண்டுள்ளவர்களை அடையாளப்படுத்துகிறது (காண்க எசேக்கியேல்‌ 34:17; 
தானியேல்‌ 8:5, 7, 21).90 

செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளில்‌ இருந்து பிரித்தல்‌ என்ற உருவகம்‌ 
இயேசுவின்‌ சீஷர்களுக்கு பொதுவான விஷயமாக இருந்தது. உலகத்தின்‌ 
பெரும்பான்மையான பகுதிகளில்‌, செம்மறியாடுகளை வெள்ளாடுகளில்‌ 
இருந்து பிரித்தலின்‌ காட்சி ஒருக்காலும்‌ காணப்படாது, ஏனெனில்‌ 
இப்படிப்பட்ட மந்தைகள்‌ ஒன்றுகூடி ஓடுவதில்லை மற்றும்‌ இவைகள்‌ ஒன்று 
கலப்பதும்‌ இல்லை. இருப்பினும்‌ பலஸ்தனத்தைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ 
இவைகள்‌ இதை அடிக்கடி செய்து ஒன்றுகூடி ஓடின. வில்க்கின்ஸன்‌ அவர்களின்‌ 
கூற்றுப்படி, உள்ளூர்‌ இனங்கள்‌ நிறத்திலும்‌, உருவத்திலும்‌ அளவிலும்‌ 
ஒன்றுபோல்‌ காணப்பட முடியும்‌.” வெள்ளாடுகளுக்கு வெதுவெதுப்பான 


23 


தங்கும்‌ இடம்‌ தேவைப்படுகையில்‌, செம்மறி ஆடுகள்‌ திறந்த வெளிக்‌ காற்றில்‌ 
இருப்பதை மகிழ்வுடன்‌ அனுபவித்ததால்‌, மந்தைகள்‌ மாலை வேளையில்‌ 
பிரிக்கப்பட வேண்டியதாயிற்று. 22 

மத்தேயு சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ இருமடங்கு பிரிவினை காணப்படுகிறது. 
கோதுமை மற்றும்‌ பதர்‌ (3:12), இடுக்கமான வாசல்‌ மற்றும்‌ விசாலமான வாசல்‌ 
(7:13, 14), நல்ல மற்றும்‌ கெட்ட கனி (7:15-20), புத்தியுள்ள மற்றும்‌ புத்தியற்ற 
வகையில்‌ வீடு கட்டுபவர்கள்‌ (7:24-27), கோதுமைப்‌ பயிர்‌ மற்றும்‌ களைகள்‌ 
(13:24-30), நல்ல மற்றும்‌ ஆகாத மீன்கள்‌ (13:47-50), இரண்டு மகன்கள்‌ (21:28- 
32), ஆயத்தமாயிருந்த மற்றும்‌ ஆயத்தமாயிராத திருமண விருந்தினர்கள்‌ 
(22:1-14), புத்தியுள்ள மற்றும்‌ புத்தியில்லாத கன்னிகைகள்‌ (25:1-13), மற்றும்‌ 
செம்மறியாடுகளும்‌ வெள்ளாடுகளும்‌ (25:32, 33).£8 இந்த நேர்மாறுகள்‌, 
மீட்கப்படுபவர்களுக்கும்‌ இழந்துபோகப்படுபவர்களுக்கும்‌ இடையில்‌ 
தெளிவான வித்தியாசம்‌ இருப்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. 





வசனம்‌ 33. மேய்ப்பன்‌ விலங்குகளைப்‌ பிரிக்கையில்‌, அவர்‌ 
செம்மறியாடுகளைத்‌ தமது வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைத்‌ தமது 
இடதுபக்கத்திலும்‌ நிறுத்துவார்‌. செம்மறியாடுகள்‌ மதிப்பு மிக்கவைகளாகவும்‌ 
நீதிமான்களைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்துவதாலும்‌, அவைகளுக்கு அவரது 
வலது பக்கத்தில்‌ கனத்திற்குரிய இடந்‌ தரப்படும்‌ (காண்க 20:21; 22:44; 
26:64; நடபடிகள்‌ 2:33, 34; 5:31; 7:55, 56). பொல்லாதவர்களைப்‌ பிரதி 
நிதித்துவப்படுத்தும்‌ வெள்ளாடுகள்‌, குறைவாக விரும்பத்தக்க இடது புறத்தில்‌ 
வைக்கப்படும்‌. 

வசனம்‌ 34. இங்கு மேய்ப்பன்‌ என்பது ராஜாவைக்‌ குறிக்கிறது, இது அவர்‌ 
மகிமையுள்ள அரியணையில்‌ வீற்றிருத்தல்‌ பற்றிய (25:31) முந்திய 
விவரிப்பிற்குப்‌ பொருந்துகிறது. அவர்‌ தமது வலதுபக்கத்தில்‌ நிற்கும்‌ 
நீதிமான்களை (செம்மறியாடுகளை)ப்‌ பார்த்து, வாருங்கள்‌ என்‌ பிதாவினால்‌ 





ஆசீர்வதிக்கப்பட்ட வர்களே, உலகம்‌ உண்டானது முதல்‌ உங்களுக்காக 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்றெ ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌ 
என்று கூறுவார்‌. 

இந்த இயல்பான உலகத்தின்‌ அஸ்திபாரங்கள்‌ இடப்பட்டபோது,”* 
தேவன்‌ தமது நித்திய இராஜ்யத்திற்கான அஸ்திபாரத்தையும்‌ இட்டார்‌. 
பூமியின்மீது இராஜ்யம்‌ (சபை) நிலைநாட்டப்படுதலுக்கு, இயேசு மனிதராகி 
உலகத்தின்‌ பாவங்களுக்காகப்பாடுபடுதல்‌ அவசியமாயிற்று. இயேசு தமது 
மரணம்‌, அடக்கம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகியவற்றிற்குப்‌ பின்பு, பிரதான 
கட்டளையைக்‌ கொடுத்தார்‌. அந்தக்‌ கட்டளைக்கு முன்னுரையாக அவர்‌, 
“வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டி ருக்கிறது” 
என்று கூறினார்‌ (28:18). அவர்‌ பிதாவினிடத்திற்கு ஏறிச்சென்றபோது, 
அரியணையை ஏற்று அமர்ந்து தேவனுடைய இராஜ்யத்தின்மீது அரசாளத்‌ 
தொடங்கினார்‌ (நடபடிகள்‌ 2:32-36). அவர்‌ “சகல துரைத்தனத்தையும்‌ சகல 
அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌ பரிகரிக்கும்‌” வரைக்கும்‌, “தேவனும்‌ 
பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுக்கும்‌” வரைக்கும்‌ மற்றும்‌ 
“எல்லாச்‌ சத்துருக்களையும்‌ தமது பாதத்திற்குக்‌ கழாக்கப்போடும்வரைக்கும்‌” 
தொடர்ந்து அரசாளுவார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:24, 25). அதன்பின்பு பூமியின்‌ 
மீதுள்ள தேவனுடைய இராஜ்யம்‌, பரலோகத்தின்‌ தேவனுடைய “நித்திய 





24 





இராஜ்யம்‌” ஆகும்‌ (காண்க 2 பேதுரு 1:11). இந்த பரலோகசுதந்தரம்தான்‌ இந்த 
வசனப்பகுதியின்‌ காட்சியில்‌ உள்ளது. 

வசனங்கள்‌ 35, 36. சிலருக்குப்‌ பிதாவின்‌ ஆசீர்வாதங்கள்‌ தரப்படுவதற்கான 
குறிப்பிட்ட காரணங்களை இயேசு கொடுத்தார்‌. அவர்‌, பசியாயிருந்தேன்‌, 
எனக்குப்‌ போஜனங்கொடுத்தீர்கள்‌; தாகமாயிருந்தேன்‌, என்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்தீர்கள்‌; அந்நியனாயிருந்தேன்‌, என்னைச்‌ சேர்த்துக்கொண்டீர்கள்‌ 
என்று கூறினார்‌. அவர்‌ வியாதியாயும்‌ காவலிலிருந்தபோது அவரைப்‌ பார்க்க 
வந்தார்கள்‌ என்றார்‌. 


இந்த உவமையில்‌, எதிர்மறைக்‌ கட்டளைகளுக்கு (“நீ ... செய்ய 
வேண்டாம்‌”) கழ்ப்படிதலுக்கு மாறாக, நேர்மறைக்‌ கட்டளைகளுக்கு 
(நீ... செய்வாயாக”) கழ்ப்படிதலே முழு அடிப்படையாக உள்ளது. 


விசுவாசம்‌ என்பதன்‌ கருத்தை வெறும்‌ “நம்பிக்கை” என்பதாகத்‌ தவறாக 
விளக்கப்படுத்துதலுக்கு நேர்‌ எதிராக, நல்ல செயல்களை” இயேசு கொடுத்தார்‌ 
என்பதே இங்கு வலியுறுத்தமாக உள்ளது. கர்த்தருடைய சகோதரரான 
யாக்கோபு பின்வருமாறு எழுதினார்‌: 





என்‌ சகோதரரே, ஒருவன்‌ தனக்கு விசுவாசமுண்டென்று சொல்லியும்‌, 
கிரியைகளில்லாதவனானால்‌ அவனுக்குப்‌ பிரயோஜனமென்ன? அந்த 
விசுவாசம்‌ அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது 
வஸ்திரமில்லாமலும்‌ அநுதின ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, 
உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ சமாதானத்தோடே 
போங்கள்‌, குளிர்காய்ந்து  பசியாறுங்கள்‌ என்று சொல்லியும்‌, 
சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ கிரியைகளில்லாதிருந்தால்‌ 
தன்னிலேதானே செத்ததாயிருக்கும்‌ (யாக்கோபு 2:14-17). 


மேலும்‌ யோவான்‌, “ஒருவன்‌ இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, 
குன்‌ சகோதரனுக்குக்‌ குறைச்சலுண்டென்று கண்டு, தன்‌ இருதயத்தை 
அவனுக்கு அடைத்துக்‌ கொண்டால்‌, அவனுக்குள்‌ தேவ அன்பு 
நிலைகொள்ளுகிறதெப்படி?” என்று கேட்டார்‌ (1 யோவான்‌ 3:17). 

நல்ல செயல்கள்‌ மீதான வலியுறுத்தமானது, ஒரு நபர்‌ தமது சொந்த 
இரட்சிப்பைத்‌ தாமே ஈட்டிக்‌ கொள்ள முடியும்‌ என்று அர்த்தப்படுத்துவதாக 
விளக்கப்படக்‌ கூடாது. நீதியுள்ள செம்மறியாடுகளின்‌ மத்தியில்‌ 
எண்ணப்படுவதற்கு ஒருவர்‌, “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்க வேண்டும்‌, 
மற்றும்‌ சிலுவையின்‌ மீது நடைபெற்ற பாவப்பரிகாரத்திற்கான பலன்களைத்‌ 
தமக்குத்‌ தகுதியாக்கிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ (ரோமர்‌ 6:3, 4; 8:1).5 
இவ்வசனப்பகுதி, இரட்சிப்பை ஒரு தெய்வீகக்‌ கொடை என்ற வகையில்‌ 
முன்னிறுத்தும்‌, இராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்திற்கு உடன்பாடற்று இருப்பதில்லை. 
கிருபையைப்‌ பற்றி அடிக்கடி பேசிய பவுல்‌, நல்ல செயல்களின்‌ தனிச்சிறப்பு 
பற்றியும்‌ வலியுறுத்தினார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:10; கலாத்தியர்‌ 6:7-10). நற்செயல்‌ 
கள்‌ என்ற வகையில்‌ நீதியின்‌ முக்கியத்துவம்‌ பற்றி இயேசு உரைத்தபோது, 
தேவன்‌ தமது மக்களுக்கு அவர்களின்‌ இரட்சிப்பை அளிப்பதில்‌ கருபையுள்ள 
அவரது செயல்கள்‌ என்ற பெரிய சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ அவ்வாறு செய்தார்‌ 
[உரைக்தாரி.”” 


25 


தேவனுடைய கிருபை என்ற ஆய்வுக்கருத்து, மத்தேயு சுவிசேஷம்‌ 
முழுவதிலும்‌ காணப்படுகிறது. மேசியாவின்‌ பிறப்பிற்குப்‌ பின்பு, அவருக்கு 
“இயேசு” என்று பெயரிட வேண்டியிருந்தது, ஏனெனில்‌ “அவர்‌ தமது 
ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்‌” (1:21). இயேசுவின்‌ 
ஊழியத்தின்‌ போது, அவர்‌ தமக்குள்‌ உண்மையான இளைப்பாறுதலைக்‌ 
கண்டடையும்படி தமது உரையைக்‌ கேட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்‌ 
(11:28-30). இயேசு, தமது ஊழியத்தின்‌ நோக்கத்தை உரைக்கையில்‌, தாம்‌ 
“ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்ததாகக்‌” கூறினார்‌ (20:28) மேலும்‌ இயேசு, கர்த்தருடைய 
பந்தியை ஏற்படுத்துகையில்‌, தமது இரத்தம்‌, “பாவமன்னிப்புண்டாகும்படி 
அநேகருக்காகச்‌ சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய 
இரத்தமாயிருக்றெது” என்பதைத்‌ தெளிவாக்கினார்‌ (26:28). 

வசனங்கள்‌ 37-89. நீதிமான்கள்‌ - தங்கள்‌ நற்செயல்களுக்காகப்‌ 
பாராட்டப்பட்டிருந்தவார்கள்‌ - ஆண்ட வரே, நாங்கள்‌ எப்பொழுது [நீர்‌ 
சொன்ன எல்லாவற்றையும்‌ உமக்குச்‌ செய்தோம்‌]? என்று கேட்டனர்‌. இந்தக்‌ 
கேள்வி, கர்த்தரை மாம்சத்தில்‌ ஒருபோதும்‌ கண்டிராத விசுவாசிகளுக்கு 
விசேஷித்த வகையில்‌ பொருத்தமானதாக இருக்கும்‌. 

பசித்தவர்களைத்‌ திருப்திப்படுத்துகல்‌, தாகமுள்ளவர்களுக்குத்‌ 
தாகந்தீர்த்தல்‌, நிர்வாணிகளை மூடுதல்‌ ஆகியவை மனித இரக்கத்தின்‌ 
அடிப்படைச்‌ செயல்களாக உள்ளன (யோபு 22:6, 2; நீதிமொழிகள்‌ 25:21; 
ஏசாயா 58:7; எசேக்கியேல்‌ 18:7, 16; மத்தேயு 10:42; மாற்கு 9:41; ரோமர்‌ 
12:20; யாக்கோபு 2:15, 16). “நிர்வாணம்‌” என்பதற்கான (2௨1109) கிரேக்க 
வார்த்தை “ஜகா,” [“உடல்டயிற்சி”] என்ற வார்த்தையுடன்‌ தொடர்பு 
கொண்டுள்ளது, ஏனெனில்‌ கிரேக்கர்கள்‌ வழக்கமாக, நிர்வாணமாகவே 
உடல்பயிற்சி செய்தனர்‌. புதிய ஏற்பாட்டில்‌ சாரா என்ற வார்த்தை “மூடல்‌ 
இன்றி, நிர்வாணமாயிருத்தல்‌” (மாற்கு 14:52), “போதிய அளவு உடையின்றி, 
வறிய நிலையில்‌ உடுத்தியிருத்தல்‌” (யாக்கோபு 2:15) அல்லது “வெளி ஆடை 
எதுவும்‌ இன்றி, எளிய உடை உடுத்தியிருத்தல்‌” (யோவான்‌ 21:7) என்று 
அர்த்தப்பட முடியும்‌. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ இவ்வார்த்தை அநேகமாக, 
போதிய உடையின்றி இருக்கும்‌ ஒருவரைச்‌ சுட்டிக்காண்பிக்கலாம்‌; உடை 
எதுவுமே உடுத்தியிராதவரை எதிர்‌ கொள்ளுதல்‌ என்பது அரிதாக இருக்கும்‌. 

அந்நியரை உபசரித்தல்‌ என்பது பழங்கால உலகத்தில்‌ பொதுவான 
தயாளகுணமாக இருந்தது (ஆதியாகமம்‌ 18:1-8; நியாயாதிபதிகள்‌ 19:16- 
21; யோபு 31:32; நடபடிகள்‌ 10:23; 1 தீமோத்தேயு 5:10; எபிரெயர்‌ 13:2; 
3 யோவான்‌ 5). வெளிநாடுகளுக்குப்‌ பயணித்தலை வலியுறுத்தும்‌ வகையிலான 
கிரேக்க - ரோமக்‌ கலாச்சாரத்தின்‌ செல்வாக்கினால்‌ பலஸ்தன நாட்டில்‌ 
அதிகமான விடுதிகள்‌ ஏற்பட்டன. இருப்பினும்‌ இவைகள்‌ தங்களின்‌ 
அவகீர்த்தியினால்‌ அறியப்பட்டிருந்தன,” இவைகள்‌ யூதர்களினாலும்‌ 
கிறிஸ்தவர்களினாலும்‌ ஒருசேரத்‌ தவிர்க்கப்பட்டன. இயேசு தமது 
அப்போஸ்கலர்களைக்‌ குறிப்புக்கட்டளை கொடுத்து அனுப்பியபோதெல்லாம்‌, 
அவர்களைச்‌ சத்திரங்களில்‌ தங்கும்படி அவர்களுக்கு அவர்‌ கூறவில்லை. மாறாக 
அவர்கள்‌ செல்லும்‌ ஒவ்வொரு நகரம்‌ அல்லது கிராமத்திலும்‌ பாத்திரரான 
ஒரு தனிநபரைக்‌ கண்டறிந்து அவரது இல்லத்தில்‌ தங்கும்படி அவர்‌ கூறினார்‌ 








26 


(10:11). 

வியாதியுள்ளவரைக்‌ காணச்செல்லுதல்‌ மற்றும்‌ விதவைகளையும்‌ 
திக்கற்றவர்களையும்‌ விசாரித்தல்‌ (யாக்கோபு 1:27) என்பது 
இரக்கத்தின்‌ இன்னொரு செயலாக உள்ளது. வியாதிப்பட்ட கிறிஸ்தவர்‌ 
சபையின்‌ மூப்பர்களை அழைக்கும்‌ ஒரு காட்சியை யாக்கோபு முன்னதாக 
மனதில்‌ கண்டார்‌. அவர்கள்‌ அவருக்காக ஜெபித்து, அவரது குணமாகுதலின்‌ 
அடையாளமாக (மற்றும்‌ ஒருவேளை, குணமாகுதலில்‌ உதவிசெய்யும்படியாக) 
அவர்மீது எண்ணெய்‌ பூசுவார்கள்‌ (யாக்கோபு 5:14). 

சிறையில்‌ இருந்தவர்கள்‌ என்பது நியாயமில்லாமல்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்ட விசுவாசிகளைக்‌ குறிப்பதாக உள்ளது (எபிரெயர்‌ 
13:3). இந்தத்‌ கைதிகளுக்குப்‌ பரிவிரக்கம்‌ காண்பித்தல்‌ என்பது ஒருவரின்‌ 
சொந்தப்‌ புகழ்ச்சிக்கும்‌ விடுதலையாக உள்ள நிலைக்கும்‌ இடர்ப்பாடு 
ஏற்படுத்தலாம்‌. “கைது செய்யப்பட்டு விலங்டெப்பட்ட கைதிகள்‌ 
பொதுவாகக்‌ குற்றவாளிகளாகவே கண்ணோக்கப்பட்டனர்‌, மற்றும்‌ 
அவர்களின்‌ உண்மைநிறைந்த நண்பர்களும்‌ அவ்வாறே கீழ்மையாக 
நோக்கப்பட்டனர்‌ - அதாவது இணைவினால்‌ குற்றவாளியாகும்‌ வகை. 4! 
பவுல்‌ சிறையில்‌ இருந்தவேளையிலும்‌ வீட்டுக்காவலில்‌ இருந்த வேளையிலும்‌, 
தமது தேவைகளைப்‌ பாரமரிக்கும்‌ பார்வையாளர்கள்‌ அவருக்கு 
அனுமதிக்கப்பட்டனர்‌ நடபடிகள்‌ 24:23; 28:30, 31). 

வசனம்‌ 40. அவர்களின்‌ கேள்விக்கு ராஜா மிகவும்‌ சிறியவராயெ என்‌ 
சகோதரரான இவர்களின்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ செய்தார்களோ, அதை 
எனக்கே செய்தீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்று கூறிப்‌ பதில்‌ அளித்தார்‌. இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு, 
“உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; என்னை 
ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌” 
என்று கூறினார்‌ (10:40). 

இங்கு என்‌ சகோதரரான இவர்களில்‌ என்ற சொற்றொடர்‌, 
கிறிஸ்தவர்களைக்‌ குறிப்பதாகப்‌ புரிந்துகொள்ளப்பட வேண்டும்‌. 
இயேசுவுக்குக்‌ கீழ்ப்படிபவர்களே அவரது ஆவிக்குரிய குடும்பமாக 
இருக்கின்றனர்‌ என்பதை இயேசு வலியுறுத்தினார்‌ (12:49, 50; லூக்கா 8:21). 
கிறிஸ்தவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ செய்துகொள்வதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்கே செய்கின்றனர்‌. சடையாகிய கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ (எபேசியர்‌ 
1:22, 23) தேவைகளுக்கு ஒருவர்‌ ஊழியம்‌ செய்யும்போது, அவர்‌ கிறிஸ்துவின்‌ 
உண்மையான ஊழியக்காரர்‌ என்பதை நிரூபிக்கிறார்‌. இங்கே இயேசு வெறும்‌ 
தாராள குணத்தைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டிருக்கவில்லை. உண்மையில்‌ அவர்‌ 
(இயேசு) தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு உதவுதலின்‌ தேவையைப்‌ பற்றி 
எடுத்துரைத்தார்‌. இயேசுவின்‌ வார்த்தைகளை நாம்‌ புரிந்துகொள்ளும்போது, 
ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ காஃப்மேன்‌ அவர்கள்‌ கண்டது போலவே, “சபைக்கு 
மனிதர்கள்‌ செய்வது எதுவோ, அதை அவர்கள்‌ அவருக்கே செய்கின்றனார்‌” 
என்று நாமும்‌ காண்போம்‌.” 

இயேசு “மிகவும்‌ சிறியவராகிய” என்று குறிப்பிட்டுத்‌ தமது 
உரையைத்‌ தகுதிப்படுத்தினார்‌. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களில்‌ மிகவும்‌ 
புகழ்வாய்ந்தவர்களுக்குப்‌ பெரும்பான்மையும்‌ கவனம்‌ தரப்படுகிறது, அதே 


24, 


வேளையில்‌ குறைவான செல்வாக்கு உடையவர்கள்‌ புறக்கணிக்கப்படுகின்றனர்‌. 
“மிகவும்‌ சிறியவர்‌” என்பது மத்தேயு சுவிசேஷத்தில்‌ இதற்கு முன்பு 
குறிப்பிடப்பட்ட “சிறியர்‌” (10:42; 18:6, 10, 14) என்பதற்குச்‌ சமமானதாக 
இருக்கலாம்‌. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌, பலவீனர்கள்‌ மற்றும்‌ 
வலிவற்றவர்கள்‌ மீது அவரது பரிவிரக்கத்தைப்‌ பார்த்து அதைப்போன்றே 
அவர்களும்‌ செய்ய வேண்டும்‌ (காண்க 11:5; லூக்கா 4:18). 

வசனம்‌ 41. இந்த இடத்தில்‌ அரசர்‌ இடதுபக்கத்தில்‌ நிற்பவர்களை 
(வெள்ளாடுகளை) நோக்கித்‌ தமது கவனத்தைத்‌ திருப்பினார்‌. 
சபிக்கப்பட்டவர்களிடத்தில்‌ அவர்‌ என்னைவிட்டு அகன்று போங்கள்‌ 
என்று கூறினார்‌. ஆக்கினைக்குள்ளாக்கப்படுதல்‌ என்பது, “கர்த்தருடைய 
பிரசன்னத்தில்‌ இருந்து வெளியே தள்ளப்படுதல்‌” அதாவது அவருடன்‌ 
ஐக்கியம்‌ கொண்டிருக்கக்‌ தடைசெய்யப்படுதல்‌ என்பதாக உள்ளது 
(2 தெசலோனிக்கேயர்‌ 1:9; NIV). 

பொல்லாதவர்கள்‌ நித்திய அக்கினியிலே அதாவது, நரகத்திலே 
தள்ளப்படுவார்கள்‌. “நித்திய” (௭௦05) என்பது முடிவுற்ற, ஒருக்காலும்‌ ஒழிந்து 
போகாத, என்றென்றைக்கும்‌ உள்ள என்று அர்த்தப்படுறெது.** தேவனுடைய 
நித்திய தன்மையை (ரோமர்‌ 16:26) மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
நித்திய தன்மையை (எபிரெயர்‌ 9:14) விவரிப்பதற்கு இதே வார்த்தை 
பயன்படுத்தப்படுறெது. இயேசுவின்‌ கூற்று, நரகத்தின்‌ காலகட்டத்தை 
வரையறுக்கவும்‌ இழந்து போகப்பட்டவர்கள்‌ பட்சிக்கப்படுகின்றனர்‌ என்று 
கூறவும்‌ நம்மை அனுமதிக்காது. ௦0௦05 என்ற வார்த்தை பரலோகம்‌ மற்றும்‌ 
நரகம்‌ ஆகியவற்றின்‌ காலகட்டத்தை விவரிக்கப்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது 
(25:46). நரகத்தின்‌ காலகட்டத்தை ஒருவர்‌ வரையறுக்கிறார்‌ என்றால்‌, அவர்‌ 
பரலோகத்தின்‌ காலகட்டத்தையும்‌ வரையறுக்க வேண்டும்‌. பரவோகத்தில்‌ 
நீதிமான்கள்‌ வாழ்ந்திருக்கும்‌ காலகட்டம்‌ முழுவதிலும்‌ நரகத்தில்‌ அநீதிமான்கள்‌ 
இருப்பார்கள்‌. அந்த அக்கினி நித்தியமானது என்று இயேசு கூறினார்‌. முன்பே 
அவர்‌ நரகத்தை “அவியாத அக்கினியுள்ள ... அங்கே அவர்கள்‌ புழு சாவாமலும்‌ 
அக்கினி அவியாமலுமிருக்கும்‌” என்று விவரித்திருந்தார்‌ (மாற்கு 9:43, 48). 
(நரகத்தைப்‌ பற்றிய இன்னும்‌ அதிகமான தகவல்களுக்கு, 5:22, 13:40-42 ஆதிய 
வசனங்களின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌.) 














ஆயத்தம்பண்ணுப்பட்டிருக்கிற (21௦௭௭0) வினைச்சொல்‌ 34ம்‌ 
வசனத்தில்‌ இருந்து திரும்பக்‌ கூறப்பட்டுள்ளது, இது நீதிமான்களுக்கென்று 
ஒரு இராஜ்யம்‌ “ஆயத்தம்பண்ணப்‌” பட்டுள்ளது என்று உரைக்கிறது. 
இங்கே வாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம்‌, பிசாசுக்காகவும்‌ அவனுடைய 
தூதர்களுக்காகவும்‌ “ஆயத்தம்‌ பண்ணப்பட்டுள்ளது.” தேவன்‌ தமது மாபெரும்‌ 
அன்பினால்‌, மனிதகுலமானது வாதையின்‌ பயங்கரமான இடத்திற்குச்‌ செல்‌ 
வதைத்‌ தடுக்க அவசியமான எல்லாவற்றையும்‌ செய்திருக்றொர்‌ (யோவான்‌ 
3:16, 17, 36). 

வசனங்கள்‌ 42, 48. துன்மார்க்கர்‌ “சுத்தமான மற்றும்‌ இட்டில்லாத” 
கிறிஸ்தவத்தை நடைமுறைப்‌ படுத்துதலைப்‌ புறக்கணித்ததற்காக 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டனர்‌ (காண்க யாக்கோபு 1:27). நீதிமான்கள்‌ 
தொண்டு செய்தவர்களுக்கு அவர்கள்‌ துன்மார்க்கர்‌) தொண்டு செய்யவில்லை: 
பசியாயிருந்தவர்கள்‌, தாகமாயிருந்தவர்கள்‌, அந்நியர்கள்‌, நிர்வாணிகள்‌, 


28 


வியாதிப்பட்டவர்கள்‌ மற்றும்‌ சிறைச்சாலையில்‌ இருந்தவர்கள்‌ (காண்க 
25:35, 36). இவைகள்‌ - விபசாரம்‌, வேசித்தனம்‌, மதுபானம்‌ பண்ணுதல்‌, 
பொய்கூறுதல்‌ மற்றும்‌ களவு செய்தல்‌ போன்ற - செய்ததால்‌ ஏற்டட்ட 
டங்கள்‌ என்பதற்கு மாறாக, செய்யாமல்‌ விட்டதால்‌ ஏற்பட்ட பாவங்களாக 
உள்ளன (1 கொரிந்தியர்‌ 6:9, 10). யாக்கோபு, “ஒருவன்‌ நன்மைசெய்ய 
அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ செய்யாமற்போனால்‌, அது அவனுக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌” என்று எழுதினார்‌ (யாக்கோபு 4:17). 

வசனம்‌ 44. ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டவர்கள்‌, அரசரின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, ஆண்டவரே, உம்மை [எப்போது 
இந்தத்‌ தேவைகள்‌ உள்ளவராகக்‌ கண்டு உமக்கு எப்பொழுது ஊழியம்‌ 
செய்யத்தவறினோம்‌] என்று கேட்டனர்‌? சுருக்கமாகக்‌ கூறப்பட்டிருந்தாலும்‌, 
அவர்களின்‌ கேள்வியானது நீதிமான்களால்‌ கேட்கப்பட்ட கேள்வியை 
எதிரொலிக்கிறது (25:37-39). 

வசனம்‌ 45. அரசர்‌ தமது முந்திய பதிலுரையை மனதில்‌ கொண்டு 
(25:40), மிகவும்‌ சிறியவர்களாயெ இவர்களில்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ 





செய்யாதிருந்தர்களோ, அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்‌ என்று பதில்‌ 
அளித்தார்‌. கர்த்தருடைய சரீரத்தின்‌ நியாயமான தேவைகளுக்கு ஊழியம்‌ 
செய்யத்‌ தவறுதல்‌ என்பது அவருக்கு ஊழியம்‌ செய்யத்‌ தவறுதலாக உள்ளது. 

நமது கர்த்தர்‌ இந்த உவமையில்‌, அவர்களின்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்பிற்குக்‌ 
காரணத்தை வெளிப்படையாகக்‌ கொடுத்துள்ளார்‌. நாம்‌ நமது 
நற்செயல்களினால்‌ மீட்கப்படுவதில்லை, ஆனால்‌ அவை இன்றி நாம்‌ 
மீட்கப்பட முடியாது. அவைகள்‌ நமது விசுவாசம்‌ உண்மையானது என்பதற்குச்‌ 
சான்றாக உள்ளன (யாக்கோபு 2:14-26). 

வசனம்‌ 46. இவர்கள்‌ நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்‌களோ 
நித்திய ஜீவனை அடையவும்‌ போவார்கள்‌ என்று இராஜா முடித்தார்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌ இந்த ஒரு இடத்தில்‌ மாத்திரமே “நித்திய ஆக்கினை” என்ற 
சொற்றொடர்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. &. 7. ராபர்ட்ஸன்‌ அவர்கள்‌, இந்த 
இரு வார்த்தை மொழிபெயர்ப்புப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


இித்திய/ தண்டணை (kolasin aionion). Kolasin வார்த்தை, ஊனப்படுத்துதல்‌ 
அல்லது கழித்தல்‌ என்று அர்த்தப்படுகிற /8/820, வார்த்தையில்‌ இருந்து 
வருறெது. பெரிய நம்பிக்கையைப்‌ பற்றிக்‌ கொண்டிருப்பவர்கள்‌, 
வெள்ளாடுகளின்‌ மீட்புக்கு நிறைவில்‌ வழிநடத்தும்‌, நீண்ட கால 
கழித்துவிடுதல்‌ என்பதை அர்த்தப்படுத்த இந்தச்‌ சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்துகன்றனர்‌, இது தண்டனை என்பதற்கு மாறாக 
ஒழுங்குபடுத்துதல்‌ என்று அர்த்தப்படுத்துவதாக அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
அரிஸ்டாட்டில்‌ சுட்டிக்காண்பித்தபடி, moria (பழிவாங்குதல்‌) 
என்பதற்கும்‌ ௦/௮515 என்பதற்கும்‌ இடையில்‌, பெரிய வித்தியாசம்‌ உள்ளது. 
ஆனால்‌ ௭0/05 (நித்தியமான) என்ற அதே பெயர்‌ உரிச்சொல்‌ kolasin 
(குண்டனை) என்பதற்கும்‌ 2081 (ஜீவன்‌) என்பதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. சொற்கள்‌ பற்றிய ஆராய்ச்சிப்‌ படிப்பின்‌ மூலம்‌ நாம்‌ ௦/0511, 
என்பதன்‌ வரையெல்லையை மட்டுப்படுத்தினால்‌, அதேபோன்று நாம்‌ 
நீண்டகாலமாக உள்ள 2081 என்பதை மாத்திரமே கொண்டிருக்கலாம்‌. 


29 


இவ்விடத்தில்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளில்‌, தண்டனையானது இந்த 
வாழ்க்கைக்கு உரிய தற்காலத்தியதாக இல்லை என்பதற்கு இலேசான 
குறிப்புக்கூட இருப்பதில்லை. * 


ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டவர்களுக்கு நேர்மாறாக, நீதிமான்கள்‌ 
“நித்திய ஜீவனைக்குள்‌” பிரவேசிப்பார்கள்‌. “நித்திய தண்டனை” போலின்றி, 
இந்தச்‌ சொற்றொடர்‌ புதிய ஏற்பாட்டில்‌, விசேஷமாக யோவானின்‌ 
எழுத்துக்களில்‌ அடிக்கடி காணப்படுகிறது.” 


௮ பாடங்கள்‌ “5444 


நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றிய 
மூன்று உவமைகள்‌ (அதிகாரம்‌ 25) 
பின்வரும்‌ மூன்று கருத்துக்களைக்‌ கொண்டு இந்த அதிகாரத்தைத்‌ 
தொகுத்துரைக்கும்‌ பாடம்‌ ஒன்று மேம்படுத்தப்படக்கூடும்‌: 
(1) ஞானமுள்ளவர்களாக இருங்கள்‌ (25:1-13); (2) விசுவாசம்‌ உள்ளவர்களாக 
இருங்கள்‌ (25:14-30); மற்றும்‌ (3) ஆயத்தமாக இருங்கள்‌ (25:31-46). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





பத்துக்‌ கன்னிகைகள்‌ பற்றிய உவமை 
(25:1-13) 

இயேசு போதகர்களுக்கெல்லாம்‌ போதகராக இருந்தார்‌. புத்தியுள்ள 
மற்றும்‌ புத்தியில்லாத கன்னிகைகளின்‌ உவமையானது, இயேசுவின்‌ மற்ற 
எல்லா உவமைகளையும்‌ போன்றே, வாழ்விற்கு உண்மையும்‌ அர்த்தம்‌ நிறைந்த 
நோக்கமும்‌ உள்ள செய்தியொன்றைக்‌ கொண்டிருந்தது. 

முதலாவது இந்த உவமை, நாம்‌ ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌ 
என்று நமக்குப்‌ போதிக்கிறது (25:8). “எச்சரிக்கையாயிருங்கள்‌” அல்லது 
“விழித்திருங்கள்‌” என்பது இவ்வசனப்‌ பகுதியின்‌ திறவுகோல்‌ சிந்தனையாக 
உள்ளது. இது எதிர்காலத்தைப்‌ பற்றிய முன்‌சிந்தனையை உள்ளடக்குகிறது. 

வாழ்வில்‌ சில விஷயங்களை நாம்‌ கடன்பெற இயலாது என்பது இந்த 
உவமையின்‌ இன்னொரு சிந்தனையாக உள்ளது (25:9). தேவனுடனான 
ஏற்புடைய உறவுமுறை என்பது சுதந்தரித்துக்‌ கொள்ளவோ அல்லது 
கடனாகப்பெறவோ இயலாததாக உள்ளது; இதை நமக்கு நாமே மேம்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. புத்தியுள்ள கன்னிகைகள்‌ தங்கள்‌ எண்ணெயைப்‌ 
புத்தியில்லாத கன்னிகைகளுடன்‌ பகிர்ந்துகொள்ள  மறுத்தமைக்காக 
அவர்களைக்‌ குற்றப்படுத்த இயலாது. இந்த விஷயத்தில்‌ அவர்களின்‌ பகுத்தறிவு 
ஆரோக்கியமானதாக இருந்தது. 

ஒருமுறை இழந்து போகப்பட்டதை மீண்டும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொள்ள 
இயலாது என்பது இவ்வசனப்‌ பகுதியில்‌ உள்ள கடைசியான கருத்தாகும்‌ 
(25:10-13). வாய்ப்புகள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள்‌ கதவைக்‌ தட்டலாம்‌, 
ஆனால்‌ ஏதேனும்‌ ஒரு இடத்தில்‌ அது கடைசி முறையாகத்‌ தட்டுகிறது. நமது 
வாய்ப்பு நமுவிப்போவதை நாம்‌ அனுமதிக்கக்‌ கூடாது. 











30 


கிறிஸ்தவருக்குக்‌ கட்டளை 
(25:1-13) 

ஒரு சந்தர்ப்பத்தில்‌ இயேசு தம்மை மணவாளனுக்கு ஒப்பிட்டார்‌ (9:15; 
25:1; யோவான்‌ 3:29). நாம்‌ நம்மை அவரது தோழார்களாகத்‌ கண்ணோக்கனொல்‌, 
அவரது வருகைக்குக்‌ காத்திருக்கையில்‌ நாம்‌ நிகழ்த்தும்படி நமக்குக்‌ 
கட்டளையிடப்பட்டுள்ள பணிப்பொறுப்பு என்ன? நமது பணிப்பொறுப்பை 
நாம்‌ அடையாளம்‌ கண்டுகொண்டு, அன்புடனும்‌, கீழ்ப்படிதலுடனும்‌, 
உண்மைத்‌ தன்மையுடனும்‌ அதை நாம்‌ நிறைவேற்றுவோமாக. 

sus இயேசுவின்‌ க்டனை முமசன்றுரின,04/20_ UST 
உனது அதற்குச்‌ சமமானதாகவோ அல்லது மாற்றாகவோ வேறு எதுவும்‌ 
இருக்க முடியாது. சுவிசேஷத்தின்‌ உருவாக்கத்தில்‌ அவர்‌ தமது ஜீவனையும்‌ 
இரத்தத்தையும்‌ ஊற்றியிருக்க, அதைப்‌ பரப்புவதில்‌ நாம்‌ நம்மையே 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. இயேசு, உபகாரத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌, ஆனால்‌ 
இது அவரது ஊழியத்தின்‌ முதன்மை நோக்கமாக இருக்கவில்லை. அவர்‌ 
“இழந்துபோனதைத்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே” வந்தார்‌ லூக்கா 19:10). 

கறி்கவாகஞ்க்க இயேசுவின்‌ கட்டளை நடைமுறைப்பட 
வேண்டிய ரச உள்ளது. அவரது வார்த்தை, பிரதான கட்டளையை நாம்‌ 
நிறைவேற்றுவது எவ்வாறு என்ற அவரது விருப்பத்தைப்‌ புறக்குறிப்பிடுறெது. 
நாம்‌, (1) “சகல மக்களினங்களுக்கும்‌” சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்‌ 
(28:19), (2) புதிதாக மனமாறியவர்களுக்கு “(இயேசு) கட்டளையிட்டயாவையும்‌ 
அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்பண்ணி” பக்தி விருத்தி 
ஊட்ட வேண்டும்‌ (28:20), மற்றும்‌ (3) கர்த்தருடைய மக்களின்‌ ஒவ்வொரு 
உள்ளூர்‌ சபைக்கும்‌ நடத்துனர்களைத்‌ தகுதிப்படுத்த வேண்டும்‌. சபைக்‌ 
கட்டிடம்‌ பற்றியோ அல்லது உள்ளூர்‌ பிரசங்கியார்களுக்குப்‌ பணம்‌ கொடுத்தல்‌ 
பற்றியோ அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ புத்தகம்‌ எதுவும்‌ கூறுவதில்லை, 
ஆனால்‌ ஒவ்வொரு சபையிலும்‌ மூப்பர்களை நியமித்தல்‌ பற்றி நடபடிகள்‌ 
14:23), “கீமோத்தேயுக்களை” உருவாக்கிப்‌ பண்படுத்துதல்‌ (காண்க நடபடிகள்‌ 
16:1-8), மற்றும்‌ ஊழியர்களை அனுப்புதல்‌ பற்றி நடபடிகள்‌ 13:1-3) அது 
பேசுகிறது. 

கிறிஸ்தவாகளுக்கு இயேசுவின்‌ கட்டளை பூணப்பட்ட ஒன்றாக 
உன்னத; எவரொருவரும்‌ அதை மேம்படுத்த இயலாது. இயேசு தமது 
சபைக்குக்‌ கொண்டிருந்த திட்டமானது. அதை அவர்‌ கொடுக்கும்போதே 
பூரணப்பட்டதாக இருந்தது, அது கிறிஸ்தவ யுகம்‌ முழுவதிலும்‌ அவரைப்‌ 
பின்பற்றுபவர்களுக்குப்‌ பூரணப்பட்டதாகவே இருக்கும்‌. இயேசுவின்‌ பிரதான 
கட்டளையில்‌, எந்த ஊழியருக்கும்‌ தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும்‌ 
குறைந்தபட்சம்‌ விதை வடிவத்திலாவது அடங்கியுள்ளது. இயேசு தொடங்கி 
நமக்குக்‌ கையளித்துள்ள ஊழியத்தை நாம்‌ மேற்கொள்வோமாக. நாம்‌ 
அவரது திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்‌, நமது வார்த்தைகளுக்கும்‌ 
செயல்களுக்கும்‌ அவர்‌ வளர்ச்சியைக்‌ கொடுப்பார்‌. 

இறி்தவாகசகநக்குற இயேசுவின்‌ கட்டளை நிலைபெறுடைய தாக 
உன்னது: பூமியின்‌ எஞ்சியுள்ள காலம்‌ முழுவதற்கும்‌ அவரது திட்டம்‌ 
நிலையாக உள்ளது. இயேசு, “இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல 














31 





நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட இருக்கிறேன்‌” என்று கூறினார்‌ 
(25:20). அவர்‌ மறுபடியும்‌ வரும்வரையிலும்‌, சுவிசேஷத்தைப்‌ பரப்புதல்‌, 
மனமாறியவர்களைப்‌ போஷித்தல்‌ மற்றும்‌ இந்த உலகத்தில்‌ அவரது மாபெரும்‌ 
ஊழியத்தில்‌ இணைந்துகொள்ளும்படி உண்மையுள்ள பின்பற்றாளர்களைத்‌ 
குகுதிப்படுத்துதல்‌ என்ற அவரது ஊழியத்தை நாம்‌ தொடர்ந்து செய்வோமாக. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 








“விழித்திருங்கள்‌” (25:13) 

இயேசு எப்போது வருவார்‌ என்று மிகச்சரியாக நமக்குக்‌ கூறியிருந்தால்‌, 
யார்‌ ஆயத்தமாக இராதிருப்பார்‌? எத்தனைபேர்‌ அவரது வருகைக்குச்‌ 
சற்று முன்னர்‌ வரையிலும்‌ பாவம்‌ நிறைந்த வாழ்வை வாழ்ந்து விட்டு, 
அவர்‌ மறுபடியும்‌ வருவதற்குச்‌ சற்று முன்னர்‌ தங்கள்‌ வாழ்வு நடைகளை 
மாற்றிக்கொள்வர்‌? அவர்‌ எப்போது வருவார்‌ என்று நாம்‌ அறியாதபடி யால்‌, 
நாம்‌ எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌. இயேசுவின்‌ வார்த்தைகளில்‌, 
நாம்‌ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்பண்ண வேண்டும்‌ 
(26:41). இது, நாம்‌ சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டு, கர்த்தருடைய 
மறுவருகைக்காகக்‌ காத்துக்கொண்டு, வானத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ என்று அர்த்தப்படுறெதா? அவ்வாறு சிலர்‌ செய்வார்கள்‌ என்று 
இயேசு அறிந்திருந்தார்‌. இது நடப்பதை தவிர்ப்பதற்காக அவர்‌, தாலந்துகளின்‌ 
உவமையை முன்வைத்தார்‌. 


தாலந்துகளின்‌ உவமை (25:14-30) 

தாலந்துகளின்‌ உவமையானது, கர்த்தருடைய மறுவருகை பற்றிய தவறான 
கருத்துருவாக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களில்‌ 
சிலர்‌, கர்த்தர்‌ பரலோகத்திற்குச்‌ சென்றபின்பு விரைவிலேயே திரும்பி வருவார்‌ 
என்று நம்பினர்‌ என்பது உறுதி. அவர்கள்‌ வேலை செய்வதையும்‌ இந்த 
வாழ்விற்குரிய விஷயங்களைப்‌ பேணுவதையும்‌ விட்டுவிட்டு, தொடர்ந்து 
ஜெபித்தல்‌, வேதாகமத்தைப்‌ படித்தல்‌ மற்றும்‌ தியானித்தல்‌ ஆகியவற்றில்‌ 
தங்கள்‌ நேரத்தைச்‌ செலவிட்டனர்‌. தாலந்துகளின்‌ உவமையானது, இந்த 
எண்ணப்போக்கு ஏற்புடையதல்ல என்று காண்பிக்கிறது. 








இன்றைய நாட்களின்‌ “தாலந்து” (25:14-30) 

“தாலந்து” என்ற சொற்றொடர்‌, “திறமை, திறன்‌ அல்லது கொடை” 
என்பதை அர்த்தப்படுத்த வந்துள்ளது. ஒரு நபர்‌ கொண்டுள்ள “திறமை” என்பது 
அவரது இயல்பான தகுதிப்பொருத்தம்‌ மற்றும்‌ ஆளுகைத்திறன்‌ ஆகியவற்றைப்‌ 
பொருத்ததாக உள்ளது. நாம்‌ இசைத்திறன்‌, இயந்திரச்‌ செயல்போக்கு 
அல்லது கணிதத்திறன்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டிருக்கலாம்‌. நாம்‌ யாவரும்‌ 
ஒரேவிதமான திறன்களைக்‌ கொண்டி ருப்பதில்லை என்று தேவன்‌ அறிகிறார்‌, 
ஏனெனில்‌ நம்‌ எல்லோரையும்‌ அவர்‌ வேறுபட்டவர்களாகவே படைத்தார்‌ 
(காண்க 1 கொரிந்தியர்‌ 12:12-81). வேலைக்காரர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
வேறுபட்ட தாலந்துகளைப்‌ பெற்றனர்‌, ஆனால்‌ எவரொருவருக்கும்‌ தாலந்து 
அளிக்கப்படாது இருக்கவில்லை. தேவனுடைய இராஜ்யத்தில்‌ தாலந்து 


32 


இல்லாத உறுப்பினர்கள்‌ யாரும்‌ இருப்பதில்லை. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது 
சொந்தத்‌ தாலந்தைக்‌ கண்டுகொண்டு அதைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ - 
இல்லையென்றால்‌ அதை நாம்‌ இழந்து போவோம்‌. 

இந்த வேலைக்காரர்களுக்குப்‌ பணத்தை ஒப்புவித்தல்‌ என்பது, 
எஜமானர்‌ அவர்கள்‌ மீது கொண்டிருந்த மதிப்பு, நம்பிக்கை அல்லது அன்பின்‌ 
அளவைப்‌ பொறுத்ததாக இல்லை. அது அவர்களின்‌ தனித்திறன்களைப்‌ 
பொறுத்ததாகவே இருந்தது. அவர்‌ முதல்‌ இரண்டு மனிதர்களை, மூன்றாவது 
மனிதரைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக நம்பினாரா? இல்லை, அவர்களை 
அவர்களின்‌ திறன்களைக்குத்‌ தக்கதாக முழுமையாக நம்பினார்‌, மற்றும்‌ 
அவர்‌ ஒவ்வொருவரும்‌ கையாளக்கூடிய அளவிற்குப்‌ பொருப்புகளை 
ஒப்புவித்தார்‌. நாம்‌ யாவரும்‌ சம அளவில்‌ வெற்றியாளர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்று தேவன்‌ நம்மைக்‌ கேட்பதில்லை, ஆனால்‌ நாம்‌ யாவரும்‌ 
உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ நம்மிடம்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


நியாயத்தீர்ப்பின்‌ காட்சி 
(25:31-46) 

நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ பற்றிய காட்சியைக்‌ கருத்தில்‌ கொள்ளுங்கள்‌: 
(1) மாபெரும்‌ நியாயாதிபதி அங்கு தலைமை வகிப்பார்‌ (25:31); 
(2) மாபெரும்‌ கூட்டம்‌ அங்கு கூடியிருக்கும்‌ (25:32); (3) எழுதப்பட்டதிலேயே 
மாபெரும்‌ புத்தகம்‌ அங்கு திறக்கப்படும்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:12); 
(4 செய்யப்பட்டதிலேயே மாபெரும்‌ பிரித்தல்‌ அங்கு நடைபெறும்‌ (25:32, 
33); மற்றும்‌ (5) கொடுக்கப்பட்டதிலேயே மாபெரும்‌ நியாயத்தீர்ப்பு அங்கு 
கொடுக்கப்படும்‌ (25:34, 41, 46). 


எல்லாரும்‌ கூடியிருக்கும்‌ மாபெரும்‌ 
மார்க்கக்கூட்டம்‌ (25:31-46) 

ஆராதனை  ஊழியங்களில்‌ கலந்து கொள்ளாதிருக்க மக்கள்‌ 
சாக்குப்போக்குகளைக்‌ கண்டறியலாம்‌. மத்தேயு 25:31-46ல்‌ சித்தரிக்கப்‌ 
பட்டுள்ள மாபெரும்‌ மார்க்கக்‌ கூட்டத்தைக்‌ தவறவிடுவதற்கு எந்த 
சாக்குப்போக்கும்‌ ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது (காண்க யோவான்‌ 12:48; 
ரோமர்‌ 14:12; 2 கொரிந்தியர்‌ 5:10). பூமியில்‌ வாழ்ந்திருந்த எல்லா மக்களும்‌ 
அங்கு இருப்பார்கள்‌. 

இயேசு தமது மகிமையுள்ள அரியணையில்‌ வீற்றிருப்பார்‌, தூதர்கள்‌ 
அவரைச்‌ சூழ்ந்திருப்பார்கள்‌ (25:31). எல்லா மக்களினங்களும்‌ அங்கு 
ஒன்றுகூடி யிருப்பார்கள்‌ (25:32). நியாயாதிபதியாக தலைமை வகிக்கும்‌ அரசர்‌, 
செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளில்‌ இருந்து பிரிப்பார்‌ (25:31-33). 


நித்திய வாழ்வு அல்லது நித்திய 
குண்டனை (25:34, 41, 46) 
நியாயத்தீர்ப்புக்‌ காட்சி காணப்படுகிற, செம்மறி ஆடுகள்‌ மற்றும்‌ 


33 


வெள்ளாடுகள்‌ பற்றிய உவமையில்‌, இரண்டே இரண்டு சாத்தியக்கூறான 
விளைவுகள்‌ மட்டுமே உள்ளன: நித்திய வாழ்வு அல்லது நித்திய கண்டனை. 
இடைநிலை அல்லது (உத்தரிப்பு போன்ற) மூன்றாவது தெரிவு என்று ஒன்றும்‌ 
இருப்பதில்லை. 

நித்திய வாழ்வு என்பது, அரசருக்கு கழ்ப்படிதலுடன்‌ சேவை செய்த 
நீதிமான்களுக்கு (செம்மறி ஆடுகளுக்கு) வெகுமதியாகச்‌ சித்தரிக்கப்படுறெது. 
அவர்கள்‌ பிதாவினால்‌ உண்மையாக “அசீர்வதிக்கப்படுகின்றனர்‌. ” 
சுதந்தரவாளிகள்‌ என்ற வகையில்‌ அவர்கள்‌, உலகத்தோற்றமுதல்‌ தங்களுக்கு 
ஆயத்தம்‌ பண்ணப்பட்ட பரலோக இராஜ்யத்தை “சுதந்தரிக்கன்றனர்‌. ” 
அவர்கள்‌ கிறிஸ்துவுடனும்‌ தேவனுடனும்‌ பூரணமான  ஐக்கியத்தைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. 

நித்திய தண்டனை என்பது, அரசருக்குக்‌ கீழ்ப்படியாத பொல்லாதவர்களின்‌ 
(வெள்ளாடுகளின்‌) முடிவாக உள்ளது. “ஆசீர்வதிக்கப்‌” பட்டிருத்தலுக்குப்‌ 
பதிலாக அவர்கள்‌ “சபிக்கப்‌” படுகின்றனர்‌. கிறிஸ்துவுடன்‌ ஐக்கியத்தை 
மகிழ்வுடன்‌ அனுபவிப்பதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ அவரது பிரசன்னத்தில்‌ 
இருந்து வெளியேற்றப்‌ படுகின்றனர்‌. அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ இருந்தும்‌ 
நன்மையான எல்லாவற்றிடம்‌ இருந்தும்‌ வெளியேற்றி மூடப்படுகின்றனர்‌. 
முடிவற்ற பாடு மற்றும்‌ வேதனையை அடையாளப்படுத்துகிற 
நித்திய அக்கினியே அவர்களின்‌ பங்காக உள்ளது, பிசாசுடனும்‌ அவனுடைய 
தூதர்களுடனும்‌ மற்றும்‌ தமையான எல்லாவற்றுடனும்‌ அவர்களின்‌ இணைவு 
உள்ளது. 











டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


மற்றவர்களுக்கு உதவுதல்‌ (25:40) 

செம்மறி ஆடுகள்‌ மற்றும்‌ வெள்ளாடுகளின்‌ உவமையில்‌ இயேசு, 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ உள்ள மற்றவர்களுக்கு (“என்‌ சகோதரரான இவர்களில்‌ 
ஒருவனுக்கு”) உதவுதலை வலியுறுத்தினார்‌. இப்படிப்பட்ட உபகாரம்‌ 
எருசலேமில்‌ இருந்த தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்களிடத்தில்‌ இருந்தது என்பது 
தெளிவு: பொங்கி வழிந்த அவர்களின்‌ பெருந்தன்மையினால்‌, “அவர்களில்‌ 
ஒருவனுக்கும்‌ ஒன்றும்‌ குறைவாயிருந்ததில்லை” (நடபடிகள்‌ 4:35). 

சக கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும்‌ 
என்றிருக்கையில்‌ இது, கிறிஸ்துவுக்குப்‌ புறம்பே இருப்பவர்களுக்கு நாம்‌ 
உதவ வேண்டும்‌ என்ற நமது பொருப்பைக்‌ குறைப்பதில்லை. பவுல்‌, 
“அகையால்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ சமயத்திற்குத்தக்கதாக, மரவருக்கும்‌, 
விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும்‌, நன்மைசெய்யக்கட வோம்‌” 
என்று எழுதினார்‌ (கலாத்தியர்‌ 6:10; வலியுறுத்தம்‌ கூட்டப்பட்டுள்ளது). 
கிறிஸ்தவரல்லாதவர்களின்‌ சரீரப்பிரகாரமான தேவைகளுக்கு உதவுதல்‌ 
என்பது, ஆவிக்குரிய வகையில்‌ அவர்களுக்கு உதவுதலுக்கான கதவுகளைத்‌ 
திறக்கலாம்‌. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


34 





குறிப்புகள்‌ 

Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 620. “பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ 
சிலவற்றில்‌ “மற்றும்‌ மணவாட்டியும்‌” என்பது கூட்டப்பட்டுள்ளது, ஆனால்‌ இது 
உருவகத்தை அதிகம்‌ சிக்கலாக்குறெது. காண்க Bruce M. Metzger, 4 Textual Commentary 
on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 52-53. 3. W. 
McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, 
Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 215. “காண்க Robert H. Gundry, Matthew: 
A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1982), 498; Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary 
(Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 233. John Lightfoot, 4 Commentary on the 
New Testament from the Talmud and Hebraica: Matthew—1 Corinthians, vol. 2, Matthew—Mark 
(Oxford University Press, 1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 1979), 322. ‘Jack P. Lewis, 
The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet 
Publishing Co., 1976), 133. ’Gundry, 499. ‘Mounce, 233. Donald A. Hagner, Matthew 14—28, 
Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 729. 18 F. Albright and 
C. S. Mann, Matthew, The Anchor Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 302. 

"Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
155. 12McGarvey, 217. “இதற்கு நேர்மாறாக “மினா” என்பது நூறு இனேரியம்‌ 
மதிப்புடையதாக இருந்தது. ஒரு மினா என்பது ஒரு தாலந்தில்‌ 1/60 மதிப்புடையதாக 
இருந்தது. (காண்க Lewis, 135.) “Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: 
John Knox Press, 1993), 286. The KJV, NKIV ஆதிய வேதாகமங்கள்‌, எஜமானர்‌ தமது 
பயணத்தில்‌ செல்லும்‌ நிகழ்விற்கு, “உடனே” (அல்லது “நேரடியாக”) என்பதை 
இணைக்கின்றன, ஆனால்‌ நவீன மொழிபெயர்ப்புகள்‌ இதை, முதலாவது 
வேலைக்காரரின்‌ முதலீட்டு நடவடிக்கைகளுடன்‌ வழக்கமாக இடுகின்றன. Talmud 
Baba Metzia 42a. “காண்க Mishnah Baba Kamma 9.2; 10.5; Baba Metzia 6.3. ‘°Gundry, 508. 
Merlin W. Call, “Bank; Banking,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., 
ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1979), 
1:409. 20Lewis, 136. 

21Hagner, 736. David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 329. 2°Morris, 632. 
தந்தையின்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌ வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட 





இரண்டு மகன்கள்‌ (21:28-32), திராட்சத்தோட்டமும்‌ அதன்‌ எஜமானரும்‌ (21:33-41), 
அரசரின்‌ மகன்‌ திருமணம்‌ (22:1-14), பத்துக்‌ கன்னிகைகள்‌ (25:1-13), தாலந்துகள்‌ (25:14- 
30) மற்றும்‌ செம்மறி ஆடுகளையும்‌ வெள்ளாடுகளையும்‌ மேய்ப்பன்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தல்‌ (25:31-46) ஆயெ உவமைகள்‌ இதில்‌ உள்ளடங்குகின்றன. “நியாயத்தீர்ப்பு 
பற்றிய இணைக்காட்சி ஒன்றை வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:11-15ல்‌ காணவும்‌. 
*தாண்க / noch 62.1-16; 69.27-29. ஆயிரம்‌ ஆண்டு முன்னரசாட்சிக்‌ கொள்கையானது, 
பரவசநிலையும்‌ இரண்டாம்‌ வருகையும்‌ இரு வெவ்வேறு நிகழ்வுகள்‌ என்று தவறாகப்‌ 
போதிக்கிறது. “காண்க Waren W. Wiersbe, Be Loyal (Wheaton, 111.: Victor Books, SP 
Publications, 1980), 184-85. °°“மக்களினங்கள்‌” என்பது பிரதான கட்டளையில்‌ உள்ள 
சகல மக்களையும்‌ சுற்றிச்சூழ்கிறது (28:19; காண்க மாற்கு 16:15). William Hendriksen, 


35 


New Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1973), 886. 

#1Wilkins, 157. Hill, 331; Mounce, 235. Lewis, 140. °*“உலகத்தோற்றம்‌” என்ற 
சொற்றொடர்‌ புதிய ஏற்பாட்டில்‌ படைப்பைக்‌ குறிப்பிடும்‌ வகையில்‌ பல முறைகள்‌ 
காணப்படுகிறது (13:35; லூக்கா 11:50; யோவான்‌ 17:24; எபேசியர்‌ 1:4; எபிரெயர்‌ 
4:3; 9:26; 1 பேதுரு 1:20; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 13:8; 17:8). இந்தக்‌ குறிப்புகளில்‌ 
சில, இயேசு கிறிஸ்துவின்‌ தியாகத்தின்‌ மூலமாக மனிதரை இரட்சிக்கத்‌ தேவனுடைய 
நித்தியதிட்டத்தையும்‌ உள்ளடக்குகின்றன. “”£ழ்ப்படிதல்‌ மற்றும்‌ நேர்மறையான பலன்‌ 
ஆகியவற்றிற்கு இடையில்‌ உள்ள உறவை இயேசு திரும்பத்‌ திரும்ப வலியுறுத்தினார்‌ 
(7:21-27; 12:36, 37; யோவான்‌ 12:47, 48). ஒருவருடைய பாவம்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ மூடப்படுகின்றன என்றால்‌, அவர்‌ நியாயத்தீர்ப்பிடப்படுவதற்குப்‌ 
பாவம்‌ எதையும்‌ கொண்டிருக்க மாட்டார்‌. “8௫, 746-47. Walter Bauer, A Greck- 
English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 34 ed., rev. and 
ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 208. “காண்க Mishnah 
Abodah Zarah 2.1. “Ralph Earle, “Inn; Lodge; Lodging Place,” in The International Standard 
Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1982), 2:826. 

“David Stewart, 4 Commentary on Philippians (Searcy, Ark.: Stewart Publications, 
2006), 81. “இன்னும்‌ அதிகமான விளக்கவுரைக்கு காண்க Stewart, 80-82. “James 
Burton Coffman, Commentary on the Gospel of Matthew (Austin, Tex.: Firm Foundation 
Publishing House, 1968), 410. காண்க நடபடிகள்‌ 9:4, 5; 1 கொரிந்தியர்‌ 8:12. **C. 0. Wilke 
and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. and rev. Joseph 
H. Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 
1977), 20. Hare, 288. “A. T. Robertson, Word Pictures in the New Testament, vol. 1, The 
Gospel According to Matthew—The Gospel According to Mark (Nashville: Broadman Press, 
1930), 201-2. “காண்க மத்தேயு 19:16, 29; மாற்கு 10:17, 30; லூக்கா 10:25; 18:18, 30; 
யோவான்‌ 3:15, 16, 36; 4:14, 36; 5:24, 39; 6:27, 40, 54, 68; 10:28; 12:25, 50; 17:2, 3; 
நடபடிகள்‌ 13:46, 48; ரோமர்‌ 2:7; 5:21; 6:22, 23; கலாத்தியர்‌ 6:8; 1 தீமோத்தேயு 1:16; 
6:12; இத்து 1:2; 3:7; 1 யோவான்‌ 1:2; 2:25; 3:15; 5:11, 13, 20; யூதா 21. “Freed-Hardeman 
University, Henderson, Tennessee, வில்‌ போதித்தவரும்‌ அநேக வருடங்கள்‌ சுவிசேஷகராக 
இருந்த 94. A. Bradfield, அவருடைய பிரசங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 


36 


61 
சிலுவைபபின்‌ மீது மரணத்திற்கு 
வழிநடத்திய படுகள்‌ 


[26: 1-16) 


21:23 - 25:46 வரையிலான நிகழ்வுகள்‌ யாவும்‌ பாடுகளின்‌ வாரத்தில்‌ 
செவ்வாய்க்கழமையன்று நடந்திருக்கப்‌ பெரிதும்‌ வாய்ப்புள்ளது. இயேசு 
தேவாலயத்தில்‌ போதித்திருந்தார்‌ மற்றும்‌ அவரை விமர்சித்தவர்கள்‌ அவரை 
எதிர்கொண்டபோது, அவர்களுக்குப்‌ பதில்‌ அளித்திருந்தார்‌ (21:23-22:46). 
பரிசேயர்களின்‌ மாய்மாலத்தைப்‌ பற்றி மக்கள்‌ கூட்டத்தை அவர்‌ எச்சரித்தார்‌ 
(23:1-39). தேவாலயத்தை விட்டுப்‌ புறப்பட்டபோது அவர்‌, ஒலிவ மலைக்குத்‌ 
தமது சீஷர்களுடன்‌ சென்றார்‌. இந்தத்‌ தனிப்பட்ட காட்சி அமைவில்‌ அவர்‌, 
எருசலேமின்‌ அழிவைப்‌ பற்றியும்‌ வானங்களில்‌ தமது மறுவருகையைப்‌ 
பற்றியும்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌ (24:1-25:46). ஒலிவ மலை உரையாடலின்‌ 
முடிவானது இயேசுவின்‌ வெளிப்படையான போதனையினுடைய 
முடிவைக்‌ குறித்தது. ஒரு விதிவிலக்கு! தவிர, 26ம்‌ அதிகாரத்தின்‌ நிகழ்வுகள்‌ 
யாவும்‌, பாடுகளின்‌ வாரத்தின்‌ புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும்‌ 
வெள்ளிக்கிமமையில்‌ நடைபெற்றன என்பது உறுதி. இயேசுவைக்‌ 
கொலை செய்வதற்கு யூதத்தலைவர்கள்‌ சூழ்ச்சி செய்தது அநேகமாக 
புதன்கிழமையன்று நடைபெற்றிருக்கலாம்‌ (26:1-5), இதில்‌ கர்த்தரை அவர்கள்‌ 
கரங்களில்‌ காட்டிக்கொடுக்க யூதாஸ்‌ ஒப்புக்கொண்டதும்‌ அடங்கும்‌ (26:14- 
16). 

இந்த அதிகாரத்துடன்‌ நாம்‌, கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌ 
மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகெவற்றை எடுத்துரைக்கும்‌ மத்தேயு 
சுவிசேஷத்தின்‌ கடைசிப்‌ பகுதிக்குள்‌ நுழைகிறோம்‌ (அதிகாரங்கள்‌ 
26-28). இந்த நிகழ்ச்சிகளில்‌ சுவிசேஷத்தின்‌ உச்சகட்டம்‌ வருகிறது; 
இது இயேசு, “தமது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை 
இரட்சிப்பார்‌” (1:21) என்பது எவ்வாறு ஆகும்‌ என்று நமக்குக்‌ கூறுகிறது. 
வசனப்பகுதியானது, சிலுவையின்‌ மீதான இயேசுவின்‌ மரணம்‌ தேவனுடைய 
இராஜாீக சித்தத்தின்படி நடைபெற்றது, சரியான வேளையில்‌ இயேசு 
மரணகத்திற்குத்‌ தம்மைக்‌ தாழ்த்திக்‌ கழ்ப்படிந்தார்‌, உலகத்தின்‌ பாவங்களுக்காகத்‌ 
தம்மைத்தாமே பலியாக ஓப்புக்கொடுக்கும்‌ மேடையான சிலுவைக்குத்‌ 
திரும்பினார்‌ என்பதை வலியுறுத்துகிறது (26:2, 18, 54, 56). தேவனுடைய 
நித்திய நோக்கத்தின்‌ கண்ணோட்டத்தில்‌, இந்த எடுத்துரைப்பு, துன்பம்‌ அல்லது 
தோல்வியைப்‌ பற்றியதல்ல, ஆனால்‌ இந்த வரலாற்றின்‌ வரியானது இயேசுவின்‌ 
வெற்றிகரமான உயிர்த்தெழுகலுக்குத்‌ இரும்பும்‌ முன்னரேகூட, நிறைவேற்றம்‌ 
மற்றும்‌ வெற்றியைப்‌ பற்றியதாக உள்ளது.” 








37 


#1: இயேசுவைக்‌ கொல்ல சூழ்ச்சி (26:1-5) 


இயேசு இந்த வசனங்களையெல்லாம்‌ சொல்லி முடித்தபின்பு, அவர்‌ 
தம்முடைய சீஷரை நோக்கி: 

2இரண்டுநாளைக்குப்பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று 
அறிவீர்கள்‌; அப்பெழுது, மனுஷகுமாரன்‌ சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌ என்றார்‌. 

அப்பொழுது, பிரதான ஆசாரியரும்‌ வேதபாரகரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌, 
காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடிவந்து, 

*இயேசுவைத்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்துக்‌ கொலைசேெய்யும்படி 
ஆலோசனைடண்ணினார்கள்‌. 

“ஆகிலும்‌ ஜனங்களுக்குள்ளே கலகமுண்டாகாதபடிக்குப்‌ பண்டிகையிலே 


அப்படிச்‌ செய்யலாகாது என்றார்கள்‌. 


வசனம்‌ 1. இயேசு இந்த வசனங்களையெல்லாம்‌ சொல்லி முடித்த பின்பு 
என்பது, இயேசுவின்‌ போதனைக்‌ கட்டங்களை முடிக்க மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
திரும்பத்‌ திரும்ப உரைக்கப்பட்ட சொல்விளக்கமாகும்‌ (7:28; 11:1; 13:53; 19:1). 
இவ்விஷயத்தில்‌, வேதபாரர்களுக்கும்‌ பரிசேயா்களுக்குப்‌ சாபம்‌ (அதிகாரம்‌ 23) 
மற்றும்‌ ஒலிவ மலைக்‌ கலந்துரையாடல்‌ (அதிகாரங்கள்‌ 24; 25) ஆகியவை, 
போதனையின்‌ ஒரு கட்டமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எல்லாம்‌ என்ற 
பெயர்‌ உரிச்சொல்லின்‌ பயன்பாடு அநேகமாக 23 முதல்‌ 25 வரையிலுள்ள 
அதிகாரங்களில்‌ இயேசு கூறிய யாவற்றையும்‌ குறிப்பிடலாம்‌. இது இயேசு 
தமது உபதேச ஊழியத்தை முடிந்திருந்தார்‌ என்ற உணர்ந்தறிதலையும்‌ 
சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 

வசனம்‌ 2. இயேசு - தமது உபதேசத்தை முடித்த நிலையில்‌, - நான்காவது 
(மற்றும்‌ கடைசி) முறையாக வரவிருந்த தமது மரணத்தைப்‌ பற்றித்‌ தமது 
அப்போஸ்கலா்களுக்குத்‌ தகவல்‌ தெரிவித்தார்‌ (காண்க 16:21; 17:22, 23; 
20:17-19). இரண்டுநாளைக்குப்‌ பின்பு பஸ்கா பண்டிகை வரவிருந்த இரவில்‌, 
அவர்‌ சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌. 
யூதத்தலைவர்கள்‌ இயேசுவின்‌ உயிரை வாங்கச்‌ சூழ்ச்சி செய்து 
கொண்டிருந்ததை இயேசு அறிந்திருந்தார்‌, மற்றும்‌ மீட்பிற்கான பிதாவின்‌ 
திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தமது வேளை வந்திருந்தது என்பதையும்‌ 
அவர்‌ உணர்ந்தறிந்தார்‌ (26:18). 

வசனம்‌ 3. வரவிருந்த இயேசுவின்‌ மரணத்தைப்‌ பற்றி அவர்‌ தமது 
அப்போஸ்கலா்களுக்குத்‌ தகவல்‌ தெரிவித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
யூதத்தலைவர்கள்‌, மிகக்குறைவான கலகத்துடன்‌ அவரைப்‌ பிடிப்பது எவ்வாறு 
என்று திட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. காய்பாவின்‌ அரண்மனையில்‌ 
அவர்களின்‌ கூட்டம்‌, அரண்மனைக்‌ கட்டிடங்கள்‌ சூழ்ந்திருந்த முற்றத்தில்‌ 
(20/2) நடைபெற்றிருக்கலாம்‌. இருப்பினும்‌ இந்த ௭0/2 என்பது சிலவேளைகளில்‌, 
“அரண்மனை” என்பதற்கு விரிவாக்கமாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது.” 





பெரும்பான்மையான ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ பிந்திய கண்ணோக்கையே 
ஆதரிக்கின்றன. 
இது சனதெரீன்‌ சங்கத்தின்‌ அலுவலக ரீதியான கூட்டமாக இராமல்‌, 


38 


ஒரு முறைசாராக்‌ கூட்டமாகவே இருந்தது. பிரதான ஆசாரியரும்‌ 
ஜனத்தின்‌ மூப்பரும்‌ பட்டியலிடப்‌ பட்டிருக்கையில்‌, இந்த சங்கத்தில்‌ இருந்த 
வேதபாரகர்‌ என்ற மூன்றாவது குழுவினர்‌ இங்கு குறிப்பிடப்படவில்லை 
(16:21ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). லியோன்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌, 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ அங்கில்லை என்டது, இயேசு “யூத நிர்வாகத்தின்‌ 
உயர்குடி மக்களால்‌, அரசியல்‌ உண்மை நிலையில்‌ ஆர்வம்‌ கொண்டு அதை 
ரோமப்‌ பிரபுக்களுடன்‌ பொருந்தச்‌ செய்த மக்களால்‌ மிகவும்‌ பலமாக 
எதிர்க்கப்பட்டார்‌” என்று குறிப்பிட்டார்‌.” 

பிரதான ஆசாரியரின்‌ அலுவலகமானது. தோற்றகாலத்தில்‌ ஆரோனின்‌ 
மூத்த ஆண்‌ சந்ததிக்கு மாத்திரமே தரப்பட்டது, ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
இந்த அலுவலகம்‌, ஆசாரியார்களில்‌ மிக உயர்ந்த தொகை தருபவர்களுக்குக்‌ 
கிடைத்தது.” கி.மு. 37 முதல்‌ இ.பி. 67 வரை, குறைந்தபட்சம்‌ இருபத்தி எட்டு 
மனிதர்கள்‌ இந்த அலுவலில்‌ ஊழியம்‌ செய்திருந்தனர்‌.” அன்னா என்பவர்‌, 
சீரியாவின்‌ ஆளுநரான க்யூரினியஸ்‌ (சிரேனியு) என்பவரால்‌ நியமிக்கப்பட்டார்‌,” 
மற்றும்‌ அவர்‌ இந்தப்பகுதியில்‌ கி.பி. 6 முதல்‌ 15 வரையில்‌ இருந்தார்‌. அவர்‌, 
பொந்தியு பிலாத்துவுக்கு முன்‌ இருந்த ரோமப்பிரதிநிதியான வலேரியஸ்‌ 
கிரேட்டஸ்‌ என்பவரால்‌ பதவியிறக்கப்பட்டார்‌. முதல்‌ நூற்றாண்டின்‌ பல்‌ 





வேறு காலகட்டங்களில்‌, அன்னாவின்‌ ஐந்து மகன்களான, எலெயேசர்‌, 
யோனத்தான்‌, தியோபிலஸ்‌, மத்தியா மற்றும்‌ அனானுஸ்‌ ஆஇுியோரும்கூட 
இந்தப்‌ பதவியைக்‌ கைப்பற்றி இருந்தனர்‌. அன்னா தமது நீண்ட வாழ்நாளின்‌ 
எஞ்சிய காலகட்டம்‌ முழுவதிலும்‌, உரிமைவாய்ந்த பிரதான ஆசாரியராக 
யூதர்களால்‌ கனப்படுத்தப்பட்டார்‌." 

இ.பி. 18ல்‌ வலேரியஸ்‌ கிரேட்டஸ்‌ என்பவரால்‌, அன்னாவின்‌ மருமகனான 
காய்பா (யோவான்‌ 18:13) பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார்‌. அந்தப்‌ 
பதவியில்‌ அவர்‌ கி.பி. 36 வரையிலும்‌ இருந்தார்‌, அதன்பின்பு அவர்‌, பொந்தியு 
பிலாத்துவுக்குப்‌ பின்வந்த விட்டேலியஸ்‌ என்பவரால்‌ நீக்கப்பட்டார்‌.” 
அவரது பதவிக்காலம்‌ இதற்கு முன்‌ இருந்திராத அளவுக்கு நீண்டதாக 
இருந்தது. ரோமார்களால்‌ அலுவலகரீதியான பிரதான ஆசாரியராக காய்பா 
அங்ககரிக்கப்பட்டிருக்கையில்‌, அன்னாவின்‌ அதிகாரம்‌ யூத மக்களால்‌ பரவலாக 
மதிக்கப்பட்டி ருந்தது லூக்கா 3:2; நடபடிகள்‌ 4:0. 

1990ல்‌ கட்டுமானப்‌ பணியாளர்கள்‌, எருசலேமில்‌ பழங்காலப்‌ புதைக்கும்‌ 
குகை ஒன்றைத்‌ தோண்டி எடுத்தனர்‌, அதில்‌ பல சமாதிப்பெட்டிகள்‌ (அல்லது 
எலும்புப்‌ பெட்டிகள்‌) அடங்கி இருந்தன. அவற்றில்‌ மிகப்பெரிய ஒன்றில்‌ 
“தாய்பாவின்‌ மகன்‌ யோசேப்பு” என்ற பெயர்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. அதில்‌ 
ஏறக்குறைய அறுபது வயதில்‌ மரித்த ஒரு மனிதரின்‌ எலும்புகள்‌ உட்பட, ஆறு 
வெவ்வேறு மக்களின்‌ எலும்புகள்‌ அடங்கியிருந்தன. யோசிப்பஸ்‌ அவர்கள்‌, 
பிரதான ஆசாரியரை “யோசேப்பு காய்பா” என்று குறிப்பிட்டதால்‌,” 
அந்த சமாதிப்பெட்டியும்‌ எச்சங்களும்‌ அவருடையவை என்று சிலரால்‌ 
நினைக்கப்பட்டன.!! 

வசனம்‌ 4. பிதான அஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ காய்பாவின்‌ 
அரண்மனையில்‌ கூடிவந்த வேளையில்‌, இயேசுவைத்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்துக்‌ 
கொலைசெய்யும்படி ஆலோசனைபண்ணினார்கள்‌. இயேசுவைக்‌ கொலை 
செய்ய வேண்டும்‌ என்ற அவர்களின்‌ முடிவு இந்த வேளையில்‌ தோன்றவில்லை; 


39 


அது நீண்ட நாட்களுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டிருந்தது (12:14; 21:38, 
45, 46; யோவான்‌ 5:18; 7:1, 19, 25; 8:37, 40; 11:53). அவர்கள்‌ அவரைக்‌ 
கைது செய்தலும்‌ அவரது மரணமும்‌ எவ்வாறு நிறைவேற்றப்‌ படவேண்டும்‌ 
என்பதை முடிவு செய்திருந்தனர்‌. “தந்திரமாய்‌” (௦௦/௦5) என்ற சொற்றொடர்‌ 
பெரும்பாலும்‌, “வஞ்சகம்‌” அல்லது “சூழ்ச்சி” என்று அர்த்தப்படுகிறது. NIV 
வேதாகமம்‌ இதை, “தந்திரமான ஒரு வழியில்‌” என்று மொழிபெயர்க்கிறது, 
அதே வேளையில்‌ NKJV வேதாகமத்தில்‌ “சூழ்ச்சி” என்றுள்ளது. இயேசு 
கைதுசெய்யப்படுதல்‌ நிறைவாக, அவரது சொந்த அப்போஸ்தலர்களில்‌ 
ஒருவரான யூதாஸ்‌ காட்டிக்கொடுத்தல்‌ மூலம்‌ நிறைவேற்றப்பட்டது (2614-16, 
47-56). 

வசனம்‌ 5. ஜனங்களுக்குள்‌ கலகம்‌ ஏற்படாமல்‌ வெளிப்படையாக 
அவரைப்‌ பிடிக்க இயலாது என்பதை யூதத்தலைவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌, 
எனவே அவர்கள்‌ அதை இரகசியமாகச்‌ செய்யச்‌ சூழ்ச்சி செய்தனர்‌. 
பண்டிகையிலே அப்படிச்‌ செய்யலாகாது என்ற சொற்றொடர்‌, “பஸ்கா 
பண்டிகையின்‌ மக்கள்‌ கூட்டத்தின்‌ முன்னிலையில்‌ அப்படிச்‌ செய்யலாகாது” 
என்று அர்த்தப்படுவதாகக்‌ கருத்துத்தெரிவிக்கப்பட்டுள்ளது!? (காண்க லூக்கா 
22:6). இயேசுவைக்‌ கைது செய்வதற்குப்‌ பண்டிகை முடியும்‌ வரையில்‌ 
யூதத்தலைவர்கள்‌ காத்திருந்தால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ வாய்ப்பை இழந்து 
போயிருக்கலாம்‌, அவர்களின்‌ பிடிக்குத்‌ தப்பி, அவர்‌ கலிலேயாவுக்குத்‌ 
திரும்பியிருப்பார்‌. 

பஸ்கா பண்டிகையின்‌ வேளையில்‌, யூதர்கள்‌ தங்கள்‌ தேசீய விருப்ப 
உணர்வுகளுடன்‌ மேசியாத்துவ எதிர்பார்ப்புகள்‌ உயர்ந்து பாய்ந்தோடும்‌ 
நிலையில்‌ ஒன்று கூடினர்‌. இந்தப்‌ பண்டிகை, மோசேயின்‌ காலத்தில்‌ 
எகிப்திய அடிமைத்தளையில்‌ இருந்து இஸ்ரவேல்‌ மக்கள்‌ விடுதலையானதை 
நினைவுகூர்ந்தது. முதல்‌ நூற்றாண்டில்‌ பல யூதர்கள்‌, ரோம அடக்குமுறை மற்றும்‌ 
ஆட்சியில்‌ இருந்து தங்களை விடுவிக்க மேசியாவை எதிர்நோக்கியிருந்தனர்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ நாட்டின்‌ சுதந்தரத்தைத்‌ திரும்பப்‌ பெறவும்‌ தங்களை 
ஆள தாவீதைப்‌ போல்‌ ஒரு அரசரைக்‌ கொண்டிருக்கவும்‌ விரும்பினர்‌. இந்த 
யூதர்களில்‌ ஒருசிலர்‌, தங்களை இயேசு வெற்றிக்கு வழிநடத்த வேண்டும்‌ என்று 
எதிர்பார்த்தனர்‌, இது வெற்றிப்பிரவேசத்தில்‌ அவர்களின்‌ சத்தமிடுதல்களில்‌ 
சாட்சியமாக வெளிப்பட்டது (21:9ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
யூதத்‌ தலைவர்கள்‌ இந்தப்‌ பஸ்காப்பண்டிகையின்‌ மக்கள்‌ கூட்டத்தின்‌ நடுவில்‌ 
ஒரு கலகம்‌ உண்டாவதைத்‌ தவிர்க்க வேண்டியிருந்தது. 





#2: இயேசு அபிஷேகம்‌ செய்யப்படுதல்‌ (26:6-13) 


“இயேசு பெத்தானியாவில்‌ குஷ்டரோகியாயிருந்த சீமோன்‌ வீட்டில்‌ 


இருக்கையில்‌, 
ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமளதைலமுள்ள 
வெள்ளைக்கல்பரணியைக்‌ கொண்டுவந்து, அவர்‌ 


போஜனபந்தியிலிருக்கும்போது, அந்தத்‌ தைலத்தை அவர்‌ சிரசின்மேல்‌ 
“அவருடைய சீஷர்கள்‌ அதைக்‌ கண்டு விசனமடைந்து: இந்த வீண்செலவு 


40 


என்னத்திற்கு? 

“இந்தத்‌ தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று, தரித்திரருக்குக்‌ 
கொடுக்கலாமே என்றார்கள்‌. 

10இயேசு அதை அறிந்து, அவர்களை நோக்க: நீங்கள்‌ இந்த ஸ்திரீயை ஏன்‌ 
தொதந்தரவுபடுத்துகிறீர்கள்‌? என்னிடத்தில்‌ நற்கிரியையைச்‌ செய்திருக்கிறாள்‌. 

42 தரித்திரர்‌ எப்போதும்‌ உங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌; நானோ 
எப்போதும்‌ உங்களிடத்தில்‌ இரேன்‌. 

அவள்‌ இந்தத்‌ தைலத்தை என்‌ சரீரத்தின்மேல்‌ ஊற்றினது என்னை 
அடக்கம்‌ பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. 

13இந்தச்‌ சுவிசேஷம்‌ உலகத்தில்‌ எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ 
அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள்‌ செய்ததும்‌ சொல்லப்படும்‌ என்று 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


வசனம்‌ 6. மத்தேயு சுவிசேஷம்‌ இயேசுவின்‌ நாட்களை எப்போதுமே 
வரிசை முறையில்‌ எடுத்துரைப்பதில்லை. இங்கு இது ஒரு சில நாட்களுக்கு 
முன்பு நடைபெற்ற நிகழ்வுகளை விளக்கப்‌ பின்திரும்புகிறது. இயேசு 
பெத்தானியாவுக்கு வந்திருந்தார்‌ (21:17ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
அவர்‌ “பஸ்காவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்‌ அங்கு வந்திருந்தார்‌” மற்றும்‌ “அங்கே 
அவர்கள்‌ அவருக்கு இராவிருந்து செய்தனர்‌” (யோவான்‌ 12:1, 2; காண்க 26:2). 
இந்த உணவு சனிக்கிழமை மாலை வேளையில்‌ நடைபெற்றிருக்கலாம்‌ (இது 
யூதர்களின்‌ நாள்‌ கணக்கின்படி ஏற்கனவே ஞாயிற்றுக்‌ கிழமையாக இருந்தது) 
மற்றும்‌ இது தொடர்ந்து வந்த அடுத்த நாளில்‌ வெற்றிப்பிரவேசத்திற்கு முன்னர்‌ 
நடந்திருக்கலாம்‌ (21:1ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

இந்த இரவு விருந்தில்‌ குறைந்த பட்சம்‌ பதினேழு பேர்‌ கலந்து 
கொண்டனர்‌. இயேசு தமது பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களுடனும்‌, 
லாசரு மற்றும்‌ மரியாள்‌ மார்த்தாள்‌ என்ற அவரது சகோதரிகளுடனும்‌ 
அங்கிருந்தார்‌. விருந்து கொடுத்தவரான தொழுநோயாளியாயிருந்த சீமோன்‌ 
என்பவரும்‌ அங்கிருந்தார்‌. அவர்‌ தமது தொழுநோயில்‌ இருந்து இயேசுவால்‌ 
குணமாக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. இல்லையென்றால்‌ தொழுநோயாளிகள்‌ 
செய்யும்படி நியாயப்பிரமாணம்‌ கூறியவண்ணம்‌ (லேவியாரகமம்‌ 13:45, 46), 
அவர்‌ சமூகத்தில்‌ இருந்து தனித்து வாழ்ந்திருப்பார்‌. அவர்‌ தமது குணமாகுதலை 
மதித்து இந்த இரவு விருந்தைக்‌ கொடுத்திருக்கலாம்‌. அவர்‌ இயேசுவின்‌ 
மூன்று நண்பர்களுடைய தந்தை என்று யூகிக்கப்படுறெது,!ூ மற்றும்‌ அவர்‌, 
இலாசரு உயிர்ப்பிக்கப்பட்டது பற்றித்‌ தமது மட்டுமீறிய நன்றியுணர்வையும்‌ 
வெளிப்படுத்தினார்‌. 

வசனம்‌ 7. மத்தேயு மற்றும்‌ மாற்கு சுவிசேஷேங்கள்‌ அந்தப்‌ பெண்ணை 
அடையாளப்‌ படுத்தாமல்‌ இருக்கையில்‌, யோவான்‌ 12:3ம்‌ வசனம்‌, அந்தப்‌ 
பெண்‌ இலாசருவின்‌ சகோதரியான மரியாள்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது. 
மரியாள்‌ விலையேறப்பெற்ற பரிமளதைலமுள்ள வெள்ளைக்கல்பரணியுடன்‌ 
இயேசுவை அணுகினாள்‌. “வெள்ளைக்கல்பரணி” (பம்ப5ங்05) என்பது 
நீண்ட கழுத்துடைய ஒரு “புட்டியை” (14857) போலிருந்தது. இந்தப்‌ புட்டி 
கல்லில்‌ நேர்த்தியாக செதுக்கப்பட்டு “களங்கமில்லாத நளதம்‌ என்னும்‌ 
தைலத்தில்‌ ஒரு இராத்தல்‌” (யோவான்‌ 12:3; NIV) கொண்டிருந்தது, இந்தத்‌ 


41 


தைலம்‌ இந்தியாவில்‌ விளையும்‌ நளதம்‌ என்ற செடியின்‌ வேர்களில்‌ இருந்து 
எடுக்கப்பட்டதாகும்‌.!* இது “முந்நூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு” 
விற்கப்பட்டது என்று மாற்கு 14:5ம்‌ வசனம்‌ கூறுகிறது. இந்தப்‌ பணம்‌ ஒரு முழு 
ஆண்டிற்கு வேலையாள்‌ ஒருவரின்‌ கூலிக்குச்‌ சமமாக இருந்திருக்கும்‌ (18:28; 
20:2; 22:19 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

அவள்‌, அந்தப்‌ புட்டியின்‌ கழுத்துப்‌ பகுதியை உடைத்த பின்பு 
(மாற்கு 14:3), அவர்‌ போஜனபந்தியிலிருக்கும்போது, அந்தத்‌ தைலத்தை அவர்‌ 
சிரசின்மேல்‌ ஊற்றினாள்‌. “ஊற்றினாள்‌” என்பதற்கான (/8180/20) கிரேக்க 
வார்த்தை, “கீழே ஊற்றுதல்‌” என்று நேரடியாக அர்த்தப்படுகிறது. மரியாள்‌ 
அவரது தலையையும்‌ பாதத்தையும்‌ அபிஷேகம்‌ செய்திருக்க வேண்டும்‌, 
ஏனெனில்‌ யோவானின்‌ பதிவேடு, அவள்‌ “அதை இயேசுவின்‌ பாதங்களில்‌ பூசி, 
குன்‌ தலைமயிரால்‌ அவருடைய பாதங்களைத்‌ துடைத்தாள்‌” மற்றும்‌ “அந்த வீடு 
முழுவதும்‌ தைலத்தின்‌ பரிமளத்தினால்‌ நிறைந்தது” என்று கூறுகிறது (யோவான்‌ 
12:3). யூதர்களின்‌ விருந்துகளில்‌ விருந்தினரை எண்ணெயினால்‌ அபிஷேகம்‌ 
செய்வது வழக்கமான ஒன்றாக இருந்தது (சங்கதம்‌ 23:5; லூக்கா 7:46). 

இவ்வரலாறு, பாவம்‌ நிறைந்த பெயர்‌ அறியப்படாத ஒரு பெண்‌ 
இயேசுவின்‌ பாதங்களில்‌ அபிஷேகம்‌ செய்து அவற்றைத்‌ தனது தலைமுடியால்‌ 
துடைத்த நிகழ்வு காணப்படும்‌ லூக்கா 7:36-50 வசனப்பகுதியுடன்‌ 
குழப்பப்படக்‌ கூடாது. அந்த அபிஷேகம்‌ பெத்தானியாவில்‌ மரியாள்‌ 
செய்த இந்த அபிஷேகத்திற்கு மிகவும்‌ முன்னதாக நடைபெற்றது. லூக்கா 
சுவிசேஷத்தில்‌ கூறப்படும்‌ அந்த நிகழ்வு, பரிசேயரான சீமோன்‌ என்பவரின்‌ 
வீட்டில்‌ நடைபெற்றது லூக்கா 7:36). “சீமோன்‌” என்பது அந்தக்‌ காலத்தில்‌ 
ஒரு பொதுவான பெயராக இருந்தது. வேதவசனங்களில்‌, குறைந்த பட்சம்‌ 
பத்துப்பேர்‌ அந்தப்‌ பெயரைக்‌ கொண்டு அழைக்கப்பட்டுள்ளனர்‌. மற்றும்‌ 
இருபது மற்ற சீமோன்கள்‌ யோசிப்பஸ்‌ அவர்களால்‌ குறிப்பிடப்பட்டனர்‌.!? 
அந்த வேளையில்‌ இயேசு தம்மை, பாவம்‌ நிறைந்த பெண்‌ தொட 
அனுமதித்தமைக்காக விமர்சிக்கப்பட்டார்‌ லூக்கா 7:39). 

தற்போதைய சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ மரியாள்‌ தனது ஊதாரித்தனமான 
வீண்செலவிற்காக விமர்சிக்கப்பட்டாள்‌ (26:8, 9). லூக்கா சுவிசேஷத்தில்‌ பாவம்‌ 
நிறைந்த பெண்ணுக்கு, “அவளை நோக்கி: உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது” 














“அவர்‌ ஸ்திரீயை நோக்கி: உன்‌ விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது, 
சமாதானத்தோடே போ” என்று கூறப்பட்டது (லூக்கா 7:48-50). இங்கு இயேசு 
மரியாளைப்‌ பாராட்டி அவளை விமர்சித்தவர்களைக்‌ கடிந்து கொண்டார்‌ 
(26:10-13). 

வசனங்கள்‌ 8, 9. மரியாள்‌ இயேசுவை அபிஷேகம்‌ செய்தபோது, சீஷர்கள்‌ 
அதைக்‌ கண்டு விசனமடைந்தனா்‌; இது அவர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
வீண்செலவாக இருந்தது. “சிலர்‌ தங்களுக்குள்ளே விசனமடைந்து: இந்தத்‌ 
தைலத்தை இப்படி வீணாய்ச்‌ செலவழிப்பானேன்‌?” என்று ஒருவருக்கொருவர்‌ 
விசனத்துடன்‌ கூறிக்கொண்டனர்‌ (மாற்கு 14:4). அப்போஸ்தலர்களில்‌ பலர்‌ 
இந்த விமர்சனத்தில்‌ ஈடுபட்டிருக்கலாம்‌, ஆனால்‌ யூதாஸ்‌ தான்‌ இதைத்‌ 
தூண்டியவராக இருந்ததாகக்‌ காணப்படுகிறது (யோவான்‌ 12:4, 5). அவர்‌ 
“இந்தக்‌ தைலத்தை முந்நூறு பணத்துக்கு விற்று, தரித்திரருக்குக்‌ கொடாமல்‌ 
போனதென்ன” என்று கூறினார்‌ (யோவான்‌ 12:5).15 இருப்பினும்‌ அவர்‌ 





42 


இதை, “தரித்திரரைக்குறித்துக்‌ கவலைப்பட்டு இப்படிச்‌ சொல்லாமல்‌, 
அவன்‌ திருடனானபடியினாலும்‌, பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே 
போடப்பட்டதைச்‌ சுமக்கிறவனானபடியினாலும்‌ இப்படிச்‌ சொன்னான்‌” 
(யோவான்‌ 12:6). 

யூதாஸ்‌, கர்த்தருக்கும்‌ அவருடைய அப்போஸ்தலர்களின்‌ குழுவினருக்கும்‌ 
பொருளாளராக இருந்தார்‌, மற்றும்‌ அவர்களின்‌ அற்பமான வருமானங்களில்‌ 
இருந்து அவர்‌ திருடிக்கொண்டிருந்தார்‌. இது, யூதாஸ்‌ பேராசையுள்ள மனிதராக 
இருந்தார்‌ என்பதையும்‌ தமது செல்வங்களைப்‌ பெருக்கிக்‌ கொள்ள எதையும்‌ 
செய்வதை நிறுத்தமாட்டார்‌ என்பதையும்‌ நிரூபிக்கிறது. திருடும்‌ ஒரு நபர்‌ 
பொய்‌ கூறவும்‌, நண்பரைக்‌ காட்டிக்கொடுத்தல்‌ உட்பட மற்ற பாவங்களையும்‌ 
செய்ய வாய்ப்புள்ளது. 

வசனம்‌ 10. இந்த இடத்தில்‌ அப்போஸ்தலர்களின்‌ விமர்சனத்தை இயேசு 
அறிந்தார்‌ (காண்க 12:15; 16:7, 8; 22:18). இந்தத்‌ தகவலை அவர்‌ இயற்கைக்கு 
மேலான வகையில்‌ அறிந்திருக்கலாம்‌ அல்லது அவர்களின்‌ உரையாடலை 
அவர்கள்‌ அறியாவண்ணம்‌ கேட்டிருக்கலாம்‌ (காண்க மாற்கு 14:4, 5). 

இயேசு, மரியாளின்‌ நடவடிக்கைகளைக்‌ தற்காத்து, நீங்கள்‌ இந்த 
ஸ்திரீயை ஏன்‌ தொந்தரவுபடுத்துகிறீர்கள்‌? என்னிடத்தில்‌ நற்கிரியையைச்‌ 
செய்திருக்கிறாள்‌ என்று கூறி, தமது சீஷர்களைக்‌ கடிந்துகொண்டார்‌. “நல்ல” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (40/௦௦) கிரேக்க வார்த்தை “வெளியே 
அழகுமிக்க” என்று அர்த்தப்பட முடியும்‌ (காண்க RSV; NIV; NCV; INT), 
ஆனால்‌ இங்கு அது “நல்ல” அல்லது “மாண்புமிக்க” என்ற ஓழுக்கரீதியான 
அர்த்தத்தையே கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. 

வசனம்‌ 11. இயேசு தமது உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, அவர்கள்‌ 
உதவி செய்ய ஏழைகளை எப்போதும்‌ கொண்டிருப்பார்கள்‌ என்பதை 
நினைவுபடுத்தினார்‌. அவர்‌ தமது சிந்தையில்‌ உபாகமம்‌ 15:11ஐக்‌ 
கொண்டிருக்கலாம்‌: “தேசத்திலே எளியவர்கள்‌  இல்லாதிருப்பதில்லை; 
ஆகையால்‌ உன்‌ தேசத்திலே சிறுமைப்பட்ட வனும்‌ எளியவனுமாகிய உன்‌ 
சகோதரனுக்கு உன்‌ கையைத்‌ தாராளமாய்த்‌ திறக்கவேண்டும்‌ என்று நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌. ” இருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இயேசு 
இருக்கும்‌ வேளை மட்டுப்படுத்தப்‌ பட்டதாக இருந்தது. மரியாள்‌ “(அவருக்குச்‌ 
செய்த) அன்பின்‌ செயலானது இப்போது, அவரது பிரிவிற்குப்‌ பின்பு 
தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய இரக்கத்தின்‌ செயல்களுக்கு முன்னான 
இடத்தை எடுத்துக்கொள்கிறது (இவ்வசனம்‌ மாற்கு 2:19, 20.1” ஏழைகள்‌ 
மீது அப்போஸ்தலர்கள்‌ கொண்டிருந்த அக்கறைக்காக அவர்களை இயேசு 
விமர்சனம்‌ செய்யவில்லை. இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ என்ற வகையில்‌ 
அவர்கள்‌ அவ்வாறு அக்கறை கொண்டிருக்க வேண்டும்‌. 

வசனம்‌ 12. தொடர்ந்து இயேசு, இவள்‌ இந்தத்‌ தைலத்தை என்‌ 
சரீரத்தின்மேல்‌ ஊற்றினது என்னை அடக்கம்‌ பண்ணுவதற்கு எத்தனமான 
செய்கையாயிருக்கிறது என்று கூறினார்‌. இறந்தபின்‌ அடக்கம்‌ பண்ணுவற்கு, 
உடலை வாசனைத்‌ திரவியங்களுடனும்‌ நறுமணப்‌ பொருட்களுடனும்‌ 
ஒரு மெல்லிய துணியில்‌ சுற்றுவது யூதர்களின்‌ வழக்கமாக இருந்தது. இயேசு 
மரித்தபின்‌, அவரது உடல்‌ அரிமத்தியா ஊர்‌ யோசேப்பு மற்றும்‌ நிக்கொதேமு 
ஆகியோரால்‌, மெல்லிய துணியில்‌ வாசனைப்‌ பொருட்களுடன்‌ அவசரமாகச்‌ 


43 


சுற்றிக்கட்டப்பட்டது (யோவான்‌ 19:40). ஞாயிற்றுக்ழெமை அதிகாலையில்‌ 
பெண்கள்‌ அதிகமான வாசனைப்‌ பொருட்களை எடுத்துக்கொண்டு - அந்த 
உடலை அடக்கம்‌ பண்ண அதிகம்‌ ஏற்புடையதாக்க - கல்லறைக்கு வந்தனர்‌ 
(மாற்கு 16:1). இந்த வேளையில்‌ மரியாள்‌, இயேசுவின்‌ மரணத்திற்கு முன்னர்‌ 
தன்னால்‌ செய்ய முடிந்ததைச்‌ செய்திருந்தாள்‌. 

இயேசு மரிக்கப்போகிறார்‌ என்று மரியாள்‌ நம்பினாளா? அவர்‌ தமது 
மரணத்தைப்‌ பற்றிப்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ முன்னுரைத்திருந்தார்‌, ஆனால்‌ 
அதன்‌ உண்மை நிலையை, அவரது சீஷர்கள்‌ மெதுவாகவே ஏற்றுக்கொண்டனர்‌. 
இந்த வேளையில்‌ அவள்‌ இவ்விஷயம்‌ பற்றி அப்போஸ்தலர்களைக்‌ காட்டிலும்‌ 


78 





அதிகமாக ஆவிக்குரிய உட்கண்ணோட்டத்தைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
அவளுடைய அன்பின்‌ செயல்பாட்டை அவளது அறிவின்படியல்ல ஆனால்‌ 
இயேசு தமது அறிவின்படியே விளக்கினார்‌ என்ற இன்னொரு சாத்தியக்கூறும்‌ 
உள்ளது. அவள்‌ “நற்செயல்‌” செய்தாள்‌ என்று கூறியதன்‌ மூலம்‌ இயேசு அந்தப்‌ 
பெண்ணைக்‌ தற்காத்தார்‌. இரு நற்செயல்களின்‌ முக்கியத்துவத்தை ரபீக்கள்‌ 
கண்டனர்‌: ஏழைகளுக்கு உதவி செய்தல்‌ மற்றும்‌ மரித்தோரை அடக்கத்திற்குத்‌ 
குயார்படுத்துதல்‌. அடக்கத்திற்குத்‌ தயார்ப்படுத்துகல்‌ என்பது “கர்மம்‌ செய்தல்‌ 
போன்று எல்லா வேளையிலும்‌ அல்ல, ஆனால்‌ தேவைப்படும்‌ வேளையில்‌ 








மாத்திரமே செய்யப்பட முடியும்‌ என்பதாலும்‌, அது நபார்த்துவமற்ற வகையில்‌ 





பணத்தைத்‌ கொடையாகக்‌ கொடுத்தலை அல்ல, ஆனால்‌ தனிப்பட்ட 
சேவையை உள்ளடக்கி இருந்ததாலும்‌” உயர்ந்த முன்னுரிமையைப்‌ பெற்றது. '? 

வசனம்‌ 13. மரியாள்‌ அந்தத்‌ தைலத்தைப்‌ பத்திரமாக வைத்திருந்து அதைக்‌ 
தாம்‌ நேசித்த ஒருவரின்‌ மரணத்திற்குப்‌ பிற்பாடு உடலை அபிஷேகம்‌ செய்யப்‌ 
பயன்படுத்தி இருக்கலாம்‌. இருப்பினும்‌ அவள்‌ அவ்வாறு காத்திருந்தால்‌, 
பொன்னான வாய்ப்பு ஒன்றை நழுவவிட்டிருப்பாள்‌. இரக்கம்‌ மிக்க இந்தத்‌ 
செயலை அவள்‌ நிகழ்த்தியதால்‌, இந்தச்‌ சுவிசேஷம்‌ உலகத்தில்‌ எங்கெங்கே 
பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள்‌ செய்ததும்‌ 
சொல்லப்படும்‌ என்று இயேசு கூறினார்‌. 





#3: இயேசுவைக்‌ காட்டிக்கொடுக்க 
யூதாஸ்‌ சம்மதித்தல்‌ (26:14-16) 


“அப்பொழுது, பன்னிருவரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து 
என்பவன்‌ பிரதான ஆசாரியரிடத்திற்குப்‌ போய்‌: 

நான்‌ அவரை உங்களுக்குக்‌ காட்டிக்கொடுக்கிறேன்‌, நீங்கள்‌ 
எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்‌ என்றான்‌. அவர்கள்‌ அவனுக்கு முப்பது 
வெள்ளிக்காசைக்‌ கொடுக்க உடன்பட்டார்கள்‌. 

“அதுமுதல்‌ அவன்‌ அவரைக்‌ காட்டிக்கொடுப்பதற்குச்‌ சமயம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


வசனம்‌ 14. இயேசுவை அபிஷேகம்‌ செய்த (மரியாள்‌ என்ற) பெண்ணின்‌ 
அன்பான செயலைக்‌ தொடர்ந்து, பன்னிருவரில்‌ ஒருவனாகிய யூதாஸினால்‌ 
இயேசு காட்டிக்கொடுக்கப்படுதல்‌ வந்தது. இங்கு இதன்‌ தோற்றமானது, 
மத்தேயு சுவிசேஷத்தில்‌ யூதாஸ்காரியோத்து என்ற பெயா்‌ இரண்டாம்‌ 


44 


முறையாக மாத்திரமே வருகிறது. 10:4ல்‌ இந்தப்‌ பெயர்‌ முதலாவதாகக்‌ 
குறிப்பிடப்படும்‌ இடத்தில்‌, இயேசு அப்போஸ்தலர்களுக்குக்‌ கட்டளை 
கொடுத்து அனுப்பினார்‌. அவ்வசனத்தில்‌ இவர்‌, “அவரைக்‌ காட்டிக்கொடுத்த 
யூதாஸ்காரியோத்து” என்று அழைக்கப்படுகிறார்‌ (காண்க 26:24, 25, 46, 48; 
27:3). நினைவுகூரப்படுவதற்கு என்ன ஒரு பயங்கரமான வழி! 

பிரதான ஆசாரியர்களிடத்தில்‌ யூதாஸ்‌ கூடிப்பேசியது, மரியாளின்‌ 
பரிசிற்குப்‌ பின்பு விரைவில்‌ நடைபெற்றது. அவரது போராசையினால்‌ 
(யோவான்‌ 12:6), அவர்‌ கோடமூண்டவரானார்‌; மற்றும்‌ அவரது கோபம்‌ 
இயேசுவின்‌ புத்திகூறுதலைச்‌ சகிக்கக்‌ கூடாததாக இருந்தது (2610-13). 
யோவான்‌ 12:4ம்‌ வசனம்‌, யூதாஸ்‌ மரியாளை விமர்‌சத்தபோது, அவரை 
(இயேசுவைக்‌) “காட்டிக்கொடுக்க” ஏற்கனவே மனதுள்ளவராக இருந்தார்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது.”? யூதாஸ்‌ காட்டிக்கொடுத்ததற்கான 
சாத்தியக்கூறுள்ள மற்ற நோக்கங்களில்‌, இராஜ்யம்‌ பற்றிய இயேசுவின்‌ கருத்தில்‌ 
அவரது (யூதாஸின்‌) ஏமாற்றம்‌ (அது உலகப்பிரகாரமானதாக இருப்பதற்குப்‌ 
பதில்‌ ஆவிக்குரியதாக இருக்கிறது என்பதால்‌ ஏற்பட்ட ஏமாற்றம்‌) மற்றும்‌ 
ரோமாபுரிக்கு எதிராக இயேசுவின்‌ கரத்தை வற்புறுத்த விருப்பம்‌ ஆகியவை 
உள்ளடங்கியிருந்தன. 

வசனம்‌ 15. இந்தகாட்சி “ஒரு கொடுமையான வியாபார முன்மொழிதல்‌” 
என்று முத்திரையிடப்‌ பட்டுள்ளது.” இயேசுவைக்‌ காட்டிக்கொடுக்கப்‌ 
பிரதான ஆசாரியர்கள்‌ என்ன கொடுப்பார்கள்‌ என்று கேட்க, அவர்களிடம்‌ 
யூதாஸ்‌ சென்றார்‌ என்ற உண்மையில்‌, யூதாஸின்‌ பேராசை தெளிவாகிறது. 
யூதத்தலைவர்கள்‌ இயேசுவைப்‌ பிடித்து மரணத்திற்கு உள்ளாக்க வேண்டும்‌ 
என்று விரும்பியதால்‌ (26:3-5),) அவரை அவர்களிடம்‌ ஓப்புக்கொடுக்க 
யூதாஸ்‌ தானே முன்வந்தபோது அவர்கள்‌ எவ்வளவு “சந்தோஷம்‌” அடைந்தி 
ருப்பார்கள்‌ என்பதை நாம்‌ கற்பனை செய்து பார்க்க முடியும்‌ (காண்க மத்தேயு 
14:11; லூக்கா 22:5). 

[யூதாஸின்‌ வேண்டுகோளுக்கு] பதில்‌ செயலாக இந்த மனிதர்கள்‌ 


யூதாஸூக்கு முப்பது வெள்ளிக்காசைக்‌ கொடுக்க உடன்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 





யூதாஸக்கு வழங்க முன்வந்த தொகையானது, நியாயப்பிரமாணத்தின்படி, 
மிருகத்தினால்‌ கொல்லப்பட்ட அடிமையின்‌ உயிருக்கு ஈடாக வழங்கப்பட 
வேண்டியிருந்த தொகையாகும்‌ (யாத்திராகமம்‌ 21:32). இது சகரியா 
தீர்க்ககரிசியால்‌ முன்னுரைக்கப்பட்ட தொகையாகவும்‌ இருந்தது 
(சகரியா 11:12, 13). மேய்ப்பனைப்‌ பற்றிய ஓப்புவமையில்‌ அவருக்கு முப்பது 
வெள்ளிக்காசுகள்‌ தரப்பட்டது, அதே வேளையில்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
(நல்ல மேய்ப்பராகிய) இயேசு முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார்‌.22 
இவ்விரு காட்சிகளிலுமே, மேய்ப்பர்‌ தமது மக்களால்‌ புறக்கணிக்கப்‌ 
பட்டிருக்கறொர்‌. இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தலில்‌ உள்ளடங்கிய 
பணத்தொகை பற்றி சகரியா குறிப்பிட்டதுமன்றி, அது குயவனின்‌ நிலத்தை 
வாங்கப்பயன்படும்‌ என்பதையும்‌ அவர்‌ முன்னுரைத்தார்‌. இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றத்தை, பிற்பாடு மத்தேயு பதிவுசெய்து, கட்டான 
இந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டு வாங்கப்பட்ட குயவனின்‌ நிலம்‌ அந்நியர்களை 
அடக்கம்‌ பண்ணும்‌ இடமானது என்றும்‌ கூறினார்‌ (27:6-10). 
நிறுத்துக்கொடுக்க என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (21817 என்பதில்‌ 





45 


இருந்து வந்த) கிரேக்க வார்த்தை சகரியா 11:12 லும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ இதைத்‌ தீர்க்கதரிசி எழுதியபோது, 
உத்தரவாதமான மதிப்புடைய முத்திரையிடப்பட்ட நாணயங்கள்‌ பொதுவான 
பயன்பாட்டில்‌ இருந்ததில்லை, எனவே வெள்ளியை தராசில்‌ நிறுத்துக்‌ 
கொடுத்தல்‌ அவசியமாக இருந்தது.” முகல்‌ நூற்றாண்டில்‌ நாணயங்கள்‌ 
எண்ணி மாத்திரம்‌ கொடுக்கப்பட்டன என்றாலும்‌, ஒருவேளை மத்தேயு (சர 
என்ற வார்த்தையை, சகரியாவின்‌ தீர்க்கதரிசனத்தை எதிரொலிக்கும்‌ வகையில்‌ 








பயன்படுத்தியிருக்கலாம்‌. “நிறுத்துக்கொடுக்க” என்ற வார்த்தைகளுக்குப்‌ 
பதிலாக, பல ஆங்கில வேதாகமப்பதிப்புகள்‌ “எண்ணி கொடுக்க” (TEV; 
NIV; NKJV) அல்லது “கொடுக்க” (NRSV; NJB; CEV) என்ற சொற்றொடரைக்‌ 
கொண்டுள்ளன. 

வசனம்‌ 16. இந்த வேளையில்‌ இருந்து யூதாஸ்‌, தனது பேரத்தைக்‌ 
காத்துக்கொள்வதற்கும்‌, இயேசுவை அவருடைய எதிரிகளின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பதற்கும்‌ நல்ல வாய்ப்பைத்‌ தேடிக்கொண்டு இருந்தார்‌. யூதாஸ்‌ 
மற்றும்‌ பிரதான ஆசாரியர்களுக்கு இடையில்‌ நடந்த சந்திப்பு, பாடுகளின்‌ 
வாரத்தின்‌ புதன்மெமையில்‌ நடந்திருக்கும்‌ என்பது உறுதி. அதற்குப்‌ பின்‌ 
ஒன்றரை நாள்‌ கழித்து அவரது வாய்ப்பு வந்தது. 


௮ பாடங்கள்‌ “5444 


“அவளின்‌ நினைவாக” (26:6-13) 

பெத்தானியாவில்‌ இயேசு அபிஷேகம்‌ செய்யப்பட்ட வரலாறு, 
தனிப்பட்ட ஒரு செயலானது இன்னொருவரின்‌ வாழ்வில்‌ மாபெரும்‌ 
செயல்தாக்கத்தை ஏற்படுத்தக்‌ கூடும்‌ என்று நமக்குப்‌ போதிக்கிறது. இயேசுவை 
அபிஷேகம்‌ செய்த பெண்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ பெயரைக்கொண்டு 
குறிப்பிடப்படுவதில்லை, ஆனால்‌ அவள்‌ இலாசருவின்‌ சகோதரியாகிய 
மரியாள்‌ என்று யோவான்‌ அடையாளப்படுத்துகிறார்‌ (யோவான்‌ 12:2, 3). 
அவளுடைய இரக்கம்‌ நிறைந்த செயலைப்‌ பற்றி ஐந்து உற்றுநோக்குதல்கள்‌ 
ஏற்படுத்தப்பட முடியும்‌. 

1. அவர்‌ இயேசுவுக்கு விலையுயர்ந்த ப்ரி கொடுத்தாள்‌: அந்த 





வாசனைத்திரவியம்‌, ஒரு ஆண்டுக்குத்‌ தரப்படும்‌ கூலிக்குச்‌ சமமான 
300 தினேரியம்‌ விலைமதிப்புடையதாக இருந்தது (மாற்கு 14:5). மதிப்பு மிக்க 
இந்தப்‌ பரிசு ஒரு பெரிய தியாகமாக இருந்தது. 

2. அவன்‌ எதையும்‌ தனக்கென்று பின்வைக்கவில்லை. அவள்‌ அந்த 
வெள்ளைக்கல்‌ பரணியில்‌ இருந்த எல்லாவற்றையும்‌ ஊற்றுவதற்காக, அதன்‌ 
கழுத்துப்‌ பகுதியை உடைத்து விட்டாள்‌ (மாற்கு 14:8) - “அது ஏறக்குறைய ஒரு 
இராத்தல்‌ சுத்தமான நளதம்‌ என்ற தைலத்தைக்‌ கொண்டிருந்தது” (யோவான்‌ 
12:3; NIV). 

3. அவன்‌ அந்தப்‌ பரிச நேரடியாகக்‌ கொடுத்தான்‌. யாரேனும்‌ ஒருவார்‌ 
மூலமாக இயேசுவுக்குப்‌ பரிசைக்‌ கொடுத்து அனுப்புவதற்குப்‌ பதிலாக, மரியாள்‌ 
தானே அந்தத்‌ தைலத்தை அவர்மீது ஊற்றினாள்‌ அது மிகவும்‌ தனிப்பட்டதாக 
இருந்தது. 

4. அவன்‌ மற்றவர்களின்‌ விய/சனக்தைச்‌ சகித்துக்‌ கொண்டான்‌: அவளது 





46 


செயல்களை இரக்கமான செயல்‌ என்று கூறி ஆதரித்து இருந்திருக்க வேண்டிய 
சீஷார்கள்‌, அதை “வீணானது” என்று குறிப்பிட்டனர்‌. அவர்களின்‌ கடினமான 
வார்த்தைகள்‌ அவளை ஆழமாகப்‌ புண்படுத்தி இருக்கும்‌ என்பது உறுதி. 

5. அவுர்‌ இயே¥சுவினால்‌ TYTN அவளை 
விமர்சித்தவர்களை இயேசு வாயடைத்து, அவளது செயல்களை தமது அடக்கம்‌ 
பண்ணுதலுக்கான ஆயத்தம்‌ என்று இயேசு விளக்கப்படுத்தினார்‌. மேலும்‌ அவர்‌, 
“இந்தச்‌ சுவிசேஷம்‌ உலகத்தில்‌ எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே 
இவளை நினைப்பதற்காக இவள்‌ செய்தது சொல்லப்படும்‌” என்று அறிவித்தார்‌ 
(26:13). 

நமது இரக்கம்‌ நிறைந்த செயல்களுக்காக நாம்‌ நினைவுகூரப்படுவோமா? 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


யூதாஸ்காரியோத்‌ 
(26:14-16, 20-25, 47-50) 

யூதாஸ்காரியோத்‌ என்ற பெயர்‌ புகழ்ச்சியற்றதாக உள்ளது. உலகத்தில்‌ 
மாபெரும்‌ காட்டிக்‌ கொடுத்தவர்களைப்‌ பற்றிப்‌ பேசப்படும்போதெல்லாம்‌, 
இவரது பெயர்‌ நினைவுகூரப்பட்டு பழித்துரைக்கப்‌ படுகிறது. எவரொருவரும்‌ 
தனது மகனை அந்தப்‌ பெயர்கொண்டு அழைக்கமாட்டார்‌, இருப்பினும்‌ அந்தப்‌ 
பெயர்‌, “துதி” என்று அர்த்தப்படுறெது, மற்றும்‌ இது எபிரெய மொழியில்‌ 
“யூதா” என்ற அதே பெயராக உள்ளது (ஆதியாகமம்‌ 29:35). யூதாஸ்‌ எவ்வாறு 
கிறிஸ்துவைக்‌ காட்டிக்‌ கொடுப்பவர்‌ ஆனார்‌? அவர்‌ பரிதாபமானவராகிய, 
அழிவின்‌ பாதையில்‌ இருந்து தமது எஜமானரைத்‌ திருப்ப முயற்சி செய்த 
குழப்பமான உருவமானவரா? அவர்‌ தமது கட்டுப்பாட்டிற்கு அப்பால்‌ இருந்த 
சூழ்நிலைகளினால்‌ பாதிக்கப்பட்டவராக, தேவனுடைய அருளிரக்கத்திற்கு 
செயலற்ற கருவியாக இருந்தாரா? 

ஜீவ அப்பம்‌ பற்றிய இயேசுவின்‌ பிரசங்கத்திற்குப்‌ பின்னார்‌ 
(யோவான்‌ 6:48-58), பேதுரு “ஆண்டவரே ... நித்திய ஜீவ வசனங்கள்‌ 
உம்மிடத்தில்‌ உண்டே” என்று கூறினார்‌ (யோவான்‌ 6:68). இயேசு, 
“பன்னிருவராகிய உங்களை நான்‌ தெரிந்துகொள்ளவில்லையா? 








உங்களுக்குள்ளும்‌ ஒருவன்‌ பிசாசாயிருக்றொன்‌” என்று பதில்‌ அளித்தார்‌ 
(யோவான்‌ 6:70). அவர்‌ “சீமோனின்‌ குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து 
பன்னிருவரிலொருவனாயிருந்தும்‌, கும்மைக்‌ காட்டிக்கொடுக்கப்‌ 
போகிறவனாயிருந்தபடியினால்‌ அவனைக்‌ குறித்து இப்படிச்‌ சொன்னார்‌” 
என்று யோவான்‌ விளக்கினார்‌ (யோவான்‌ 6:71). இயேசுவை “நீர்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” (யோவான்‌ 6:69) என்ற பேதுருவின்‌ 
உறுதிப்பாட்டை அவர்‌, மற்ற எல்லா அப்போஸ்கதலா்களுடனும்‌ பகிர்ந்து 
கொண்டதாகக்‌ காணப்படுகிறது என்பது உறுதி. இயேசுவே கிறிஸ்து என்று 
யூதாஸ்‌ விசுவாசித்திருந்தால்‌, அவர்‌ தமது கர்த்தரை ஆக்கினைக்குள்ளாக்கியது 
எவ்வாறு? 

யூதாஸைப்‌ பற்றிப்‌ பதில்‌ அளிக்க இயலாத கேள்விகளை நாம்‌ 
கொண்டிருக்கையில்‌, வேத வசனங்களில்‌, அவரது வாழ்வு பற்றிய பல 
உண்மைகள்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 


47 


முதலாவது, இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தல்‌ தீர்க்கதரிசனமாக 
உரைக்கப்பட்டிருந்தபோதிலும்‌, தேவனுடைய மீட்பின்‌ திட்டத்தில்‌ யூதாஸ்‌ 
ஒரு மனவிருப்பமற்ற பகடைக்காயாக இருக்கவில்லை என்பதை நாம்‌ 
அறிகிறோம்‌ (சங்கீதம்‌ 41:9; 55:12-14; நடபடிகள்‌ 1:25). 

இரண்டாவது, யூதாஸ்‌ இயேசுவினால்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
பட்டிருக்கையில்‌, யூதாஸ்‌ பிசாசாக இருக்கவில்லை; ஆனால்‌ அவர்‌ பிற்பாடு 
பிசாசுக்கு மனவிருப்பத்துடன்‌ வேலை செய்யும்‌ ஒரு முகவராக ஆனார்‌. அவர்‌ 








சோதனைக்கு இடம்‌ கொடுத்து, தனது வாழ்வில்‌ சாத்தான்‌ மேலாதிக்கம்‌ 
செலுத்த அனுமதித்தார்‌ (காண்க யோவான்‌ 13:27). 

மூன்றாவது, மற்ற அப்போஸ்தலர்களைப்‌ போன்றே யூதாஸுமம்‌, 
அற்புதங்களைச்‌ செய்யும்‌ வல்லமையைக்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து 
பெற்றுக்கொண்டார்‌ - மற்றும்‌ அவர்‌ அதைப்‌ பயன்படுத்தி இருக்கவும்‌ 
வாய்ப்புள்ளது (லூக்கா 9:1, 10). அவர்‌ இயேசுவின்‌ பலத்த செயல்களையும்‌ 
கண்டிருந்தார்‌, எனவே அவர்‌ இயேசுவின்‌ உண்மையான அடையாளத்தைப்‌ 
பற்றி வஞ்சிக்கப்பட்டவராக இருக்கவில்லை. இயேசுவை அவரது விரோதி 
களிடத்தில்‌ அவர்‌ விற்றுப்போடுகையில்‌, அவர்‌ (இயேசு) யாராக இருந்தார்‌ 
என்று அவர்‌ (யூதாஸ்‌) அறிந்திருந்தார்‌. 

நான்காவது, யூதாஸ்‌ பேராசையின்‌ பிரச்சனையைக்‌ கொண்டிருந்தார்‌. 
மற்ற எல்லாப்‌ பாவங்களையும்‌ போன்றே, இதுவும்‌ அவரது இருதயத்தில்‌ 
இருந்து தோன்றிற்று (15:19). அவர்‌ பரலோகத்தில்‌ பொக்கிஷங்களைச்‌ 
சேர்த்து வைப்பகைக்‌ காட்டிலும்‌, இந்த உலகத்தில்‌ செல்வங்களைச்‌ சேர்த்து 
வைத்தலில்‌ அதிக அக்கறை உடையவராக இருந்தார்‌. அவரது பேராசையே, 
மரியாள்‌ மீது வார்த்தைகளினால்‌ தாக்குதலைத்‌ தொடுக்கும்படி அவரைத்‌ 
தூண்டிற்று (யோவான்‌ 12:4-6). அதற்குச்‌ சற்றுப்‌ பின்பு, அவர்‌ கர்த்தரைக்‌ 
காட்டிக்கொடுக்கப்‌ புறப்பட்டார்‌ (26:14, 15). 





யூதாஸ்‌ தமது காட்டிக்கொடுத்தலில்‌ மனவிருப்பம்‌ கொண்டவராக 
இருந்தார்‌. பெருந்திரளான கூட்டத்தார்‌ இயேசுவைக்‌ கண்டறியும்படி 
அவர்களை அவர்‌ கெத்செமெனே தோட்டத்திற்கு வழிநடத்திச்‌ சென்றார்‌ 
(26:47). 


யூதாஸ்‌ தவறிச்‌ சென்றது எங்கே? 
(26:14-16, 20-25, 47-50) 
நாம்‌ தவிர்க்க வேண்டிய பல தவறுகளை யூதாஸ்‌ தமது வாழ்வில்‌ 
செய்தார்‌: 


1. பணத்தின்மீதான குமது மிதமிஞ்சிய ஆசையை அவர்‌ 
வெற்றிகொள்ளவில்லை. 

2. கிறிஸ்துவின்‌ எச்சரிக்கைகளை அவர்‌ கேள்விப்பட்டும்‌ அவற்றைக்‌ 
கவனிக்கவில்லை. 

3. தமது பொன்னான வாய்ப்புக்களை அவர்‌  ஆதாயமாக்கிக்‌ 
கொள்ளவில்லை. 

4. தம்மைச்‌ சுற்றிலும்‌ நடந்தவற்றைப்‌ பற்றிய அளவீடுகளை அவர்‌ 
பற்றிக்கொள்ளவில்லை. 


48 


5. ஏமாற்றங்களும்‌ சந்தேகங்களும்‌ தமது வாழ்வை மேற்கொள்ள 


அனுமதித்தார்‌. 
6. தம்மையும்‌ மற்றவர்களையும்‌ விட்டுக்கொடுத்தார்‌. 





குறிப்புகள்‌ 

1ஒரு சிலநாட்கள்‌ முன்னதாக இயேசுவை (26:6-13) அபிஷேகம்‌ செய்தல்‌ 
நடைபெற்றது. 26ம்‌ அதிகாரத்தின்‌ மற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒருவேளை மத்தேயு அந்தப்‌ 
பெண்ணின்‌ பெருந்தன்மையான அர்ப்பணிப்பை இயேசுவினால்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்ட அப்போஸ்தலா்களில்‌ ஒருவரான யூதாஸ்‌, அவரைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தலுக்கு நேரெதிராக ஓஒப்பிடுவதற்காக அந்த எடுத்துரைப்பை இவ்விடத்தில்‌ 
வைத்திருக்கலாம்‌ (26:14-16). Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical 
Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 749. #Walter Bauer, 4 Greek-English Lexicon 
of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. 
Danker (Chicago: University of Chicago Press, 2000), 150. *#Leon Morris, The Gospel according 
to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 
644. Talmud Yoma 18a; Yebamoth 61௨. ‘Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 
2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 141. Josephus 
Antiquities 18.2.1. #Ibid., 20.9.1. °Ibid., 18.2.2; 18.4.3. 0Ibid., 18.2.2. 

Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
160. வில்க்கின்ஸ்‌ அவர்கள்‌, தமது கலந்துரையாடலுடன்‌ காய்பாவின்‌ புதைக்கும்‌ 
பெட்டியின்‌ புகைப்படம்‌ ஒன்றை உள்ளடக்கினார்‌. '2Douglas R. A. Hare, Matthew, 
Interpretation (Louisville: John Knox Press, 1993), 293; காண்க Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 238. 
அதே வீட்டில்‌ முழுக்குடும்பமும்‌ இருந்திருக்கக்‌ கூடும்‌. லூக்கா சுவிசேஷத்தில்‌ 
மார்த்தாள்‌, தனது வீட்டில்‌ இயேசுவுக்கு விருந்தளித்ததாகச்‌ சித்தரிக்கப்படுகிறாள்‌ 
(லூக்கா 10:38, 40). இந்த வேளையில்‌ யோவான்‌ சுவிசேஷம்‌, மார்த்தாள்‌ சீமோனின்‌ 
இல்லத்தில்‌ இந்த உணவைப்‌ பரிமாறியதாகச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது (யோவான்‌ 12:2). 
14Wilkins, 161. Lewis, 142. ‘ஒருவார்‌ தமது பொருள்களை விற்று அந்தத்‌ தொகையை 
ஏழைகளுக்குக்‌ கொடுத்தல்‌ என்பது செல்வந்தரான அதிகாரிக்கு இயேசுவின்‌ 
அறிவுறுத்துதல்களை எதிரொலிக்றெது (19:21). 7]௦el B. Green and Holly E. Hearon, 
“Anointing,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel B. Green and Scot McKnight 
(Downers Grove, IIl.: InterVarsity Press, 1992), 12. *ஓருவேளை அவள்‌ தனது சகோதரன்‌ 
இலாசரு உயிர்ப்பிக்கப்‌ பட்டஇனால்‌ உயர்ந்திருந்த மன இறுக்கத்தையும்‌ 
உணர்ந்திருக்கலாம்‌ (யோவான்‌ 12:9-11). 1Hare, 294. 514515 வேதாகமத்தில்‌ இந்தத்‌ 
கருத்து தரப்படுகிறது. இருப்பினும்‌ மற்ற பதிப்புகள்‌ இயல்பில்‌ அதிகம்‌ பொதுவானதாக 
உள்ளன. உதாரணமாக, NIV [மற்றும்‌ தமிழ்‌] வேதாகமம்‌, யூதாஸை “அவரைக்‌ 
காட்டிக்கொடுக்கப்‌ போகிறவனுமாயெ” என்று விவரிக்கிறது (யோவான்‌ 12:4). 

2IR, T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament 
Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 363. 22Hare, 
294. Joyce G. Baldwin, Haggai, Zechariah, Malachi: An Introduction and Commentary, 
Tyndale Old Testament Commentaries (Downers Grove, IIl.: InterVarsity Press, 1972), 184. 


49 


62 
பஸ்கா 
[26:17-29)] 


நாள்‌ வரிசை அமைவு முற்றிலும்‌ தெளிவாக இல்லை என்றாலும்‌, 
பஸ்காவைக்‌ கொண்டாடுவதற்கான தயாரிப்புப்‌ பணிகள்‌ வியாழக்கிழமை 
அன்று மேற்கொள்ளப்‌ பட்டன என்பது தெளிவு (26:17-19). அன்று மாலை 
வேளையில்தான்‌ பஸ்காவை ஆசரித்தலும்‌ கர்த்தருடைய இராப்போஜனத்தை 
ஏற்படுத்தலும்‌ நடைபெற்றது. நாட்களைக்‌ கணக்கிடுவதற்கு யூதர்கள்‌ 
கொண்டிருந்த முறைமையின்படி (மாலை 6:00 மணி முதல்‌ மாலை 6:00 மணி 
வரை), அது வெள்ளிக்‌ கிழமையாக இருந்தது (26:20-29). 


ஆயத்தம்‌ பண்ணுதல்‌ (26:17-19) 


ட புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையின்‌ முதல்‌ நாளிலே, சீஷர்கள்‌ 
இயேசுவினிடத்தில்‌ வந்து: பஸ்காவைப்‌ புசிப்பதற்கு நாங்கள்‌ எங்கே உமக்கு 
ஆயத்தம்பண்ணச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌ என்று கேட்டார்கள்‌. 

அதற்கு அவர்‌: நீங்கள்‌ நகரத்திலே இன்னானிடத்திற்குப்‌ போய்‌: 
என்‌ வேளை சமீபமாயிருக்கிறது, உன்‌ வீட்டிலே என்‌ சீஷரோடே கூடப்‌ 
பஸ்காவை ஆசரிப்பேன்‌ என்று போதகர்‌ சொல்லுகிறார்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌ என்றார்‌. 

2 இயேசு கற்பித்தபடி சீஷர்கள்‌ போய்‌, பஸ்காவை ஆயத்தம்‌ 
பண்ணினார்கள்‌. 


வசனம்‌ 17. பஸ்கா பண்டிகை என்பது, எகிப்திய அடிமைத்‌ தளையில்‌ 
இருந்து இஸ்ரவேல்‌ மக்களை தேவன்‌ விடுவித்ததை நினைவுகூரும்‌ யூதர்களின்‌ 
ஆசரிப்பாக இருந்தது. தேவன்‌ எகிப்தியரின்‌ தலைப்பிள்ளைகளை கொல்லுவித்த 
போது, அவர்‌ ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ கதவு நிலைகளில்‌ பூசப்பட்டி ருந்த 
இஸ்ரவேல்‌ மக்களின்‌ வீடுகளின்மீது “கடந்து சென்றார்‌” (யாத்திராகமம்‌ 12:13, 
23, 27). பஸ்கா என்பது ஒரு இரவு நிகழ்வாக இருந்தது, அதைத்‌ தொடர்ந்து 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசித்த ஏழு நாட்கள்‌ வந்தன. “புளிப்பில்லாத அப்பப்‌ 
பண்டிகை” என்பது இந்த முழுக்கால கட்டத்திற்கும்‌ தரப்பட்டபெயராக 
இருந்தது (யாத்திராகமம்‌ 12:15-20; லேவியராகமம்‌ 23:4-8; எண்ணாகமம்‌ 
28:16-25; உபாகமம்‌ 16:1-8). புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையின்‌ முதல்‌ 








நாளிலே பஸ்கா உணவு புசிக்கப்பட்டதால்‌, “புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை” 
மற்றும்‌ “பஸ்கா” என்ற பெயர்கள்‌ ஒன்றிற்குப்பதில்‌ மற்றொன்றாக அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டன (மாற்கு 14:1, 12; லூக்கா 22:7). 

ஆபிப்‌ அல்லது நிசான்‌ என்ற யூதர்களின்‌ மாதத்தின்‌ பதினான்காம்‌ 
நாள்‌, அலுவலகமுறைப்‌ படியான பஸ்கா ஆசரிப்புநாளாக இருந்தது. 


20 


நியாயப்பிரமாணத்தின்படி, அந்த மாதத்தின்‌ பத்தாம்‌ நாளில்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்‌ படவேண்டியிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி 
அம்மாதத்தின்‌ பதினான்காம்‌ நாள்‌ வரையில்‌ வீட்டில்‌ வைத்துக்‌ காக்கப்பட்டு, 
பின்பு பலிசெலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது (யாத்திராகமம்‌ 12:2-6). 
“இரு மாலைப்பொழுதுகளுக்கு இடையில்‌” என்று நேரடியாக அர்த்தப்படும்‌ 
“மாலை மயங்கும்‌ நேரத்தில்‌” கொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. இந்தச்‌ 
சொற்றொடர்‌ சூரியன்‌ மறைவு மற்றும்‌ இருட்டு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட 
காலத்தைக்‌ குறிக்கிறது. 

புதிய ஏற்பாட்டின்‌ காலகட்டங்களில்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டிகள்‌, ஒன்பது 
மற்றும்‌ பதினோறாம்‌ மணிவேளைகளுக்கு (பிற்பகல்‌ 3:00 மற்றும்‌ 5:00 மணி)' 
இடைப்பட்ட காலத்தில்‌ அடிக்கப்பட்டன. பண்டிகைக்காக ஆயிரக்கணக்கான 








திருப்பயணிகள்‌ எருசலேமுக்கு வந்தனர்‌ என்பதால்‌, பஸ்கா ஆட்டுக்‌ 
குட்டிகளை அடித்தல்‌ என்பது மூன்று மிகப்பெரிய வேளைகளில்‌ தேவாலயத்தில்‌ 
நடைபெற்றது. மக்கள்‌ தங்கள்‌ சொந்த மிருகங்களைக்‌ கொல்வதற்குத்‌ 
தாங்களே பொறுப்புள்ளவர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌ அவற்றை, சுவர்களில்‌ 
உயர்த்தித்‌ தொங்கவிடப்பட்ட கொக்கிகளில்‌ மாட்டி வைப்பார்கள்‌ அல்லது 
அவற்றைத்‌ தோலுரிப்பதற்காக வரிசையாகக்‌ டெத்துவார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
வரிசைகளில்‌ நின்று, ஆட்டுக்குட்டிகளில்‌ இருந்து வடித்தெடுக்கப்பட்ட 
இரத்தம்‌ நிறைந்த கண்ணங்களை அடுத்தடுத்து நிற்கும்‌ ஆசாரியர்களிடத்தில்‌ 
கொடுப்பார்கள்‌. பலிபீடத்திற்கு மிகநெருக்கமாக நிற்கும்‌ ஆசாரியர்‌ அந்த 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ அடியில்‌ ஊற்றுவார்‌. பலிசெலுத்தப்பட்ட 
மிருகங்களின்‌ (பலிசெலுத்தப்பட வேண்டிய) உடல்பகுதிகளை மக்கள்‌ எடுத்து 
ஆசாரியர்களிடம்‌ கொடுப்பார்கள்‌, அவர்கள்‌ அவற்றைப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ 
வைத்து தகனிப்பார்கள்‌. ஆட்டுக்குட்டிகளின்‌ எஞ்சிய உடல்பகுதிகள்‌ வீட்டிற்கு 
எடுத்துச்‌ செல்லப்படும்‌; மாமிசமானது களிமண்ணால்‌ ஆன அடுப்பில்‌ ஒரு 
மரத்தால்‌ ஆன நீளமான ஊசிக்கரண்டியைக்‌ கொண்டு பொரிக்கப்பட்டு பின்பு 
பஸ்கா உணவாக உண்ணப்படும்‌. 

வசனம்‌ 18. பஸ்காவை அவர்கள்‌ எங்கே ஆசரிப்பது என்பது பற்றிய 
அப்போஸ்தலர்களின்‌ கேள்விக்குப்‌ பதிலுரையாக இயேசு, அவர்களில்‌ இருவர்‌ 
எருசலேம்‌ நகரத்திலேபோய்‌ இன்னானைச்‌ சந்திக்க வேண்டும்‌. அவன்‌ 
குண்ணீர்க்குடம்‌ சுமந்துவருகிறதை அவர்கள்‌ காண்பார்கள்‌ என்றார்‌ (மாற்கு 
14:13; லூக்கா 22:10). கண்ணீர்‌ கொண்டுவருதலுக்குப்‌ பெண்கள்‌ மாத்திரமே 
பொறுப்பாளிகளாக இருந்தபடியால்‌, இவர்‌ சுலபமாக அடையாளம்‌ 
காணப்படக்‌ கூடியவராக இருந்தார்‌. சீஷர்கள்‌ அந்த மனிதரின்‌ வீட்டிற்கு அவர்‌ 
பின்சென்று அவருக்கு இருமடங்கு செய்தியளிக்க வேண்டியிருந்தது. 

அந்தச்‌ செய்தியில்‌ முதல்‌ பகுதியான என்‌ வேளை 
சமீபமாயிருக்றெது என்பது, நெருங்கிக்‌ கொண்டிருந்த இயேசுவின்‌ 
மரணக்கைச்‌ சுட்டிக்காண்பித்தது. பஸ்காவுக்கு ஆயத்தங்கள்‌ 
வியாழக்ழெமையன்று நடந்தன, மற்றும்‌ அடுத்த நாளில்‌ இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட விருந்தார்‌. இதேபோன்ற மொழிநடை யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ 
அடிக்கடி காணப்படுகிறது. “வேளை” (0௦, 6804௦9), என்பது யோவான்‌ 
சுவிசேஷத்தில்‌ “வேளை” (“h௦பா,” /௦74) என்றுள்ளது (யோவான்‌ 2:4; 7:30; 8:20; 
12:23; 13:1; 17:1; காண்க மத்தேயு 26:45). 


51 


இவ்விரு இடங்களிலுமே தமிழ்‌ வேதாகமத்தில்‌ “வேளை” என்ற சொல்லே 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. உன்‌ வீட்டிலே என்‌ சஷரோடே கூடப்‌ பஸ்காவை 
ஆசரிப்பேன்‌ என்பது அந்தச்‌ செய்தியின்‌ இரண்டாம்‌ பகுதியாக இருந்தது. 
அந்த மனிதரிடம்‌ சீஷர்கள்‌, “நான்‌ என்‌ சீஷரோடுகூடப்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்றெதற்குத்‌ தகுதியான இடம்‌ எங்கே?” என்று கேட்க வேண்டியிருந்தது 
லூக்கா 22:11), மற்றும்‌ அவர்களுக்கு “கம்பளமுதலானவைகள்‌ விரித்திருக்கிற 
மேல்வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறை” காண்பிக்கப்படும்‌, அங்கே அவர்கள்‌ 
பஸ்காவைப்‌ புசிக்க ஆயத்தம்‌ செய்யவேண்டியிருந்தது லூக்கா 22:12). 
எருசலேமில்‌ வாழ்ந்தவர்கள்‌ தங்கள்‌ உபரியான வசிப்பிடத்தைப்‌ பஸ்காவைக்‌ 
கொண்டாட வருபவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்ளுதல்‌ வழக்கமாக இருந்தது. 
இயேசு தம்மைத்தாமே போதகர்‌ என்று குறிப்பிட்டது, இந்த மனிதர்‌ சீஷராக 
இருந்தார்‌ என்பதைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. 

வசனம்‌ 19. சீஷர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து செயல்பட்டபோது, 





அவர்கள்‌ தங்களுக்குக்‌ கூறப்பட்டபடியே எல்லாவற்றையும்‌ கண்டறிந்தனர்‌. 
பின்பு அவர்கள்‌ பஸ்காவை ஆயத்தம்‌ பண்ணினார்கள்‌. சீஷர்கள்‌, 
ஆட்டுக்குட்டியைப்‌ பலிசெலுத்தி அதைப்‌ பொறித்து வைத்தலுடன்‌ கூடுதலாக, 
புளிப்பில்லாத அப்பம்‌, திராட்சரசம்‌, கசப்பான கீரைகள்‌ மற்றும்‌ கேரொசேத்‌ 





(பழம்‌ மற்றும்‌ மசிக்கப்பட்ட கொட்டைகள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு 
தயாரிக்கப்படும்‌ குழம்பு) ஆகியவற்றையும்‌ வாங்க வேண்டியதிருந்தது. 


காட்டிக்கொடுப்பவனைப்‌ பற்றிய 
அறிவிப்பு (26:20-25) 


2 சாயங்காலமானபோது, பன்னிருவரோடுங்கூட அவர்‌ பந்தியிருந்தார்‌. 

21 அவர்கள்‌ போஜனம்பண்ணுகையில்‌, அவர்‌ உங்களிலொருவன்‌ 
என்னைக்‌ காட்டிக்கொடுப்பான்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்‌ 
லுகிறேன்‌ என்றார்‌. 

2 அப்பொழுது, அவர்கள்‌ மிகவும்‌ துக்கமடைந்து, அவரை நோக்கி: 
ஆண்டவரே, நானோ நானோ? என்று ஒவ்வொருவராய்க்‌ கேட்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

2 அவர்‌ பிரதியுத்தரமாக: என்னோடே கூடத்‌ தாலத்தில்‌ கையிடுகிறவனே 
என்னைக்‌ காட்டிக்கொடுப்பான்‌. 

மனுஷகுமாரன்‌ தம்மைக்குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார்‌; 
ஆகிலும்‌ எந்த மனுஷனால்‌ மனுஷகுமாரன்‌ காட்டிக்கொடுக்கப்படுகிறாரோ, 
அந்த மனுஷனுக்கு ஐயோ; அந்த மனுஷன்‌ பிறவாதிருந்தானானால்‌ அவனுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்றார்‌. 

அவரைக்‌ காட்டிக்கொடுத்த யூதாசும்‌ அவரை நோக்கி: ரபீ; நானோ? 
என்றான்‌; அகுற்கு அவர்‌: நீ சொன்னபடி தான்‌ என்றார்‌. 

வசனம்‌ 20. 26:20-25ன்‌ உரையாடலின்‌ வேளை மாலைப்பொழுதாக 
இருந்தது, மற்றும்‌ இயேசு பஸ்கா உணவைப்‌ பன்னிருவருடன்‌ பகிர்ந்து 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ ஏற்கனவே, மேட்டிமை கொண்டிருந்த இவர்களின்‌ 
இருதயங்களுக்குத்‌ தாழ்மையின்‌ பாடம்‌ ஒன்றைப்‌ போதிப்பதற்காக - யூதாஸ்‌ 


52 


உட்பட - அவர்களின்‌ பாதங்களைக்‌ கழுவியிருந்தார்‌ (யோவான்‌ 13:3-11).2 
அந்த நாட்களின்‌, பழக்க வழக்கங்களை ஆசரிக்கும்‌ வகையில்‌ கர்த்தரும்‌ 
அவரது அப்போஸ்தலர்களும்‌, லியர்னோடேோ டா வின்சியின்‌ கடைசி 
இராவுணவு என்ற சித்திரம்‌ சித்தரித்த வகையில்‌ ஒரு உணவு மேஜையில்‌ 
அமர்ந்திருக்கவில்லை. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ ஒரு தாழ்வான மேஜையைச்‌ 
சுற்றிலும்‌ தலையணைகளில்‌ சாய்ந்திருந்தனர்‌ (kia), கோற்றகாலத்தில்‌ 
பஸ்கா உணவு நின்ற நிலையில்‌ உண்ணப்பட்டது. இஸ்ரவேல்‌ மக்களிடத்தில்‌ 
தேவன்‌, “நீங்கள்‌ உங்கள்‌ அரைகளில்‌ கச்சை கட்டிக்கொண்டும்‌, உங்கள்‌ 
கால்களில்‌ பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்‌, உங்கள்‌ கையில்‌ தடி 
பிடித்துக்கொண்டும்‌ அதைத்‌ தீவிரமாய்ப்‌ புசிக்கக்கடவீர்கள்‌” என்று அறிவுறுத்தி 
யிருந்தார்‌ (யாத்திராகமம்‌ 12:11). வனாந்தர யாத்திரையில்‌ செல்வதற்குத்‌ தேவன்‌ 
அவர்களை விரைவில்‌ எகிப்தியரிடம்‌ இருந்தும்‌ விடுவிப்பார்‌ என்று நம்பி 
அவர்கள்‌ இந்த நிலையில்‌ இருக்க வேண்டி இருந்தது. இருப்பினும்‌, இயேசுவின்‌ 
நாட்களில்‌ பஸ்கா உணவு சாய்ந்து அமர்ந்த நிலையில்‌ உண்ணப்பட்டது. 

கிரேக்க - ரோமக்‌ கலாச்சாரத்தினால்‌ செல்வாக்குச்‌ செலுத்தப்பட்ட 
நிலையில்‌, யூதர்கள்‌ சாய்ந்து கொள்ளும்‌ முக்காலிகளைப்‌ பயன்படுத்தினர்‌. 
இந்த உண்ணும்‌ வகை ஏற்பாடு, ப வடிவ அமர்வு இருக்கையைச்‌ சித்தரித்தது; 
அதன்‌ மூன்று பக்கங்களும்‌ அறையைச்‌ சுற்றிலும்‌ பரவியிருந்தன. உணவு 
வைப்பதற்கான தாழ்வான மேஜையொன்று மையத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. விருந்தினர்கள்‌ ஒருக்களித்தோ அல்லது குப்புறவோ சாய்ந்து 
கொள்வார்கள்‌, அவர்களின்‌ பாதங்கள்‌ மேஜையில்‌ இருந்து வெளியே நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ இடது குதிங்கால்களின்‌ மீது சாய்ந்து 
தங்கள்‌ வலது கரங்களினால்‌ உண்பார்கள்‌. விருந்து அளிப்பவர்‌ மைய இடத்தில்‌ 
சாய்ந்திருப்பார்‌, கனத்திற்குரிய மற்ற விருந்தினர்கள்‌ வலது மற்றும்‌ இடது 
பக்கங்களில்‌ சாய்ந்திருப்பார்கள்‌. இந்த வேளையில்‌ இயேசு விருந்தளிப்பவராக 
இருந்தார்‌, மற்றும்‌ அன்பிற்குரிய சீஷனான யோவான்‌ அவரது வலது பக்கத்தில்‌ 
இருந்தார்‌ (யோவான்‌ 13:23). முக்கோண வடிவிலான இந்த அமர்விற்கான 
ஒரு உதாரணம்‌ இ.பி. 79ல்‌ வெடித்துச்‌ சிதறிய வெசூவியஸ்‌ எரிமலையின்‌ 
எரிமலைக்‌ குழம்புச்‌ சாம்பலில்‌ பாதுகாத்து வைக்கப்பட்ட, பாம்ப்பியல்‌ 
காணப்பட்ட பழங்கால உலகத்தின்‌ முக்கோணச்‌ சாய்விருக்கையில்‌ 
காணப்படுகிறது. 

முதலாம்‌ நூற்றாண்டு வாக்கில்‌ யூதர்கள்‌, பஸ்கா உணவில்‌ “பரிமாறும்‌ 
முறை” அமைவு (8288) ஒன்றைப்‌ பின்பற்றினர்‌.“ ஆசீர்வாதம்‌ ஒன்றிற்குப்‌ 
பின்பு திராட்ச இரசத்தின்‌ முதல்‌ பாத்திரம்‌ பரிமாறப்பட்டது. இதைக்‌ 
தொடர்ந்து கசப்பான கீரைகளும்‌ புளிப்பில்லாத அப்பமும்‌ உண்ணப்பட்ட து.” 
பின்பு திராட்‌ச இரசம்‌, இரண்டாவது பாத்திரத்தில்‌ ஊற்றப்பட்டது. 
யாத்திராகமம்‌ 12:26ம்‌ வசனத்திற்கு இணங்க, ஒரு மகன்‌ தனது தந்தையை 
நோக்கி, பஸ்கா உணவின்‌ அர்த்தம்‌ என்ன என்று கேட்பான்‌. தந்தை, 
எகிப்திய அடிமைத்தளையின்‌ வரலாறையும்‌ வனாந்தரப்‌ பிரயாணத்தையும்‌ 
தாமே சொந்தமாக அனுபவித்தது போன்று எடுத்துரைப்பார்‌ (யாத்திராகமம்‌ 
13:8). ஹல்லேலின்‌ முதல்‌ பகுதி (சங்கதம்‌ 113; 114) பாடப்படும்‌, மற்றும்‌ 
திராட்ச இரசம்‌ மூன்றாவது பாத்திரத்தில்‌ ஊற்றப்படும்‌. பிற்பாடு, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியும்‌ புளிப்பில்லாத அப்பமும்‌ உண்ணப்படும்‌.” இதைத்‌ 








53 


தொடர்ந்து திராட்ச இரசத்தின்‌ நான்காவது பாத்திரமும்‌ ஹல்லேலின்‌ 
இரண்டாவது பாகமும்‌ வந்தன (சங்கதம்‌ 115-118). 

வசனம்‌ 21. உணவின்போது, இயேசு தமது சீஷர்களில்‌ ஒருவர்‌ தம்மைக்‌ 
காட்டிக்கொடுப்பார்‌ என்று தகவல்‌ தெரிவித்தார்‌. சீஷர்களால்‌ தங்கள்‌ 
காதுகளையே நம்பமுடியவில்லை, உடனடியாக விரல்‌ சுட்டிக்காட்டுதல்‌ 
தொடங்கிற்று. லூக்கா சுவிசேஷத்தின்படி, “அப்பொழுது அவர்கள்‌ நம்மில்‌ யார்‌ 
அப்படிச்‌ செய்வான்‌ என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கத்‌ தொடங்கினார்கள்‌” 
லூக்கா 22:23). 

வசனம்‌ 22. எஜமானைரைக்‌ காட்டிக்கொடுத்தல்‌ என்ற நினைவு 
சீஷாகளால்‌ தாங்க இயலாத அளவிற்குச்‌ சுமையானதாக இருந்தது, அது 
அவர்கள்‌ மிகவும்‌ துக்கப்படக்‌ காரணமாயிற்று (காண்க 17:23; 18:31). 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, நிச்சயமாக நான்‌ இல்லை அல்லவா ஆண்டவரே? 
என்று இயேசுவிடம்‌ கேட்டனர்‌. இந்தத்‌ கேள்வி அழுத்தமானதாக 
(“நிச்சயமாக நான்‌ இல்லை அல்லவா ஆண்ட வரே?”) மற்றும்‌ ஒரு எதிர்மறைப்‌ 
பதிலை முன்னெதிர்‌ நோக்கியதாக இருந்தது. 

வசனம்‌ 23. இயேசு, என்னோடேகூடத்‌ தாலத்தில்‌ கையிடுகிறவனே 
என்னைக்‌ காட்டிக்கொடுப்பான்‌ என்று பதிலுரைத்தார்‌. இந்தத்‌ குறிப்பு, 
புளிப்பில்லா அப்பத்தில்‌ ஒரு துண்டை எடுத்து அதைக்‌ குழம்பில்‌ தோய்ப்பதைக்‌ 
குறிப்பதாக உள்ளது.” அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌, இன்னொரு நபருடன்‌ உண்ணுதல்‌ 
என்பது நட்புறவையும்‌ ஐக்கியத்தையும்‌ அடையாளப்படுத்திற்று. இன்னொரு 
நபருடன்‌ உணவைப்‌ பகிர்ந்து கொள்வதினால்‌ ஒரு நபர்‌, சாராம்சத்தில்‌, 
“நான்‌ உண்னைத்‌ துன்புறுத்த மாட்டேன்‌” என்று கூறினார்‌. யூதாஸ்‌ 
இயேசுவுடன்‌ உணவருந்தினார்‌, அதுவும்‌ ஒரே பாத்திரத்தில்‌ பங்கேற்றார்‌ 
என்ற உண்மையானது, காட்டிக்கொடுத்தலை இன்னும்‌ அதிகம்‌ 
கண்ணியமற்றதாக்கியது. சங்கதக்காரர்‌ “என்‌ பிராணசிநேகெனும்‌, நான்‌ 
நம்பினவனும்‌, என்‌ அப்பம்‌ புசித்தவனுமாகிய மனுஷனும்‌, என்மேல்‌ தன்‌ 
குதிகாலைக்‌ தூக்கொன்‌” என்று புலம்பினார்‌ (சங்கீதம்‌ 41:9). இவ்வசனப்‌ 
பகுதி, யூதாஸ்‌ இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தலில்‌ தனது உறுதியான 
நிறைவேற்றத்தைக்‌ கொண்டிருந்ததாக யோவான்‌ கண்ணோக்கினார்‌ 
(யோவான்‌ 13:18). 

வசனம்‌ 24. மனுஷகுமாரன்‌ தம்மைக்குறித்து எழுதியிருக்கிறபடி யே 
போகிறார்‌ என்று இயேசு தொடர்ந்து கூறினார்‌ - இது சிலுவையில்‌ அவர்‌ 
அடையவிருந்த மரணம்‌ பற்றிய ஒரு குறிப்பாக இருந்தது. தம்மைக்குறித்து 
எழுதியிருக்கிறபடியே என்ற சொற்றொடர்‌, இயேசுவின்‌ மரணம்‌ 
பழைய ஏற்பாட்டுவேதவசனங்களின்‌ நிறைவேற்றமாக உள்ளது என்பதை 
வலியுறுத்துகிறது (சங்கதம்‌ 22:16; ஏசாயா 53:3-12). இயேசு மரிப்பார்‌ என்று 
தேவன்‌ முன்னரே தீர்மானித்திருந்தார்‌ என்றாலும்‌, யூதாஸ்‌ தமது செயலுக்குத்‌ 
தாமே பொறுப்பாக இருந்தார்‌ (காண்க நடபடிகள்‌ 2:23; 3:13-19; 13:27-29). 
யூதாஸ்‌ காட்டிக்‌ கொடுத்தலில்‌ இருந்த குற்ற உணர்வு மற்றும்‌ தண்டனை 
ஆகியவற்றின்‌ நிமித்தம்‌, அந்த மனுஷன்‌ பிறவாதிருந்தானானால்‌ அவனுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று இயேசு கூறினார்‌. 

வசனம்‌ 25. இயேசுவை ரபீ என்று குறிப்பிட்ட யூதாசும்‌ மற்ற 
அப்போஸ்தலர்களைப்‌ போலவே அதே கேள்வியைக்‌ கேட்டார்‌: நானோ? 











54 


(26:22 ஐக்‌ காண்க). அதற்கு அவர்‌: நீ சொன்னபடி தான்‌ என்றார்‌. இது, “ஆம்‌” 
என்று சொல்வதற்கு மறைமுகமான வழியாக இருந்தது. பிற்பாடு இயேசு 
பிரதான ஆசாரியரிடத்தில்‌ இவ்வாறே பதில்‌ அளித்தார்‌ (26:64). 

இந்தத்‌ காட்சி பற்றிய கூடுகல்‌ விபரங்கள்‌ யோவான்‌ 13:23-30ல்‌ 
காணப்படுகின்றன. அவர்கள்‌ சாய்ந்திருக்கையில்‌, பிரியமான அப்போஸ்தலர்‌ 
(யோவான்‌) இயேசுவின்‌ மார்பில்‌ சாய்ந்து “ஆண்டவரே, அவன்‌ யார்‌?” என்று 
கேட்டார்‌. இயேசு, “நான்‌ இந்தத்‌ துணிக்கையைத்‌ தோய்த்து எவனுக்குக்‌ 
கொடுப்பேனோ, அவன்தான்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. உடனடியாக 





“துணிக்கையைத்‌ தோய்த்து, சீமோன்‌ குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு 
கொடுத்தார்‌.” சாத்தான்‌ யூதாசுக்குள்‌ நுழைந்தான்‌, மற்றும்‌ இயேசு தம்மைக்‌ 
காட்டிக்கொடுக்கப்‌ போறெவனிடத்தில்‌, “நீ செய்கிறகைச்‌ சீக்ரெமாய்ச்‌ செய்‌” 
என்று கூறினார்‌. இயேசு அவனிடத்தில்‌ இந்தக்‌ கூற்றைக்‌ கூறியது ஏன்‌ என்பதை 
மற்ற அப்போஸ்தலர்‌ எவரும்‌ அறியாதிருந்தனர்‌. பண்டிகைக்காக பொருட்கள்‌ 
வாங்க அல்லது ஏழைகளுக்குப்‌ பணம்‌ கொடுக்க இயேசு யூதாசை அனுப்பினார்‌ 
என்று அவர்கள்‌ நினைத்தனர்‌. யூதாஸ்‌ விரைவாகப்‌ புறப்பட்டுப்போனான்‌; 
அப்பொழுது இராக்காலமாயிருந்தது. 


கர்த்தருடைய இராப்போஜனத்தை 
ஏற்படுத்துதல்‌ (26:26-29) 


2 அவர்கள்‌ போஜனம்பண்ணுகையில்‌, இயேசு அப்பத்தை எடுத்து, 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டு, சீஷர்களுக்குக்‌ கொடுத்து: நீங்கள்‌ வாங்கிப்‌ 
புசியுங்கள்‌, இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார்‌. 

2 பின்பு பாத்திரத்தையும்‌ எடுத்து, ஸ்தோத்திரம்பண்ணி, அவர்களுக்குக்‌ 
கொடுத்து; நீங்கள்‌ எல்லாரும்‌ இதிலே பானம்பண்ணுங்கள்‌; 

28இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ சந்தப்படுகிற புது 
உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. 

இதுமுதல்‌ இந்தத்‌ திராட்சப்பழரசத்தை நவமானதாய்‌ உங்களோடே கூட 
என்‌ பிதாவின்‌ ராஜ்யத்திலே நான்‌ பானம்‌ பண்ணும்‌ நாள்‌ வரைக்கும்‌ இதைப்‌ 
பானம்‌ பண்ணுவதில்லையென்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


இயேசு தமது ஷேர்களுடன்‌ பஸ்கா உணவு உட்கொண்டபோது, அவரைப்‌ 
பின்பற்றுபவர்கள்‌ இந்நாள்‌ வரையிலும்‌ கடைப்பிடிக்கும்‌ ஒரு நினைவு விருந்தை 
ஏற்படுத்தினார்‌. இது புதிய ஏற்பாட்டில்‌ “அப்பம்‌ பிட்குதல்‌” நடபடிகள்‌ 
2:42; காண்க 20:7, 11), “ஐக்கிய விருந்து” (1 கொரிந்தியர்‌ 10:16; KIV), 
“கர்த்தருடைய போஜனபந்தி” (1 கொரிந்தியர்‌ 10:21) மற்றும்‌ “கர்த்தருடைய 
இராப்போஜனம்‌” (1 கொரிந்தியர்‌ 11:20) என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 
இந்த நினைவு விருந்துடன்‌ இணைவுகொண்ட இன்னொரு பெயரான 
“the Eucharist,” என்பது “நன்றி செலுத்துதல்‌” (echari51iப) என்று 
அர்த்தப்படுறெ கிரேக்க வார்த்தையின்‌ ஒலிபெயர்ப்பாக உள்ளது.” இதனுடன்‌ 





தொடர்புடைய 1120, வினைச்சொல்‌ “நன்றி செலுத்துதல்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இது புதிய ஏற்பாட்டில்‌ நினைவு விருந்தை 
ஏற்படுத்துதல்‌ பற்றிய நான்கு விபரங்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது (26:27; 


2 


மாற்கு 14:23; லூக்கா 22:19; 1 கொரிந்தியர்‌ 11:24). 

வசனம்‌ 26. இயேசு, பஸ்கா நிகழ்வுகளைக்‌ குடும்பத்தினருக்கு விவரிக்கும்‌, 
ஒரு வீட்டின்‌ தந்தையினுடைய பணிப்பொறுப்பை மேற்கொண்டார்‌. 
இந்த வேளையில்‌ அவர்‌ பஸ்கா உணவின்‌ இரு பொருள்களுக்கும்‌ 
புதிய அர்த்தத்தைக்‌ கொடுத்தார்‌. முதலாவது, இயேசு அப்பத்தை எடுத்து, 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டு, சீஷர்களுக்குக்‌ கொடுத்து; நீங்கள்‌ வாங்கிப்‌ 
புசியுங்கள்‌, இது என்னுடைய சரீரமாயிருக்றெது என்றார்‌. இது பஸ்கா 
உணவாக இருந்ததால்‌, புளிப்பில்லாத அப்பமாக இருந்தது (யாத்திராகமம்‌ 
12:8). அப்பத்திற்கான யூதர்களின்‌ குறிப்பான ஆசீர்வாதம்‌ பின்வருமாறு 
இருந்தது: “பூமிக்கு அப்பத்தைக்‌ கொண்டு வரும்‌ எங்கள்‌ ஆண்டவராகிய 
தேவனே, அகிலத்தின்‌ இராஜாவே, நீர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌” (14:19ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

அவர்‌, “இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது” என்று கூறியபோது, அவர்‌ 
சரீரத்தில்‌ அங்கு பிரசன்னமாகியிருந்தார்‌ என்பதை நாம்‌ நினைவில்‌ வைக்க 
வேண்டும்‌, எனவே அவர்‌ அந்த அப்பம்‌ நேரடிப்பொருளில்‌ தமது சரீரமாகிற்று 
என்று அர்த்தப்படுத்தி இருக்க முடியாது. மாறாக அந்த அப்பம்‌ அவரது 
சரீரத்தைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்திற்று. மேலும்‌ அவர்‌, “இது உங்களுக்காகக்‌ 
கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது; என்னை நினைவுகூரும்படி 
இசைச்‌ செய்யுங்கள்‌” என்றும்‌ கூறினார்‌ லூக்கா 22:19). பிற்பாடு பவுல்‌ இந்தக்‌ 
கூற்றைக்‌ கொரிந்தியருக்கு நினைவுபடுத்தினார்‌ (1 கொரிந்தியர்‌ 11:24). 

வசனம்‌ 22 அடுத்ததாக, பின்பு, பாத்திரத்தையும்‌ எடுத்து, 
ஸ்தோத்திரம்பண்ணி, அவர்களுக்குக்‌ கொடுத்து; நீங்கள்‌ எல்லாரும்‌ 
இதிலே பானம்பண்ணுங்கள்‌ என்று அவர்‌ கூறினார்‌. பாத்திரத்தின்‌ மீதல்ல 
ஆனால்‌ பாத்திரத்தில்‌ உள்ளதன்‌ மீதே இயேசுவின்‌ வலியுறுத்தம்‌ இருந்தது 
என்பது தெளிவு. “பாத்திரம்‌” என்ற வார்த்தையின்‌ பயன்பாடு, ஆகுபெயரின்‌ 
உதாரணமாக உள்ளது, இது ஒரு வார்த்தையை அதனுடன்‌ நெருக்கமாகத்‌ 
தொடர்புடைய இன்னொன்றைக்‌ கருத்தாய்த்‌ தெரிவிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இலக்கிய நுட்பமாக உள்ளது. 

பவுல்‌, “போஜனம்பண்ணின பின்பு, அவர்‌ அந்தப்படியே பாத்திரத்தையும்‌ 
எடுத்து” என்று கூறியதால்‌ (1 கொரிந்தியர்‌ 11:25), இது பரிமாறுதலின்‌ 
வரிசைமுறையில்‌ இருந்த மூன்றாவது பாத்திரத்துடன்‌ இணையாக இருக்கலாம்‌ 
(26:20ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). [வாரு R. Wilson அவர்கள்‌, 
“இது மீட்பின்‌ வாக்குத்தத்தம்‌ பற்றிய யாத்திராகமம்‌ 66ல்‌ உள்ள நான்‌ 
உங்களை மீட்பேன்‌” என்ற நான்கு மடங்கு வாக்குறுதியின்‌ மூன்றாவதான 





ரபீத்துவப்‌ பாரம்பரியத்துடன்‌ இணைக்கப்பட்ட மீட்பின்‌ பாத்திரம்‌” என்று 
அறியப்பட்டிருந்தது” என்று எழுதினார்‌.” இயேசு அப்பம்‌ புசிப்பதற்கு 
முன்னும்‌ அதைப்‌ புசித்த பின்னும்‌ பாத்திரத்தை எடுத்திருந்தார்‌ என்று லூக்கா 
அறிக்கை செய்தார்‌ லூக்கா 22:17-20). இதைப்‌ பவுல்‌, “the cup of blessing” 
என்று குறிப்பிட்டார்‌ (1 கொரிந்தியர்‌ 10:16). 

வசனம்‌ 28. பின்பு இயேசு, பாத்திரத்தின்‌ தனிசிறப்பை விளக்கப்‌ 
படுத்தினார்‌: இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ சிந்தப்படுறெ 
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்றெது. மீண்டுமாக 
இது நேர்ப்பொருளில்‌ அவருடைய இரத்தமாக இருக்கவில்லை; ஏனெனில்‌ 








26 


அவர்களுடன்‌ அவர்‌ இருந்தார்‌, மற்றும்‌ அவரது இரத்தம்‌ இன்னும்‌ 
“சந்தப்படவில்லை. ” பாத்திரம்‌ என்பது அவரது இரத்தத்தைப்‌ பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துவதில்லை, ஆனால்‌ பாத்திரத்தில்‌ இருந்த திராட்சரசம்‌, கொல்கொதாவில்‌ 
அவர்‌ சிந்தவிருந்த இரத்தத்தைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்திற்று. 

பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ சிலவற்றில்‌, “உடன்படிக்கை” என்ற 
வார்த்தைக்கு முன்னர்‌ “புது” என்ற வார்த்தை கூடுதலாக உள்ளது.!! இந்தப்‌ 
புது உடன்படிக்கை, இது ஏற்படுத்தப்‌ படுவதற்குப்‌ பல நூற்றாண்டுகளுக்கு 
முன்னரே எரேமியா கீர்க்கதரிசியினால்‌ முன்னுரைக்கப்‌ பட்டிருந்தது (எரேமியா 
31:31-34). எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌ எரேமியா கீர்க்கதரிசனத்தில்‌ 
இருந்து மேற்கோள்‌ காண்பித்து, கிறிஸ்துவின்‌ மூலமாகத்‌ தேவன்‌ புதியதும்‌ 
மேன்மையானதுமான உடன்படிக்கையை நிலைநாட்டியுள்ளார்‌ என்பதை 
வலியுறுத்தினார்‌ (எபிரெயர்‌ 8:6-13). 

பழைய உடன்படிக்கையில்‌ போன்றே, புது உடன்படிக்கையை 
நிலைநாட்டுவதற்கும்‌ இரத்தம்‌ (“உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌”) 
தேவைப்பட்டது. எபிரெயர்‌ 9:15-22ம்‌ வசனப்பகுதி இந்த இணைகருத்தை 
விபரமாகத்‌ தருகிறது. மோசே இஸ்ரவேல்‌ மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்து அதற்கு அவர்கள்‌ கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டபோது, அவர்‌ 
கன்றுக்குட்டிகளின்‌ இரத்தத்தை எடுத்து அதை உடன்படிக்கையின்‌ 
புத்தகத்தின்‌ மீதும்‌ மக்களின்‌ மீதும்‌ தெளித்தார்‌ (காண்க யாத்திராகமம்‌ 24:5-8). 
இயேசு புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராக வந்து, மக்களைச்‌ சுத்திகரிக்கத்‌ 
தமது சொந்த இரத்தத்தைக்‌ கொடுத்தார்‌. கடைசி மரணசாசனம்‌ மற்றும்‌ 
ஏற்பாட்டின்‌ விஷயத்தில்‌ உள்ளது போன்று, புதிய உடன்படிக்கையைச்‌ செயல்‌ 
விளைவுக்குக்‌ கொண்டு வருவதற்கு அவர்‌ மரணம்‌ அடைய வேண்டியிருந்தது. 
மேலும்‌ மக்களின்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்கு இரத்தம்‌ சிந்துதல்‌ 
தேவைப்பட்டது. 

இயேசுவின்‌ இரத்தம்‌ “அநேகருக்காகச்‌ சிந்தப்படும்‌” என்று அவர்‌ 
கூறியபோது, ஏசாயா 53ன்‌ மொழிநடையை அவர்‌ எதிரொலித்தார்‌. அந்த 
மாபெரும்‌ தீர்க்கதரிசனத்தில்‌, பாடுபடும்‌ ஊழியக்காரர்‌ “தம்மை மரணத்தில்‌ 
ஊற்றினார்‌” மற்றும்‌ “அநேகருடைய பாவங்களைச்‌ சுமந்தார்‌” (ஏசாயா 53:12). 
இயேசுவின்‌ பலியானது முழு உலகத்தின்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரம்‌ செய்யும்‌ 
பதில்‌ பலியாக இருந்தது. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ “அநேகர்‌” என்பது 
“சுவிசேஷத்தைப்‌ பெறுகிற எல்லாரும்‌” என்று அர்த்தப்படுத்துகிறது (20:28ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 29. இயேசு தமது அப்போஸ்தலர்களிடம்‌, இது முதல்‌ இந்தத்‌ 
திராட்சப்பழரசத்தை நவமானதாய்‌ உங்களோடேகூட என்‌ பிதாவின்‌ 

















ராஜ்யத்திலே நான்‌ பானம்‌ பண்ணும்‌ நாள்‌ வரைக்கும்‌ இதைப்‌ பானம்‌ 
பண்ணுவதில்லை என்று கூறினார்‌.” மாற்கு 14:25 மற்றும்‌ லூக்கா 22:18 ஆயெ 
வசனங்களிலும்‌ காணப்படும்‌, “திராட்சப்பழரசம்‌” (2218141039 tés ampelou), 
என்ற சொற்றொடர்‌ யூதர்களால்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்டது. 
திராட்சரசத்திற்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம்‌ ஒன்றில்‌ அவர்கள்‌, 
“அண்ட வரே, எங்கள்‌ தேவனே, அலைத்தைப்‌ படைத்தவரே, திராட்சரசத்தைப்‌ 
படைத்தவரே, நீர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவா்‌” என்று உச்சரித்தனர்‌.!ூ ஒருவேளை 
இயேசு 27ம்‌ வசனத்தில்‌ பாத்திரத்திற்கு நன்றி செலுத்தியபோது, இதுபோன்ற 





57 


வார்த்தைகளை அவர்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌. 

“இராட்சப்பழரசம்‌” என்ற சொற்றொடருக்கான அர்த்தம்‌ 
விவாதிக்கப்பட்டுள்ளது. Jk 1. [ஸா அவர்கள்‌, “ இராட்சப்பழரசம்‌” என்பது 

குன்னிலேயே அது மதுபானமா அல்லது திராட்சப்பழரசமா என்று 
விளக்குவதில்லை, ஆனால்‌ பலஸ்தீன நாட்டில்‌ திராட்சப்பழங்கள்‌ கோடை 
காலத்தில்‌ பழுத்தன என்பதாலும்‌ குளிர்பதன வசதி அக்காலங்களில்‌ 
இல்லை என்பதாலும்‌ ... பஸ்கா கொண்டாடப்பட்ட வசந்த காலத்தில்‌ புதுத்‌ 
திராட்சப்பழரசம்‌ கிடைத்திருக்க வாய்ப்பில்லை” என்று கூறினார்‌.” 

இருப்பினும்‌ யூதர்கள்‌, திராட்சைமதுவை நீர்‌ சேர்த்து நீர்க்கக்‌ செய்யும்‌ 
வழக்கத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌. ஒரு ரபீயின்‌ கூற்றுப்படி, “திராட்சைமதுவில்‌ 
தண்ணீர்‌ கலக்கும்‌ வேளை வரையிலும்‌ அவர்கள்‌ அதன்மீது ஆசீர்வாதத்தை 
உச்சரிப்பதில்லை”. மற்ற ஞானிகள்‌, அது நீர்க்கச்‌ செய்யப்படுவதற்கு முன்னர்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ கூறப்பட்டிருக்க முடியும்‌ என்று மனநிறைவுடன்‌ கூறுகின்றனர்‌.” 
மிஷ்னாவில்‌ பஸ்கா விருந்து பரிமாறுதல்‌ பற்றிய விவரிப்பு, திராட்சை மதுவின்‌ 


16 





ஒவ்வொரு பாத்திரமும்‌ சந்தேகமின்றி தண்ணீர்‌ - “கலக்கப்பட்டன” 
சுட்டிக்காண்பிக்கிறது. தல்மூத்தின்படி, பஸ்கா திராட்சை மது, மூன்று பகுதி 
தண்ணீர்‌ மற்றும்‌ ஒரு பகுதி மது ஆகியவை கலக்கப்பட்டதாக இருந்தது.” 
தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களும்‌ மதுபானத்துடன்‌ தண்ணீரைக்‌ கலந்தனர்‌. 


என்று 


கர்த்தருடைய இராப்போஜனத்தை ஆசரிக்கையில்‌ இது செய்யப்பட்டது என்று 
பல எழுத்தாளர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. '? 

29ன்‌ வசனத்தில்‌, “திராட்சப்பழரசம்‌” என்பது முழு இராவிருந்தையும்‌ 
குறித்து நிற்கிறது. இது ஒரு பகுதியானது முழுக்கருத்தையும்‌ குறிக்கும்‌ 
வகையிலான - சினையாகு பெயருக்கு உதாரணமாக உள்ளது. இயேசு தமது 
சீஷார்களிடத்தில்‌, தாம்‌ “தமது பிதாவின்‌ இராஜ்யத்தில்‌ பானம்பண்ணும்‌ நாள்‌ 
வரையிலும்‌ இந்த இராப்போஜனத்தைக்‌ கடைப்பிடிக்கப்‌ போவதில்லை” 
என்று கூறினார்‌. 

இந்தக்கூற்று இருவழிகளில்‌ விளக்கப்படுகிறது. முதலாவது, இராஜ்யமானது 
(சபை) பெந்தெகொஸ்தே நாளன்று வந்ததால்‌ (நடபடிகள்‌ 2), இயேசு தமது 
சீஷார்களிடத்தில்‌, அவர்கள்‌ இந்த நினைவு விருந்தைக்‌ கடைப்பிடிக்கும்போது, 
தாமும்‌ அவர்களுடன்‌ விருந்துண்பதாகக்‌ கூறியிருக்கலாம்‌. அவர்‌ 








காணப்படாதவராக இருந்தாலும்‌, கர்த்தருடைய நாளில்‌ சபை ஒன்றுகூடி 
வரும்போது, கர்த்தருடைய இராப்போஜனத்தில்‌ விருந்தளிப்பவராக அவரே 
தலைமையேற்று நடத்துறொர்‌. 

இரண்டாவது, காலத்தின்‌ முடிவில்‌ பரலோக இராஜ்யத்தில்‌ சீஷர்கள்‌ 
கிறிஸ்துவுடன்‌ ஐக்கியம்‌ கொள்ளுதலை இயேசு குறிப்பிட்டிருக்கக்‌ கூடும்‌. 
இந்த மேசியாத்துவ விருந்தைப்‌ பல வசனப்பகுதிகள்‌ குறிப்பிடலாம்‌ (8:11; 
லூக்கா 13:29; 14:15; 22:16, 17, 29, 30; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:9). 
“அந்த நாள்‌” என்பது காலத்தின்‌ முடிவைச்‌ சுட்டிகாட்டும்‌ பொதுவான 
சொல்விளக்கமாக உள்ளது (24:36; லூக்கா 21:34; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:10; 
2 தீமோத்தேயு 1:18; 4:8). 

லூயிஸ்‌ அவர்கள்‌ இவ்விரு அர்த்தத்தையும்‌ அனுமதித்தார்‌, ஆனால்‌ 
இரண்டாவது அர்த்தமே மிகமுன்னிலையில்‌ இருந்ததாகக்‌ கண்டார்‌: 





58 


கல்வியாளர்கள்‌ பொதுவாக பரலோக விருந்தைச்‌ சுட்டிகாண்பித்து 
(இயேசுவின்‌ கூற்று) ... மிதமிஞ்சிய அளவில்‌ நேர்ப்பொருளாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படக்கூடாது என்று வலியுறுத்தினர்‌. ஆனால்‌ உண்மையான 
கருத்தில்‌ கர்த்தர்‌ “மறுபடியும்‌ வருமளவும்‌” (1 கொரிந்தியர்‌ 11:26) தமது 
மக்களுடன்‌ ஐக்கிய விருந்தில்‌ பங்கேற்கிறார்‌. அவர்களின்‌ ஐக்கியமானது 
வரவிருக்கும்‌ ஒன்றின்‌ முன்சுவையாக உள்ளது. 


கர்த்தருடைய இராப்போஜனத்தை இயேசு ஏற்படுத்தியபோது, 
அவர்‌ கூறிய மற்றும்‌ செய்தவற்றின்‌ தனிச்சிறப்பைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
என்பது அப்போஸ்தலர்களுக்குக்‌ கடினமானதாக இருந்தது. 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ அதற்குப்‌ பின்‌ அவர்‌ கொடுத்த 
அறிவுறுத்துதல்கள்‌ ஆதியவற்றிற்குப்‌ பின்புதான்‌ இந்த விஷயங்கள்‌ கருத்தை 
ஏற்படுத்தத்‌ கொடங்கின (காண்க லூக்கா 24:44-47). சபை தொடங்கியபோது, 
ஆவியானவரால்‌ நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள்‌, கர்த்தருடைய 
இராப்போஜனத்தைப்‌ பற்றி, இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்டு ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்களுக்கு விளக்கி இருந்திருக்க வேண்டும்‌. புதிதாக மனமாறிய 
இவர்கள்‌ “அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்‌, அந்நியோந்நியத்திலும்‌, 
அப்பம்‌ குதம்‌, ஜெபம்பண்ணுதலிலும்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌” 
(நடபடிகள்‌ 2:42; வலியுறுத்தம்‌ கூட்டப்பட்டுள்ளது). மத்தேயு தமது 








சுவிசேஷத்தை எழுதிய காலகட்டத்தில்‌, கர்த்தருடைய இராப்போஜனம்‌ 
நன்கு நிலைநாட்டப்பட்டிருந்தது. இந்த நினைவு விருந்து ஏற்படுத்தப்பட்ட 
இரவில்‌ அப்போஸ்தலர்கள்‌ கொண்டிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமான 
புரிந்துகொள்ளுதலை மத்தேயு சுவிசேஷத்தின்‌ தோற்றகால வாசகர்கள்‌ 
கொண்டிருந்திருப்பார்கள்‌.20 


௮ பாடங்கள்‌ “5444 


பஸ்கா (26:17-19) 

எகிப்தில்‌ மனிதர்கள்‌ மற்றும்‌ மிருகங்களின்‌ தலைப்பேறு அனைத்தின்மீதும்‌ 
மரணக்கைக்‌ தேவன்‌ கட்டளையிட்ட இரவில்‌ பஸ்கா தொடங்கப்பட்டது 
(யாத்திராகமம்‌ 11:4, 5; 12:12, 13, 23-29). இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தேவனுடைய 
அறிவுறுத்துதல்களைப்‌ பின்பற்றினால்‌ அவர்களில்‌ எவரும்‌ சாக மாட்டார்கள்‌ 
என்று தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ (யாத்திராகமம்‌ 11:7). அந்த 
மாதத்தின்‌ பத்தாம்‌ தேதியில்‌ மக்கள்‌, குடும்பத்திற்கு ஒன்றாக, பழுதற்றதும்‌ 
ஒருவயதுமான ஆட்டுக்குட்டிகளைத்‌ தேர்ந்துகொள்ளும்படி கூறவேண்டும்‌ 





என்று அவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டார்‌ (யாத்திராகமம்‌ 12:3-5). 
ஒவ்வொரு குடும்பமும்‌ தனது ஆட்டுக்குட்டியை அந்த மாதத்தின்‌ பதினான்காம்‌ 
நாள்‌ வரையிலும்‌ வைத்திருந்து, அன்று மாலை மயங்கும்‌ வேளையில்‌ அதைக்‌ 
கொன்று, நெருப்பில்‌ அதை முற்றிலுமாக சுட வேண்டும்‌, பின்பு அந்த 
மாமிசத்தைப்‌ புளிப்பில்லாத அப்பங்களோடும்‌ கசப்பான கீரைகளோடும்‌ 
புசிக்க வேண்டும்‌ (யாத்திராகமம்‌ 12:6, 8). இந்த நாள்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ வரலாற்றில்‌ விளக்கப்படுத்தும்‌ நினைவுநாளாயிற்று. முதல்‌ பஸ்கா 
கடைப்பிடிக்கப்பட்ட மாதம்‌, ஆண்டின்‌ முதல்‌ மாதமாயிற்று (யாத்திராகமம்‌ 





59 


12:2), இது ஆபிப்‌ என்ற கானானியப்‌ பெயராலும்‌ (யாத்திராகமம்‌ 13:4), 
நிசான்‌ என்ற பாபிலோனியப்‌ பெயராலும்‌ (எஸ்தர்‌ 3:7; நெகேமியா 2:1) 
அறியப்பட்டது. 

இந்த உணவு இஸ்ரவேல்‌ மக்களால்‌ எவ்வாறு கடைப்பிடிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதற்குக்‌ கண்டிப்பான அறிவுறுத்துதல்கள்‌ தரப்பட்டிருந்தன. 
பஸ்கா ஆட்டுகுட்டி முழுவதுமாக நெருப்பில்‌ சுடப்பட வேண்டும்‌; 
அது பச்சையாகவோ வேகவைத்தோ உண்ணப்படக்‌ கூடாது. முழு 
ஆட்டுக்‌ குட்டியும்‌ அன்று இரவிலேயே உண்ணப்பட வேண்டும்‌, 
அல்லது எஞ்சிய அதன்‌ பாகங்கள்‌ நெருப்பில்‌ எரிக்கப்பட வேண்டும்‌ 
(யாத்திராகமம்‌ 12:9, 10). ஒவ்வொரு வீட்டிற்கும்‌ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க 
வேண்டும்‌, அல்லது இரு சிறுகுடும்பங்கள்‌ ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ (யாத்திராகமம்‌ 12:4). பங்கு பெறுபவர்கள்‌ அனைவரும்‌ 
முழுமையாக உடை உடுத்து, தங்கள்‌ காலணிகளை அணிந்துகொண்டு, 
கண நேர அறிவிப்பில்‌ பயணம்‌ செய்யத்தயாரான நிலையில்‌ உணவை 
உண்ண வேண்டும்‌ (யாத்திராகமம்‌ 12:11). மிருகத்தின்‌ இரத்தம்‌, அவர்கள்‌ 
உணவு உண்ணும்‌ வீடுகளின்‌ கதவு நிலைகளிலும்‌ நிலைக்கால்களிலும்‌ 
கெளிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ (யாத்திராகமம்‌ 12:7). 

இந்த நிகழ்வுக்குத்‌ தேவன்‌, “பஸ்கா” (1850௭௦) என்று பெயரிட்டிருந்தார்‌ 
(யாத்திராகமம்‌ 12:11), ஏனெனில்‌ இரத்தம்‌ காணப்பட்ட வீடுகளின்‌ மீது 
அவர்‌ கடந்து சென்றார்‌. மோசே, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மூப்பார்களைக்‌ கூட்டி 
அவர்களுக்குத்‌ தேவனுடைய அறிவுறுத்துதல்களைக்‌ கொடுத்தார்‌. அது 
முழுநிறைவான கட்டளையாக இருந்தது. வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
நாட்டிற்கு அவர்கள்‌ வந்து சேர்ந்தபின்பு, அவர்கள்‌ தொடர்ந்து இதைக்‌ 
கடைப்பிடிக்கவும்‌ அது அர்த்தப்படுத்தியது என்ன என்று தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு விளக்கப்படுத்தவும்‌ வேண்டியிருந்தது (யாத்திராகமம்‌ 12:24- 
27). 

பஸ்காவைக்‌ கடைப்பிடிக்கும்படி கறிஸ்தவர்களுக்குக்‌ கட்டளை எதுவும்‌ 
இல்லை. அது நமக்கு எந்தப்‌ பொருத்தத்தையும்‌ கொண்டிருப்பதில்லை. 
பவுல்‌, “ஆகையால்‌, நீங்கள்‌ புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே, புதிதாய்ப்‌ 
பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு, பழைய புளித்த மாவைப்‌ புறம்பே 
கழித்துப்போடுங்கள்‌, ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காகப்‌ 
பலியிடப்பட்டிருக்கிறாரே” என்று எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 5:7). பவுல்‌, 
கிறிஸ்துவின்‌ மரணத்தைப்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியைப்‌ பலியிடுதலுடன்‌ 
தொடர்பு படுத்தினார்‌. அந்த ஆட்டுக்குட்டி, எகிப்திய அடிமைத்‌ தளையில்‌ 
இருந்து யூதர்களின்‌ விடுதலையைத்‌ தொடர்ந்து நினைவுபடுத்துவதாகவும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய மக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதைத்‌ 
கொண்டாடுதலாகவும்‌ இருந்தது. நமது பாவங்களுக்காகக்‌ கிறிஸ்துவின்‌ 
பலியைப்‌ பற்றிக்‌ கொரிந்தியர்களுக்கு எழுதியதில்‌, தேவனால்‌ நமது 
விடுதலையையும்‌ அவரது விசேஷித்த மக்களாக நமது கர்த்தருடைய சபை 
என்ற வகையில்‌ ஏற்றுக்கொள்ளப்படுதலையும்‌ எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ 
பவுல்‌ நினைவூட்டினார்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
நாட்டில்‌ தங்கள்‌ புது வாழ்வைக்‌ கறைப்படுத்தும்‌ எந்த விஷயத்தையும்‌ 
நீக்கிப்‌ போட வேண்டியிருந்தது போன்றே கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ 








60 


நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நமது புதிய வாழ்வைக்‌ தடைசெய்யும்‌ வகையில்‌, நமது 
வாழ்வில்‌ உள்ள பாவம்‌ நிறைந்த எந்த எண்ணப்போக்கையும்‌ அல்லது செயல்‌ 
களையும்‌ நீக்கப்போட வேண்டும்‌ (கொலோசெயர்‌ 3:1-11). 


யூதாஸ்‌ தவறவிட்டது என்ன? 
(26:20-25) 
பஸ்கா உணவு முடிவதற்குள்‌ யூதாஸ்‌ (இயேசுவுடன்‌ இருந்த) குழுவை 
விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌ (யோவான்‌ 13:30) மற்றும்‌ அவர்‌ அர்த்தம்‌ 
நிறைந்த அனுபவங்கள்‌ பலவற்றைத்‌ தவறவிட்டார்‌. பாவத்திற்கான கிறிஸ்துவின்‌ 
நிறைவான பலியை நினைவுபடுத்தும்‌ கர்த்தருடைய இராப்போஜனம்‌ 
ஏற்படுத்தப்பட்டபோது, அவர்‌ அங்கிருக்கவில்லை (26:26-29). யோவான்‌ 
14:1-21ல்‌ உள்ள மற்ற அப்போஸ்தலர்களுக்குக்‌ கர்த்தர்‌ அளித்த ஊக்கமூட்டும்‌ 





வார்த்தைகளை அவர்‌ கேள்விப்படவில்லை. அப்போஸ்தலா்களுக்குப்‌ 
போதிக்கவும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை நினைவூட்டுவதற்கும்‌, சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ அவர்களை நடத்துவதற்கும்‌, அவர்களைத்‌ தேற்றுவதற்கும்‌ 
பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக இயேசு ஏற்படுத்திய வாக்குறுதியை 
அவர்‌ ஒருக்காலும்‌ அறியவில்லை (யோவான்‌ 14:23-27; 15:26, 27; 16:13-15). 
திராட்சச்‌ செடியைப்‌ பற்றியும்‌ அதன்‌ கிளைகளைப்‌ பற்றியும்‌ கர்த்தர்‌ 
போதித்து, தமக்கு நிலைத்திருத்தலின்‌ முக்கியத்துவத்தைக்‌ காண்பித்தபோது 
அவர்‌ அங்கிருக்கவில்லை (யோவான்‌ 15:1-17). மேலும்‌ அவர்‌, விசுவாசிகளின்‌ 
மத்தியில்‌ ஒருமைப்பாட்டிற்கான இயேசுவின்‌ விருப்பத்தை வெளிப்படுத்தும்‌, 
சீஷார்களுக்கான கர்த்தரின்‌ ஜெபத்தையும்‌ அவர்‌ தவறவிட்டார்‌ (யோவான்‌ 
17:1-26). 


கர்த்தருடைய இராப்போஜனத்தைக்‌ 
கடைப்பிடித்தல்‌ (26:26-29) 

இன்றைய நாட்களில்‌ பல மார்க்கக்‌ குழுக்கள்‌, கர்த்தருடைய 
இராப்போஜனத்தை, வாரத்தின்‌ வெவ்வேறு நாட்களிலும்‌, திருமணம்‌, 
சவ அடக்கம்‌, பிறப்புகள்‌ மற்றும்‌ ஞானஸ்நானங்கள்‌ போன்ற விசேஷே 
நிகழ்ச்சிகளிலும்‌, கடைப்பிடிக்கன்றன. இப்படிப்பட்ட நடைமுறைகளுக்கு 
ஆதாரம்‌ வேதாகமத்தில்‌ இருந்து வருவதில்லை. ஒவ்வொரு வாரத்தின்‌ முதல்நாள்‌ 
தவிர வேறு எந்த நாட்களிலுமோ அல்லது வேறு எந்த இடைவெளிகளிலுமோ 
கர்த்தருடைய இராபபோஜனத்தைக்‌ கடைப்படிப்பதுற்கு வேதவசனரீதியான 
அதிகாரத்துவம்‌ எதையும்‌ நாம்‌ கண்டறிவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்‌ 
தான்‌ இந்த இராப்போஜனம்‌ கடைப்பிடிக்கப்பட்டது என்பதற்கு 
மிகத்தொடக்க கால வரலாற்று விபரங்கள்‌ உள்ளன. 

துரோவாவில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌, “வாரத்தின்‌ முதல்நாளிலே, அப்பம்‌ 
பிட்கும்படி” கூடிவந்தனர்‌ நடபடிகள்‌ 20:7) என்று லூக்கா பதிவுசெய்தார்‌. 
இதுவே கொரிந்துவில்‌ இருந்த கிறிஸ்தவர்களின்‌ பழக்கமாகவும்‌ இருந்தது 
(1 கொரிந்தியர்‌ 11:20, 21, 33; 16:2). பல நூற்றாண்டுகள்‌ வரையிலும்‌ சபை 
இதையே தொடர்ந்து செய்தது என்று தொடக்ககால வரலாற்றாளர்களிடம்‌ 
இருந்து நாம்‌ அறிகிறோம்‌. இறிஸ்தவர்கள்‌ கர்த்தருடைய இராப்போஜனத்தை 





61 


ஞாயிற்றுக்கிமமையில்‌ கடைப்பிடிப்பது ஏன்‌? வாரத்தின்‌ முதல்நாளான 
ஞாயிற்றுக்ழெமையே, இயேசு மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழுந்த நாளாக 
இருந்தது (28:1-7; லூக்கா 24:1-7).22 உயிர்த்தெழுதலுக்குப்பின்‌ தரப்பட்ட 
ஒவ்வொரு தரிசனத்துடனும்‌ தொடர்புடைய நாளாக வேதவசனங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டிருப்பது ஞாயிற்றுக்ழமையே ஆகும்‌.” இயேசு ஒரு 
ஞாயிற்றுக்கிமமையில்கான்‌ பரலோகத்திற்கு ஏறிச்சென்றார்‌ நடபடிகள்‌ 
1:3, 9). சபை இந்த உலகத்தில்‌ பிறந்ததும்‌ அந்நாளில்கான்‌ (நடபடிகள்‌ 2:1), 
ஏனெனில்‌ பெந்தெகொல்கே நாள்‌ எப்போதுமே வாரத்தின்‌ முகல்நாளில்கான்‌ 
அசரிக்கப்பட்டது (லேவியராகமம்‌ 23:15-21). வாரத்தின்‌ வேறு எந்த நாளையும்‌ 
இந்தப்‌ பெயர்கொண்டு அழைப்பதற்கோ அல்லது வேறு எந்த நாளிலாவது 
கர்த்தருடைய இராப்போஜனத்தைக்‌ கடைப்பிடிப்பதற்கோ காரணம்‌ எதுவும்‌ 
இருப்பதில்லை. 








கர்த்தருடைய இராப்போஜனம்‌ (26:26-29) 
கர்த்தருடைய இராப்போஜனம்‌ பின்வரும்‌ முக்கியமான ஐந்து கருத்து 
நோக்குகளைக்‌ கொண்டுள்ளது: 


1. நன்றிசெலுத்துகலின்‌ மேல்நோக்குக்‌ கண்ணோட்டம்‌ (1 கொரிந்தியர்‌ 
11:23-25); 

2. நினைவுகூருதலின்‌ பின்னோக்குக்‌ கண்ணோட்டம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 11:24, 25); 

3. அறிவித்தலின்‌ வெளிநோக்குக்‌ கண்ணோட்டம்‌ (1 கொரிந்தியர்‌ 
11:26); 

4. முன்னெதிர்‌ நோக்குதலின்‌ முன்னோக்குக்‌ கண்ணோட்டம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 11:26); 

5. சுயசோதனை செய்தலின்‌ உள்நோக்குக்‌ கண்ணோட்டம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 11:27, 28). 





குறிப்புகள்‌ 

Josephus Wars 6.9.3; காண்க Mishnah Pesahim 5.1. 2Mishnah Pesahim 5.510; 7.1, 2. 
யோவான்‌ 13ல்‌ உள்ள இராப்போஜனம்‌ பஸ்கா என்று விளக்கப்படுத்தப்படவே அதிகம்‌ 
வாய்ப்பு உள்ளது, அங்கு இயேசு கர்த்தருடைய இராப்போஜனத்தை ஏற்படுத்தினார்‌ 
(இது ஒப்பீட்டு சுவிசேஷங்களில்‌ விவரிக்கப்பட்டுள்ளது). யூதத்தலைவர்கள்‌ 
“பஸ்காவைப்‌ புசிப்பதற்கு” காத்திருந்ததாக யோவான்‌ 18:28ல்‌ உள்ள குறிப்பு, பஸ்கா 
என்ற முழுப்பண்டிகையையும்‌ அதைத்‌ தொடர்ந்து வந்த புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையின்‌ நாட்களையும்‌ குறிப்பிடலாம்‌. இந்தப்‌ பிரச்சனை பற்றி ஃபிராங்க்‌ 
பேக்‌ அவர்களின்‌ கலந்துரையாடலை he Gospel According to John, Part 2, The Living 
Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1977), 42-44. என்ற புத்தகத்தில்‌ 
காணவும்‌. யோவான்‌ 19:14, 31, 42 ஆகிய வசனங்களில்‌ உள்ள “ஆயத்தநாள்‌” என்பது, 
பிலாத்துவின்‌ முன்பு இயேசு விசாரிக்கப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமையைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது, இது (பஸ்கா வாரத்தின்‌ போது வந்த) ஓய்வுநாளுக்கு முந்திய 
நாளாக இருந்தது. “காண்க Mishnah Pesahim 10.1-9; John Lightfoot, 4 Commentary on the 
New Testament from the Talmud and Hebraica: Matthew—lI Corinthians, vol. 2, Matthew—Mark 


62 


(Oxford University Press, 1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 1979), 346-49. ‘கசப்பான 
கீரைகள்‌ என்பது எகிப்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ கசப்பான அனுபவங்களைக்‌ 
குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பம்‌, எகிப்தில்‌ இருந்து அவர்களைத்‌ தேவன்‌ மீட்ட 
அவசர நிலையை அவர்களுக்கு நினைவூட்டியது. (Mishnah Pesahim 10.5.) “இது 
தேவாலயத்தில்‌ பலிசெலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தது. இது இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ முதற்பேறு அனைத்தும்‌ காக்கப்பட்ட தோற்றகால பஸ்காவை நினைவுக்குக்‌ 
கொண்டு வந்தது. (114.) “யோவான்‌ 13:26ல்‌ “துணிக்கை” (2௨2/௦) என்பதற்கான 
கிரேக்க வார்த்தை, ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தின்‌ ஒரு சிறு துண்டைக்‌ 
குறிப்பிடக்கூடும்‌, ஆனால்‌ இது அப்பத்தின்‌ ஒரு சிறுதுண்டைக்‌ குறிப்பிட்டிருக்கவே 
அதிகம்‌ வாய்ப்புள்ளது (காண்க NIV; NRSV; NJB; NEB; JNT). இது யோவான்‌ “அப்பம்‌” 
(7௦8) என்ற சொற்றொடரைப்பயன்படுத்திய (யோவான்‌ 13:18), சங்கதம்‌ 41:9ன்‌ 
மேற்கோளுடன்‌ பொருந்துகிறது. “இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இருந்தே, கர்த்தருடைய 
இராப்போஜனத்தைக்‌ குறிப்பதற்கு “Eucharist” என்ற சொற்றொடர்‌ 
பயன்படுத்தப்பட்டது. (Iஜnatius Philadelphians 4.1; Smyrnaeans 6.2; 8.1; Didache 9.1, 5.) 
*Marvin R. Wilson, “Passover,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. 
Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1986), 3:678. 
லூக்கா 22:17-20ஜச்‌ சுற்றியுள்ள வசனரீதியான சிரமங்கள்‌ பற்றிய கலந்துரையாடலுக்கு, 
காண்க Bruce M. Metzger, 4 Textual Commentary on the Greek New Testament, 2d ed. 
(Stuttgart: German Bible Society, 1994), 148-50 என்ற புத்தகத்தில்‌ காணவும்‌. 

111114., 54. லூக்கா 22:20ல்‌ வாசிப்பு வழக்கிட இயலாததாக உள்ளது. '2இந்தக்கூற்றை 
லூக்கா (லேசாக மாறுபட்டிருப்பினும்‌) முந்திய பாத்திரத்துடன்‌ இணைவுபடுத்தினார்‌ 
லூக்கா 22:17, 18). Mishnah Berakoth 6.1. 147201 P. Lewis, The Gospel According to 
Matthew, Part 2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 147. 
®Mishnah Berakoth 7.5. °Mishnah Pesahim 10.2, 4, 7. ”Talmud Pesahim 108b. ’°Justin Martyr 
Apology 1.67; Clement of Alexandria Instructor 2.2; Cyprian Epistles 62.2. Lewis, 148. 
20Ronald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word 
Books, 1995), 775. 

21Dijdache 14.1; Justin Martyr Apology 1.67; Eusebius Ecclesiastical History 3.27. 
2தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவ எழுத்தாளர்களில்‌ பலர்‌, இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்கும்‌ 
கர்த்தருடைய நாளில்‌ ஆராதனைக்கும்‌ இடையில்‌ உள்ள தொடர்பை வலியுறுத்தினர்‌. 
(Barnabas 15.8, 9; Ignatius Magnesians 9; Justin Martyr Apology 1.67; Eusebius Ecclesiastical 
History 3.27.) David L. Roper, Acts 1—14, Truth for Today Commentary (Searcy, Ark.: 
Resource Publications, 2001), 25. 


63 


63 


ஒலிவமலையின்‌ மீது 


[26:50-46] 


பஸ்கா உணவிற்குப்‌ பின்பு இயேசுவும்‌ பதினோரு அப்போஸ்தலர்களும்‌, 
ஒலிவமலையின்‌ மீதிருந்த கெத்செமெனே தோட்டத்திற்குச்‌ சென்றனர்‌, அங்கு 
அவர்‌ ஜெபித்தார்‌ (26:30-46). 


அப்போஸ்தலர்களின்‌ மறுதலிப்பு 
பற்றிய அறிவித்தல்‌ (26:30-35) 


0 அவர்கள்‌ ஸ்தோத்திரப்பாட்டைப்‌ பாடினபின்பு, ஒலிவமலைக்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 

"அப்பொழுது, இயேசு அவர்களை நோக்கி: மேய்ப்பனை வெட்டுவேன்‌, 
மந்தையின்‌ ஆடுகள்‌ சிதறடிக்கப்படும்‌ என்று எழுதியிருக்கிறபடி, இந்த 
இராத்திரியிலே நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிமித்தம்‌ இடறலடை வீர்கள்‌. 

“ஆகிலும்‌ நான்‌ உயிர்த்தெழுந்த பின்பு, உங்களுக்கு முன்னே 
கலிலேயாவுக்குப்‌ போவேன்‌ என்றார்‌. 

பேதுரு அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: உமது நிமித்தம்‌ எல்லாரும்‌ 
இடறடைந்தாலும்‌, நான்‌ ஒருக்காலும்‌ இடறலடை யேன்‌ என்றார்‌. 

இயேசு அவனை நோக்கி: இந்த இராத்திரியிலே சேவல்‌ கூவுகிறதற்கு 
முன்னே, நீ என்னை மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று, மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

அதற்குப்‌ பேதுரு: நான்‌ உம்மோடே 
மரிக்கவேண்டியதாயிருந்தாலும்‌ உம்மை மறுதலிக்கமாட்டேன்‌ என்றான்‌; 
சீஷர்கள்‌ எல்லாரும்‌ அப்படியே சொன்னார்கள்‌. 


வசனம்‌ 30. மேல்வீட்டில்‌ அவர்களின்‌ மாலை வேளை முடிவதற்கு 
அண்மையான ஒரு வேளையில்‌, யோவான்‌ 14-16ம்‌ அதிகாரங்களில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ள செய்திகளை இயேசு அளித்து, யோவான்‌ 17ம்‌ அதிகாரத்தில்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ள, தமது சீஷா்களுக்காக மிகவும்‌ தனிப்பட்ட ஜெபத்தை 
ஜெபித்தார்‌ (காண்க யோவான்‌ 18:1). பஸ்கா முடிவில்‌ இயேசுவும்‌ அவரது 
அப்போஸ்கலர்களும்‌ ஸ்தோத்திரப்பாட்டை இணைந்து பாடினர்‌. பஸ்காவில்‌ 
ஹல்லல்‌ சங்கீதங்கள்‌ பாடப்பட்டன (21:9, 42; 26:20 ஆயெவற்றின்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). அந்தப்‌ பாரம்பரியத்தை இயேசுவும்‌ அவரது 
கீஷர்களும்‌ பின்பற்றினர்‌ என்று நாம்‌ யூகிக்க முடியும்‌. 

அதன்பின்பு அந்தக்‌ குழுவினர்‌ எருசலேம்‌ வாசல்களில்‌ ஒன்றின்‌ 
வழியே வெளியேறி, கெதரோன்‌ பள்ளத்தாக்கைக்‌ கடந்து, ஒலிவமலைக்கு 
ஏறிச்சென்றனர்‌ (24:3ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசு, 


64 


ஜெபிப்பதற்காகவும்‌ தம்மைக்‌ காட்டிக்கொடுப்பவருக்காகவும்‌ காத்திருக்க 
இவ்விடத்திற்குச்‌ சென்றார்‌. இயேசுவும்‌ பதினோரு பேரும்‌ ஒலிவமலைக்கு 
நடந்து செல்லுகையில்‌, உரையாடல்‌ தொடர்ந்து நடைபெற்றது. 

வசனம்‌ 31. இயேசு பதினோரு பேரிடம்‌, இந்த இராத்திரியிலே 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிமித்தம்‌ இடறலடைவீர்கள்‌ என்று கூறித்‌ தகவல்‌ 
தெரிவித்தார்‌. “இடறலடைதல்‌” என்பதற்கான (9//44/௭//20) கிரேக்க 
வார்த்தை, “இடறுகல்‌,” “இடறுதலுக்குக்‌ காரணமாகுதல்‌” அல்லது “வலை 
அல்லது பொறியை அமைத்தல்‌” என்ற நேரடி அர்த்தம்‌ கொண்டுள்ளது. 
இவ்வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ பெரும்பாலும்‌ ஓப்புவமையாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது.' அப்போஸ்கலர்கள்‌ விரைவிலேயே தாங்கள்‌ 
இடறுகலுக்கும்‌ அவர்‌ மீதான தங்கள்‌ அர்ப்பணிப்பில்‌ இருந்து புறம்பே 
விழுதலுக்கும்‌ காரணமாகும்‌ சூழ்நிலை ஒன்றை எதிர்கொள்ள இருந்தனர்‌. 
“என்னிமித்தம்‌” என்ற சொற்றொடர்‌, “அவர்களின்‌ தோல்வியானது தங்கள்‌ 





தனிப்பட்ட பாதுகாப்பிற்கான பயத்தினால்‌ மாத்திரமல்ல, ஆனால்‌ இயேசுவின்‌ 
பாடுகளினுடைய நோக்கத்தைப்‌ புரிந்துகொள்ள இயலாததாலும்‌ ஏற்படும்‌” 
என்று 1₹. 7. France அவர்கள்‌ நினைத்தார்‌.2 

பின்பு இயேசு, சகரியா 13:7ல்‌ இருந்து மேற்கோள்‌ காண்பித்தார்‌: 
மேய்ப்பனை வெட்டுவேன்‌, மந்தையின்‌ ஆடுகள்‌ சிதறடிக்கப்படும்‌. “ஆடுகள்‌” 
என்பது விரிவான கருத்தில்‌ தோற்றகாலத்தில்‌ இஸ்ரவேல்‌ மக்களைக்‌ குறித்தது. 
“மேய்ப்பரான” இயேசு (யோவான்‌ 10:14; எபிரெயர்‌ 13:20; 1 பேதுரு 2:25), 
தாம்‌ கைது செய்யப்படும்போது, சீஷர்கள்‌ ஓடிப்போவார்கள்‌ என்பதை 
முன்னுரைக்க இங்கு இந்த உருவகத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. “நான்‌” 
(“வெட்டுவேன்‌”) என்பது, மக்களின்‌ பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டு 
மரிப்பார்‌ என்று முன்தீர்மானித்த தேவனைக்‌ குறிக்கிறது (ஏசாயா 53:4, 6, 
10 வசனங்களைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 32. இயேசு, வருத்தம்‌ மற்றும்‌ கவலை ஆகியவற்றைப்‌ 
பற்றி. தமது செய்தியைத்‌ தொடர்ந்து, நம்பிக்கை மற்றும்‌ சந்தோஷம்‌ 
ஆகியவற்றின்‌ வார்த்தைகளை உரைத்தார்‌. மீண்டும்‌ ஒருமுறை அவர்‌, 
தாம்‌ உயிர்ப்பிக்கப்படுவதை வாக்களித்தார்‌ (16:21; 17:9, 23; 20:19), 
மற்றும்‌ அவர்களுக்கு முன்னே அவர்‌ கலிலேயாவுக்குச்‌ செல்வார்‌. அவரது 
உயிர்த்தெழுதலுக்குப்பின்பு, ஞாயிற்றுக்கிழமை காலையில்‌ அவரது 
கல்லறைக்கு வந்த பெண்கள்‌ மூலமாக, ஒரு தூதர்‌ அப்போஸ்தலர்களுக்கு இந்த 
அறிவுறுத்துதல்‌ பற்றிய நினைவூட்டுதலைக்‌ கொடுத்தார்‌ (28:7, 10, 16; மாற்கு 
16:7; காண்க யோவான்‌ 21:1-23). 

“முன்னே செல்லுதல்‌” என்பது “முதலில்‌ அங்கிருத்தல்‌” என்று 
அர்த்தப்படுவதாக இருக்கையில்‌ (காண்க 14:22), இது 31ம்‌ வசனத்தின்‌ 
மேய்ப்பன்‌/ஆடுகள்‌ பற்றிய உருவகத்தை நிரப்புவதாகவும்‌ இருக்கக்கூடும்‌. 
ஒரு மேய்ப்பர்‌ தமது மந்தையின்‌ தலைவர்‌ என்ற வகையில்‌ தமது மந்தைக்கு 








முன்னே செல்கிறார்‌. யோவான்‌ 10:4ம்‌ வசனம்‌, “அவன்‌ தன்னுடைய ஆடுகளை 
வெளியே விட்ட பின்பு, அவைகளுக்கு முன்பாக நடந்துபோடுறான்‌, ஆடுகள்‌ 
அவன்‌ சத்தத்தை அறிந்திருக்கிறபடி யினால்‌ அவனுக்குப்‌ பின்செல்லுறெது” 
என்று கூறுகிறது. 

வசனம்‌ 33. பேதுரு, உமது நிமித்தம்‌ எல்லாரும்‌ இடறலடைந்தாலும்‌, 


65 


நான்‌ ஒருக்காலும்‌ இடறலடையேன்‌ என்று பதில்‌ அளித்தார்‌. அவரது கூற்று 
வலிவார்ந்ததாக உள்ளது: “நான்‌ ஒருக்காலும்‌ இடறலடையேன்‌!” அவருடைய 
பண்பாகக்‌ காணப்பட்ட வகையில்‌ பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள்‌ 
நினைத்துக்‌ கொண்டு மாத்திரம்‌ இருந்ததை வெளிப்படையாகப்‌ பேசினார்‌ 
(காண்க 14:28; 15:15; 16:16, 22; 17:4; 18:21; 19:22). இது, இயேசு 
கூறியிருந்ததற்குநேரெதிராக அவர்‌ பேசிய, அவரது தெய்வீக முன்னறிவை 
முகத்தின்‌ முன்பாக வெட்டிப்பேசும்‌ முதல்‌ வேளையாக இருக்கவில்லை. 
முன்னதாகவே அவர்‌, இயேசுவின்‌ மரணம்‌ பற்றிய அவரது தீர்க்கதரிசனத்தை, 
“அண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்குச்‌ சம்பவிப்பதில்லை” 
என்று கூறி அறைகூவல்‌ விடுத்திருந்தார்‌ (16:22). 

வசனம்‌ 34. எல்லா அப்போஸ்தலர்களும்‌ இடறலடைவார்கள்‌ என்று 
இயேசு முன்னுரைத்திருந்தார்‌ (26:31), ஆனால்‌ அந்தக்கணத்தில்‌ அவர்‌ 
பேதுருவின்‌ மீது கவனம்‌ குவித்தார்‌: இந்த இராத்திரியிலே சேவல்‌ கூவுறெதற்கு 
முன்னே, நீ என்னை மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று, மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. பேதுரு தமது எதிர்பேசுதலில்‌ உண்மையுள்ளவராக இருந்தார்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ அறிந்திருந்தார்‌; இல்லையென்றால்‌ அவருக்கு உரைத்த 
தமது பதிலுரையில்‌ அவர்‌ இன்னும்‌ கடுமையாக இருந்திருப்பார்‌. 

பேதுரு இயேசுவை - ஒருமுறையல்ல ஆனால்‌ மூன்று முறைகள்‌ 
மறுதலிப்பார்‌. பேதுருவின்‌ மறுதலிப்புகள்‌ சேவல்‌ இருமுறை கூவும்முன்‌ 
வரும்‌ என்று இயேசு குறிப்பிட்டார்‌ (மாற்கு 14:30). ரபீத்துவப்‌ பாரம்பரியம்‌, 











யூதர்கள்‌ எருசலேமில்‌ கோழிகளை வளர்க்கவில்லை என்று கூறுகிறது.” 
இந்தப்‌ பாரம்பரியம்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ கடைபிடிக்கப்‌ பட்டிருந்தாலும்‌ 
இல்லை என்றாலும்‌, யூதத்துவ ஒழுங்கு முறைகள்‌, ரோமானியர்களை அங்கு 
கோழிகள்‌ வளர்ப்பதில்‌ இருந்து தடைசெய்யவில்லை. சேவல்கள்‌ கூவுவதை 
வழக்கமாகக்‌ கொண்டிருந்த படியால்‌ ரோமானியர்களின்‌ இரவு மூன்றாம்‌ 
சாமம்‌ என்பது (12:00 முதல்‌ 3:00 மணிவரை)” “சேவல்‌ கூவும்‌ நேரம்‌” என்று 
அறியப்பட்டி ருந்தது (மாற்கு 13:35). 

இயேசு பேதுருவின்‌ மறுதலிப்புகளை முன்னுரைத்தது மாத்திரமின்றி, அவர்‌ 
உண்மைத்தன்மைக்குத்‌ திரும்புதலைப்‌ பற்றியும்‌ முன்னுரைத்தார்‌. பேதுரு 
விழுந்துபோய்விடாதபடி அவரது விசுவாசத்திற்காகக்‌ கர்த்தர்‌ ஜெபித்தார்‌ 
என்று லூக்கா 22:31, 32 வசனங்கள்‌ சுட்டிக்காண்பிக்கின்றன. அதன்பின்பு 
அவருக்கு இயேசு, “நீ குணப்பட்டபின்பு உன்‌ சகோதரரை ஸ்திரப்படுத்து” 
என்று புத்திகூறினார்‌. 

வசனம்‌ 35. சாத்தியமான அளவிற்கு மிகமோசமான 
விளைவுகளை முன்தரிசி்த்த நிலையில்‌ பேதுரு: நான்‌ உம்மோடே 
மரிக்கவேண்டியதாயிருந்தாலும்‌ உம்மை மறுதலிக்கமாட்டேன்‌ 
என்று கூறினார்‌. அவர்‌, “ஆண்டவரே, உம்மோடுகூட நான்‌ சிறைக்குச்‌ 
செல்லவும்‌ மரிக்கவும்‌ தயாராக இருக்கிறேன்‌!” என்று கூறினார்‌ லூக்கா 
22:33). இயேசுவினிடத்தில்‌ பேதுரு கொண்டிருந்த உறுதிப்பாடு, இயேசுவின்‌ 
விரோதிகள்‌ மீது அவர்‌ தமது பட்டயத்தை வீசியதில்‌ தெளிவாகிறது (யோவான்‌ 
18:10); அவருக்காகப்‌ போரிடப்‌ பேதுரு தயாராக இருந்தார்‌. இருப்பினும்‌ 
பிற்பாடு பேதுரு மற்றவர்களுடன்‌ ஓடிப்போனார்‌ (மாற்கு 14:50) மற்றும்‌ 
கடைசியில்‌ அவரை மறுகலித்தார்‌ (மத்தேயு 26:69-75). 





66 


சீஷர்கள்‌ எல்லாரும்‌ இயேசுவுக்காகத்‌ தாங்கள்‌ கொண்டிருந்த, இறவாத 
உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர்‌, ஆனால்‌ பேதுரு மிகவும்‌ அதிகமான 
விடாமுயற்சி கொண்டிருந்ததாகக்‌ காணப்படுகறொர்‌ (மாற்கு 14:31). 


கடும்‌ துன்பத்தின்‌ வேளை (26:36-38) 


“அப்பொழுது, இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட 
இடத்திற்கு வந்து, சீஷர்களை நோக்கி: நான்‌ அங்கே போய்‌ 
ஜெபம்பண்ணுமளவும்‌ நீங்கள்‌ இங்கே உட்கார்ந்திருங்கள்‌ என்று சொல்லி; 

“பேதுருவையும்‌ செபெதேயுவின்‌ குமாரர்‌ இருவரையும்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, துக்கமடையவும்‌ வியாகுலப்படவும்‌ தொடங்கினார்‌. 

“அப்பொழுது, அவார்‌: என்‌ ஆத்துமா மரணத்துக்கேதுவான 
துக்கங்கொண்டிருக்கிறது; நீங்கள்‌ இங்கே தங்கி, என்னோடேகூட 
விழித்திருங்கள்‌ என்று சொல்லி. 


வசனம்‌ 36. ஒலிவ மலையில்‌ ஏறினபின்பு இயேசுவும்‌ பதினோரு பேரும்‌ 
கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. “கெத்செமனே” 
என்ற பெயர்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இரு இடங்களில்‌ மாத்திரமே காணப்படுகிறது 
(26:36; மாற்கு 14:32). இது இரண்டு எபிரெய/அரமாயிக்‌ சொற்றொடர்களை 
ஒன்றிணைக்கும்போது “எண்ணெய்‌ பிழிதல்‌” என்று அர்த்தப்படும்‌ 
வார்த்தையின்‌ ஒலியாக்கமாக உள்ளது. கெத்செமனே என்ற இடம்‌, ஒலிவ 





எண்ணெய்‌ உற்பத்திக்குத்‌ தனது சொந்த ஆலையைக்‌ கொண்ட இடமாக 
இருந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது. யோவான்‌ 18:1, 26 வசனங்கள்‌ இந்த 
இடத்தைத்‌ தோட்டம்‌ (௦9), என்று அடையாளப்படுத்துகின்றன, இந்தச்‌ 
சொற்றொடர்‌, மிக உயர்வாக விவசாயம்‌ செய்யப்படும்‌ எந்த இடத்தையும்‌ 
குறிக்கக்‌ கூடும்‌. இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌ ௦5, என்பது “ஒலிவ மரங்களின்‌ 
தோப்பு” என்பதைக்‌ குறிப்பிட அதிகம்‌ வாய்ப்புள்ளது. கெத்செமனேயின்‌ 
உரிமையாளர்‌ பண்டிகை காலங்களில்‌ இயேசுவையும்‌ அவரது தோழர்களையும்‌ 
அங்கு தங்குவதற்கு அனுமதித்திருந்த ஒரு சீஷராக இருந்திருக்கலாம்‌. இது 
கர்த்தரும்‌ அவரது சீஷர்களும்‌ அடிக்கடி வந்த இடம்‌ என்று பல வேதவசனங்கள்‌ 
சுட்டிக்காண்பிக்கின்றன. இந்த உண்மையானது அவரை எங்கு கண்டறிவது 
என்று யூதாஸ்‌ அறிந்திருந்தது எப்படி என்பதை நமக்குத்‌ கூறுகிறது (யோவான்‌ 
18:2; காண்க லூக்கா 22:39). 

கெத்செமனே இருந்த இடம்‌ என்று பலர்‌ நம்பும்‌ இடத்தில்‌, 
நாடுகளின்‌ கோவில்‌” என்று அழைக்கப்படும்‌ சபைக்கட்டிடம்‌ ஒன்று 
[இப்போது] உள்ளது. அதன்‌ அருகில்‌ கல்வேலியால்‌ அடைக்கப்பட்ட சிறு 
தோட்டப்பகுதி ஒன்றுள்ளது. பழங்கால ஒலிவ மரங்கள்‌ சில இந்தப்‌ பகுதியில்‌ 
இன்னமும்‌ உள்ளன. இந்த மரங்கள்‌ கிறிஸ்துவின்‌ காலத்தியவை என்று சிலர்‌ 
உரிமை கோருகின்றனர்‌. இருப்பினும்‌ அந்தக்‌ காலகட்டத்தின்‌ மரங்கள்‌ யாவும்‌, 








[1] 


சகல 





நகரத்தை முற்றுகையிடவும்‌ அழிக்கவும்‌ வந்த ரோமர்களால்‌ வெட்டிச்சாய்க்கப்‌ 
பட்டன (இ.பி. 70). இம்மரங்களின்‌ வேர்கள்‌ எஞ்சிநின்று (அதன்‌ பரப்பு 
பெரிதாக இருப்பினும்‌) இப்போதுள்ளபடி அவைகள்‌ மீண்டும்‌ வளர்ந்து 
மரங்களாக இருக்கச்‌ சாத்தியம்‌ உள்ளது. 


67 


குகையின்‌ அடையாளங்கள்‌ கொண்ட அருகில்‌ உள்ள பகுதியொன்று 
கெத்செமனே தோட்டமாக இருந்திருக்கும்‌ இன்னொரு சாத்தியக்கூறும்‌ 
உள்ளது. Michael J. Wilkins அவர்கள்‌ இந்த இடத்தை முதல்‌ இடத்தைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ சாத்தியம்‌ உள்ள இடமாகக்‌ காண்கறார்‌: 





இரண்டாவது இடமானது ஒருவேளை அதிகம்‌ சாத்தியமானதாக 
இருக்கலாம்‌, இது பாரம்பரியத்‌ தோட்டத்தின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ 
ஒருசில நூறு அடிகள்‌ தூரத்தில்‌ அமைந்துள்ளது, இது ஒலிவ மலையின்‌ 
மீது சற்றே தாழ்ந்த பகுதியாகும்‌. இந்தக்‌ குகை மிகவும்‌ பெரிதாக, சுமார்‌ 
36% 60 அடிகள்‌ (11க்கு 18 மீட்டர்கள்‌) அளவுடையதாக உள்ளது, இந்தக்‌ 





குகையின்‌ உட்பகுதிகள்‌ எண்ணெய்‌ ஆலையைக்‌ கொண்ட இடமாகச்‌ 


சுவர்களாக வெட்டப்பட்டுள்ளன.” 


எண்ணெய்‌ பிழியும்‌ இடங்கள்‌, ஒலிவக்‌ கனிகள்‌ அறுவடையைத்‌ தொடர்ந்து, 
பனிக்காலம்‌ மற்றும்‌ குளிர்‌ காலத்தில்‌ மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதால்‌, 
பஸ்கா நடைபெற்ற வசந்தகாலத்தின்போது, இங்கு எவரும்‌ இல்லாது 
இருந்திருக்கும்‌. இது இரவைச்‌ செலவிடவும்‌, உறங்கவும்‌ வெதுவெதுப்பான 
உலர்ந்த சூழ்நிலையை இயேசுவுக்கும்‌ அவரது சீஷர்களுக்கும்‌ தர ஈர்ப்புள்ள 
இடமாக இருந்தது. இயேசு ஜெபிக்கையில்‌, ஒருவேளை சீஷர்கள்‌ அங்கு 
இந்தக்‌ குளிரான இரவில்‌ உறங்கியிருக்கலாம்‌ (யோவான்‌ 18:18). இயேசுவைத்‌ 
கைது செய்ய (போர்வீரர்கள்‌) வந்தபோது, ஒரு இளம்‌ சீஷர்‌ “துப்பட்டி” 
ஒன்றை (ற்ப) அல்லது “மேலாடையை” மாத்திரம்‌ அணிந்திருந்தது ஏன்‌ 
என்பதை இது விளக்கப்படுத்தும்‌ (மாற்கு 14:51). மாற்குதாம்‌ இந்த இளைஞர்‌ 
என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌, ஏனெனில்‌ சுவிசேஷ எழுத்தாளர்களில்‌ இவர்‌ 
ஒருவர்‌ மாத்திரமே இந்த நிகழ்வைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்த இளைஞர்‌, 
இயேசுவுடனும்‌ பதினோரு அப்போஸ்தலா்களுடனும்‌ இருந்த மாற்குவாகவோ 
அல்லது வேறொருவராக இருந்தால்‌, மற்றவர்களும்‌ அவர்களுடன்‌ இருந்தனர்‌ 
என்றாறெது. 

கெத்செமனே தோட்டத்தில்‌ சற்றுத்தூரம்‌ சென்ற பின்பு [இயேசு], 
சீஷர்களை நோக்கி: நான்‌ அங்கே போய்‌ ஜெபம்பண்ணுமளவும்‌ நீங்கள்‌ 
இங்கே உட்கார்ந்திருங்கள்‌ என்று கூறினார்‌. அவர்களிடம்‌ அவர்‌, “நீங்கள்‌ 
சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம்பண்ணுங்கள்‌” என்று அறிவுறுத்தினார்‌ 
(லூக்கா 22:40). 

வசனம்‌ 37. பின்பு, அவர்‌ பேதுருவையும்‌ செபெதேயுவின்‌ குமாரர்‌ 
இருவரையும்‌ (அதாவது யாக்கோபுவையும்‌ யோவானையும்‌) கூட்டிக்கொண்டு, 
சற்று அப்புறம்‌ - “கல்லெறிதூரம்‌” லூக்கா 22:41) - சென்றார்‌. இந்த மூன்று 
சீஷார்களும்‌ இயேசுவின்‌ உள்வட்ட நண்பர்களாக இருந்தனர்‌ (17:1ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசுவுக்கு ஆதரவும்‌ ஆறுதலும்‌ தருதல்‌ என்பதே 
அவருடன்‌ அவர்கள்‌ இருந்ததன்‌ நோக்கமாக இருந்தது. 

இந்த இடத்தில்‌ இயேசு, துக்கமடையவும்‌ வியாகுலப்படவும்‌ 
தொடங்கினார்‌. இந்த மொழிநடை, சிலுவையின்‌ வாதனையைக்‌ திறிஸ்து 
எதிர்கொண்டபோது அவரது மனிதத்துவத்தைப்‌ பிடித்துக்‌ காண்பிக்கிறது. 
இருப்பினும்‌ அவர்‌, சிலுவையில்‌ அறையப்பட்டபோது உடல்ரீதியான மற்றும்‌ 
உணர்வு ரீதியான பாடுகளை மாத்திரம்‌ அனுபவிக்கவில்லை, அவர்‌ இந்த 





68 


உலகத்தின்‌ பாவங்களையும்‌ சுமந்து தீர்த்தார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:21) மற்றும்‌ அவர்‌ 
தமது பிதாவினிடத்தில்‌ இருந்து பிரிக்கப்பட்டார்‌ (27:46). David Hill அவர்கள்‌, 
“தேவன்‌ மீது இன்னமும்‌ நம்பிக்கை வைத்த, ஆனால்‌ கொடுமையான மரணம்‌ 
ஒன்று தம்மை எதிர்கொள்ளும்‌ என்று அறிந்திருந்த ஒருவரின்‌ துக்கம்‌ நிறைந்த 
கீழ்ப்படிதல்‌” என்று இயேசுவின்‌ நிலையை விவரித்தார்‌.” 

வசனம்‌ 38. இயேசு தமது மூன்று தோழர்களிடத்திலும்‌, என்‌ ஆத்துமா 
மரணத்துக்கேதுவான துக்கங்கொண்டிருக்றெது என்று கூறினார்‌. JNT 
வேதாகமத்தில்‌, “நான்‌ மரிக்கக்கூடுமளவுக்கு என்‌ இருதயம்‌ கவலையினால்‌ 
நிறைந்திருக்றெது!” என்றுள்ளது. இயேசுவின்‌ கூற்றின்‌ முதல்‌ பாகம்‌, “என்‌ 
ஆத்துமாவே, நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌? ஏன்‌ எனக்குள்‌ தியங்குகறொய்‌?” என்று 
சங்கேக்காரர்‌ கேட்ட சங்கேங்களைப்‌ பின்னோக்கிச்‌ சுட்டிகாண்பிக்றெது 
(சங்கீதம்‌ 42:5, 11; 43:5). சங்கேக்காரர்‌ தம்மை விடுவிக்கும்‌ தேவன்‌ மீது 
நம்பிக்கை வைக்க வேண்டும்‌ என்று தமக்குத்தாமே திரும்பத்‌ திரும்ப 
நினைவூட்டிக்‌ கொண்டார்‌. 

இயேசு தமது மூன்று சீஷர்களிடத்திலும்‌, இங்கே தங்கி, என்னோடே கூட 
விழித்திருங்கள்‌ என்று கூறினார்‌. இந்த இடர்ப்பாடான வேளையில்‌ அவருக்குத்‌ 
தமது நண்பர்களின்‌ ஆதரவு தேவைப்பட்டது, ஆனால்‌ அவர்கள்‌ அவருக்கு 
ஆதரவு தரத்தவறி விட்டனர்‌ (26:40, 43, 45). 











ஜெபத்தின்‌ வேளை 
(26:39-46) 


22 சற்று அப்புறம்போய்‌, முகங்குப்புற விழுந்து: என்‌ பிதாவே, இந்தப்‌ 
பாத்திரம்‌ என்னைவிட்டு நீங்கக்கூடுமானால்‌ நீங்கும்படி செய்யும்‌; ஆகிலும்‌ 
என்‌ சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கட வது என்று 
ஜெபம்பண்ணினார்‌. 

“பின்பு, அவர்‌ சீஷார்களிடத்தில்‌ வந்து, அவர்கள்‌ நித்திரைபண்ணுகிறதைக்‌ 
கண்டு, பேதுருவை நோக்கி: நீங்கள்‌ ஒரு மணி நேரமாவது என்னோடே கூட 
விழித்திருக்கக்கூடாதா? 

41 நீங்கள்‌ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்பண்ணுங்கள்‌; 
ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌, மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார்‌. 

“அவர்‌ மறுபடியும்‌ இரண்டாந்தரம்‌ போய்‌: என்‌ பிதாவே, இந்தப்‌ 
பாத்திரத்தில்‌ நான்‌ பானம்பண்ணினாலொழிய இது என்னைவிட்டு 
நீங்கக்கூடாதாகில்‌, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று 
ஜெபம்பண்ணினார்‌. 

“அவர்‌ திரும்ப வந்தபோது, அவர்கள்‌ மறுபடியும்‌ 
நித்திரைபண்ணுகிறதைக்‌ கண்டார்‌; அவர்களுடைய கண்கள்‌ மிகுந்த 
நித்திரைமயக்கம்‌ அடைந்திருந்தது. 

“அவர்‌ மறுபடியும்‌ அவர்களை விட்டுப்போய்‌, மூன்றாந்தரமும்‌ அந்த 
வார்த்தைகளையே சொல்லி, ஜெபம்பண்ணினார்‌. 

“பின்பு அவர்‌ தம்முடைய சீஷர்களிடத்தில்‌ வந்து: இனி நித்திரைபண்ணி 
இளைப்பாறுங்கள்‌; இதோ, மனுஷகுமாரன்‌ பாவிகளுடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. 


69 


என்னைக்‌ காட்டிக்கொடுக்கிறவன்‌, இதோ வந்துவிட்டான்‌, 
எழுந்திருங்கள்‌, போவோம்‌ என்றார்‌. 


வசனம்‌ 39. பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோரை 
இயேசு தமது காவலாளிகளாக வைத்துவிட்ட அவர்‌, சற்று அப்புறம்போய்‌, 
முகங்குப்புற விழுந்தார்‌. இயேசுவின்‌ ஊழியத்தின்போது, எண்ணற்ற மக்கள்‌ 
வந்து அவருக்கு முன்‌ குனிந்து பணிந்தனர்‌ (2:11; 8:2; 9:18; 17:6; மாற்கு 3:11; 
5:6; 10:17; லூக்கா 5:12; 17:16). இந்த வேளையில்‌ அவர்‌, ஊக்கமான ஜெபத்தில்‌ 
தேவனுக்கு முன்பாகத்‌ தாழ்மையுடன்‌ குனிந்து பணிந்தார்‌. 

இயேசு, என்‌ பிதாவே, இந்தப்‌ பாத்திரம்‌ என்னைவிட்டு 
நீங்கக்கூடுமானால்‌ நீங்கும்படி செய்யும்‌; ஆகிலும்‌ என்‌ சித்தத்தின்படி யல்ல, 
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபித்தார்‌. இயேசு 
கூறிய “பாத்திரம்‌” என்பது பாடுகள்‌ மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றின்‌ பாத்திரமாக 
உள்ளது. யாக்கோபுவும்‌ யோவானும்‌ தங்கள்‌ தாயை முகவராகக்‌ கொண்டு, 
இராஜ்யத்தில்‌ தாங்கள்‌ அவரது வலது மற்றும்‌ இடது புறத்தில்‌ அமரமுடியுமா 
என்று கேட்டபோது, இயேசு இதே மொழிநடையைப்‌ பயன்படுத்தினார்‌. 
அவர்களிடத்தில்‌ அவர்‌, நான்‌ குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடிக்கவும்‌, நான்‌ 
பெறும்‌ ஸ்நானத்தை நீங்கள்‌ பெறவும்‌ உங்களால்‌ கூடுமா? என்று கேட்டார்‌ 
(20:22). பழைய ஏற்பாட்டின்‌ சொற்றொடர்களில்‌, “பாத்திரத்தில்‌ குடித்தல்‌” 
என்பது நல்ல அல்லது மோசமான என்று எப்படி இருந்தாலும்‌, ஒரு நிகழ்வில்‌ 
ஏற்படும்‌ எல்லா அனுபவத்தையும்‌ அனுபவித்தல்‌ என்பதை அர்த்தப்படுத்திற்று 
(சங்கதம்‌ 11:6; 16:5; 23:5; 75:8; 116:13; ஏசாயா 51:17; ஏரேமியா 16:7; 25:15). 
இயேசுவின்‌ மனித இயல்பு, கொல்கொதாவில்‌ அவருக்காகக்‌ காத்திருந்த 
பயங்கரத்தை எதிர்த்து நின்றது, ஆனால்‌ வேதனை நிறைந்த இந்த மரணத்தில்‌ 
இருந்து நீக்கப்பட வேண்டும்‌ என்ற அவரது விருப்பம்‌, அவரது பிதாவின்‌ 
சித்தத்தின்படி செய்ய வேண்டும்‌ என்ற அவரது விருப்பத்தினால்‌ மேல்‌ 
நிழலிடப்பட்டது (காண்க 6:10). 

வசனம்‌ 40. மூன்று அப்போஸ்தலர்களும்‌ உறங்கிக்‌ கொண்டிருப்பதாகக்‌ 











காணப்பட்டாலும்‌, இயேசு தமது விமர்சனங்களை முதலில்‌ பேதுருவை 
நோக்கித்‌ திருப்பினார்‌. இது, அந்தக்‌ குழுவில்‌ அவரது செல்வாக்கு 
அல்லது தேவைப்பட்டால்‌ இயேசுவுடன்‌ அவர்‌ மரிப்பார்‌ என்ற தைரியமான 
வலியுறுத்தல்‌ காரணமாக இருந்திருக்கலாம்‌ (26:33, 35). அவரிடத்தில்‌ கர்த்தர்‌, 
நீங்கள்‌ ஒரு மணி நேரமாவது என்னோடேகூட விழித்திருக்கக்கூடாதா? 
என்று கேட்டார்‌. தமக்கு மிக நெருக்கமான தோழர்கள்‌ தாம்‌ ஜெபிக்கையில்‌ 
ஒரு மணிநேரம்‌ விழித்திருக்கக்‌ கூடாதா என்பது அவரை மிகவும்‌ ஆழமாகத்‌ 
தொட்டிருக்க வேண்டும்‌. 

உறங்குதல்‌  (௫த்திரைபண்ணுகல்‌) என்பது புதிய ஏற்பாட்டில்‌, 
ஜாக்கிரதையற்று வாழும்‌ மற்றும்‌ தாங்கள்‌ இருக்கும்‌ கூற்றுச்சூழல்கள்‌ பற்றி 
துக்க கவனிப்பு தராத மக்களைக்‌ குறிக்க ஒரு ஒப்புவமையாகச்‌ சிலவேளைகளில்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. உறங்குவதற்குப்‌ பதிலாகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
விழித்திருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌ என்று புத்திகூறப்பட்டுள்ளது 
(ரோமர்‌ 13:11; 1 கொரிந்தியர்‌ 11:30; எபேசியர்‌ 5:14; 1 தெசலோனிக்கேயர்‌ 
5:4-8). 


70 


வசனம்‌ 41. மீண்டும்‌ ஒருமுறை இயேசு, விழித்திருக்கும்படி இந்த 
அப்போஸ்கலர்களிடம்‌ வேண்டிக்கொண்டார்‌ (காண்க 26:38). மேலும்‌ 
சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கும்படியும்‌ அவர்களிடம்‌ அவர்‌ 
கூறினார்‌ (காண்க 6:13). அவர்கள்‌ என்ன செய்யும்படி சோதிக்கப்படுவார்கள்‌? 
துல்லியமாக அவர்கள்‌ என்ன செய்தார்களோ - அவரைக்‌ கைவிட்டு 
ஓடிப்போகுதல்‌ (மாற்கு 14:50) - அதைச்‌ செய்யும்படி சோதிக்கப்படுதலையே 
அவர்‌ அர்த்தப்படுத்தியிருக்க வேண்டும்‌. 

ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌, மாம்சமோ பலவீனமுள்ளது என்பதை 
இயேசு ஒப்புக்கொண்டார்‌. இங்கு “ஆவி” (ஓரா) என்பது நமக்குள்‌ வாழும்‌ 
உயிரை, நம்மை இயக்கி நமக்கு வாழ்வு கொடுக்கும்‌ ஆத்துமாவைக்‌ குறிக்கிறது. 
இது நமது உட்கண்ணோக்கு, சித்தம்‌ மற்றும்‌ உணர்வு ஆகியவற்றின்‌ 
ஆதாரமூலமாக உள்ளது. 

இந்த சந்தர்ப்பப்பொருளில்‌ “மாம்சம்‌” (84720) என்பது 
பெளதிகமான “உடலைக்‌ குறிப்பதாக இருக்க வேண்டும்‌ (NIV; NLT), 
இது பலவீனமாகவும்‌ களைப்படைவதாகவும்‌ உள்ளது (காண்க 26:43). 
வேதாகமத்தின்‌ சில பதிப்புகள்‌ இவ்வார்த்தையை “மனித இயல்பு” 
(NJB; INT), என்று சுருக்கமாக மொழிபெயர்க்கன்றன, இது பொல்லாங்கைச்‌ 
செய்தலுக்கான உள்ளான விருப்பத்தைச்‌ சுட்டிக்காட்டக்‌ கூடும்‌. பிந்திய இந்த 
மொழிபெயர்ப்பு இவ்வார்த்தையின்‌ தோற்றகால அர்த்தத்தை அரிதாகவே 
தெரிவிக்றெது. 

வசனம்‌ 42. மறுபடியும்‌ இரண்டாந்தரம்‌ போய்‌ இயேசு, என்‌ பிதாவே, 
இந்தப்‌ பாத்திரத்தில்‌ நான்‌ பானம்பண்ணினாலொழிய இது என்னைவிட்டு 
நீங்கக்கூடாதாகில்‌, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று கூறி 
ஜெபித்தார்‌. இம்முறை முதன்மைச்‌ சொற்றொடரானது “இந்தப்‌ பாத்திரம்‌ 
என்னைவிட்டு நீங்கக்கூடுமானால்‌ நீங்கும்படி செய்யும்‌” (26:39) என்பதில்‌ 
இருந்து “உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது” என்று மாறிற்று. 

வசனம்‌ 48. இயேசு தமது அப்போஸ்கலர்களிடம்‌ திரும்பியபோது, 





அவர்கள்‌ மறுபடியும்‌ நித்திரைபண்ணுகிறதைக்‌ கண்டார்‌; அவர்களுடைய 
கண்கள்‌ மிகுந்த நித்திரைமயக்கம்‌ அடைந்திருந்தது என்று அவர்‌ கண்டார்‌. 
மாற்கு 14:40 “தாங்கள்‌ மறுமொழியாக அவருக்குச்‌ சொல்வது இன்னதென்று 
அறியாதிருந்தார்கள்‌” என்று கூறுவதால்‌, அவர்களிடம்‌ அவர்‌ பேசியது உறுதி. 
அவர்கள்‌ வெறுமனே களைப்படைந்து மாத்திரம்‌ இருக்கவில்லை; “அவர்கள்‌ 
துக்கத்தினாலே நித்திரை”யாக இருந்தனர்‌ லூக்கா 22:45). அவர்கள்‌ அந்த 
நாள்‌ முழுவதிலும்‌ மிகுதியாக வேலையாயிருந்தனர்‌, மற்றும்‌ அவர்களின்‌ 
உணர்வுகள்‌ எல்லை வரையிலும்‌ இழுக்கப்பட்டிருந்தன. சிலவேளைகளில்‌ 
துக்கம்‌ என்பது நாம்‌ நித்திரை செய்வதைத்‌ தடுக்கக்‌ கூடும்‌; ஆனால்‌ அது, 
அப்போஸ்தலர்களுக்குச்‌ செய்ததாக லூக்கா கூறியபடி, மனச்‌ சோர்வையும்‌ 
கொண்டுவரக்‌ கூடும்‌. 

வசனம்‌ 44. இயேசு மறுபடியும்‌ அவர்களை விட்டுப்போய்‌, 
மூன்றாந்தரமும்‌ அந்த வார்த்தைகளையே சொல்லி, ஜெபம்பண்ணினார்‌. 
அவர்‌ தமது பாடுகள்‌ மற்றும்‌ மரணம்‌ ஆயெவற்றின்‌ பாத்திரத்தைத்‌ தமது 
பிதாவானவர்‌ நீக்கிப்போடும்படி - மூன்று முறை - ஊக்கமாக ஜெபித்தார்‌. 
அவரது ஜெபத்தின்‌ வலிவு லூக்காவினால்‌ முக்கியப்படுத்திக்‌ 


71 


காண்பிக்கப்பட்டது: “அவர்‌ மிகவும்‌ வியாகுலப்பட்டு, அதிக ஊக்கத்தோடே 
ஜெபம்பண்ணினார்‌ அவருடைய வேர்வை இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாய்த்‌ 
குரையிலே விழுந்தது” (லூக்கா 22:44). அவரது ஜெபங்களின்போது ஒருதூதார்‌ 
வந்து அவருக்குப்‌ பணிவிடை செய்ததாகவும்‌ லூக்கா குறிப்பிட்டார்‌ லூக்கா 
22:43).11 

இயேசு மரணத்தை வரவேற்ற வெறிகொண்ட இரத்தசாட்சியாக 
இருக்கவில்லை. அது ஒன்றுதான்‌ தேவனுடைய கோபத்தைத்‌ திருப்தி செய்யவும்‌ 
பாவத்திலிருந்து உலகத்தை மீட்கவுமான ஒரே வழி என்பதால்‌ அதற்கு அவர்‌ 
தம்மை ஒப்புக்கொடுத்தார்‌ (யோவான்‌ 3:16, 36; 1 யோவான்‌ 2:1, 2) பாடுகள்‌ 
மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றின்‌ பாத்திரம்‌ நீக்கப்படக்‌ கூடாததாக இருந்தது. 

இயேசு தமது ஜெபங்களின்‌ மூலம்‌, தமது சித்தத்திற்கு மேலாகப்‌ பிதாவின்‌ 
சித்தத்தைச்‌ செய்யத்‌ தீர்மானித்தார்‌. கெக்செமனே தோட்டத்தில்‌ அவரது 
தாழ்மையான ஒப்புக்கொடுத்தலானது, ஏதேன்‌ தோட்டத்தில்‌ ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ மனவிருப்பத்துடன்‌ (தேவனுக்கு) எதிர்த்து நின்ற செயலுக்கு 
நேர்மாறானதாக இருந்தது. Douglas R. A. Hare அவர்கள்‌, “கிறிஸ்தவர்களுக்கு 


கெத்செமனே தோட்டம்‌ ஏதேன்‌ தோட்டத்தின்‌ எதிர்மறையாக உள்ளது” 
12 

















என்று கூறினார்‌. 

வசனம்‌ 45. இயேசு ஜெபித்தபின்‌, வேளை வந்தது என்று தமது 
சீஷர்களுக்குத்‌ தகவல்‌ தெரிவித்தார்‌ (26:18ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
மனுஷகுமாரன்‌ பாவிகளுடைய கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌, 
பூமியின்மீது இயேசுவின்‌ நோக்கம்‌ நிறைவேற்றுவதற்கான வேளை வந்திருந்தது. 
தம்முடன்‌ விழித்திருக்கும்படி தாம்‌ கேட்டுக்கொண்டிருந்தவர்களை அவர்‌ 
எழுப்பிய வேளையில்‌, அவரைக்‌ கைது செய்ய கும்பல்‌ ஒன்று 
அணுகிக்கொண்டி ருந்தது. 

வசனம்‌ 46. அப்போஸ்தலர்களின்‌ உறக்கத்தில்‌ இருந்து அவர்களை இயேசு, 
வலிவுநிறைந்த எழுந்திருங்கள்‌ என்பதைக்‌ கொண்டு எழுப்பினார்‌. பிதாவின்‌ 
சித்தத்திற்குக்‌ கழ்ப்படி வதற்கும்‌ தமக்காகக்‌ காத்திருந்த மரணத்திற்குத்‌ தம்மை 
ஒப்புக்கொடுப்பதற்கும்‌ வேளை வந்திருந்தது. அவரைக்‌ காட்டிக்கொடுப்பவர்‌ 
அண்மையில்‌ இருந்தார்‌. விரிக்கப்பட இருந்த நாடகத்தில்‌ துடிப்பான 
பங்கேற்பாளர்களாக இருக்கக்‌ கூடும்படிக்கு சீஷர்கள்‌ முழுவதும்‌ விழித்திருக்க 
வேண்டியிருந்தது. 








குறிப்புகள்‌ 

மத்தேயு சுவிசேஷத்தில்‌ இந்த வார்த்தை பலமுறை காணப்படுகிறது (5:29, 30; 
11:6; 13:21, 57; 15:12; 17:27; 18:6, 8, 9; 24:10; 26:31, 33). “௩. T. France, The Gospel 
According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 370. 2Donald A. Hagner, Matthew 14—28, Word 
Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 777. ‘“Mishnah Baba Kamma 7.7; 
Talmud Baba Kamma 82b. °14:25ன்‌ விளக்கவுரையை காண்க. “]osephus Wars 5.12.4. 
Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 
1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 166. 
£கெத்செமனேயுடன்‌ தொடர்புடைய அதிக தகவல்களுக்கு 1௦8௩ ௧. Taylor, “The Garden of 





72 


Gethsemane: Not the Place of Jesus’ Arrest,” Biblical Archaeology Review 21 (July/August 
1995), 26-35, 62. என்ற புத்தகத்தில்‌ காணவும்‌. “David Hill, The Gospel of Matthew, The New 
Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 
341. !Hemohidrosis” or “hematidrosis” என்ற மருத்துவரீதியான நிலையின்‌ விளைவாக 
இயேசுவின்‌ வியர்வை இரத்தத்துடன்‌ கலக்கப்பட்டது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. மிக 
அதிகமான மன அழுத்தத்தில்‌ ஒரு நபர்‌ இருக்கும்போது, அவரது தோலுக்கு அருகில்‌ 
உள்ள சிறு இரத்தக்‌ குழாய்கள்‌ பிளக்கின்றன; பின்பு இரத்தமானது வியர்வையுடன்‌ 
ஒன்று கலந்து தோலின்‌ நுண்துளைகள்‌ மூலம்‌ வெளியேறுகிறது. லூக்காவின்‌ விவரிப்பு 
ஒரு ஒப்பீடு மாத்திரமே (ஒப்புவமை) என்று சிலர்‌ மனநிறைவு அடைகின்றனர்‌: 
இயேசுவின்‌ வியர்வை இரத்தத்‌ துளிகள்‌ “போலிருந்தது” (௩௦5௪1) ஒருவேளை அந்த அளவு 
மற்றும்‌ வகையில்‌ அது தரையில்‌ விழுந்திருக்கும்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
அவர்‌ மிகவும்‌ அதிகமாக வியர்த்தார்‌. 

லூக்கா 22:43, 44ம்‌ வசனங்கள்‌, வசனரீதியாக ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறது. 
ஐக்கிய வேதாகம சங்கத்தால்‌ அச்சிடப்பட்ட கிரேக்க வேகாகமத்தில்‌, இவ்வசனங்களைச்‌ 
சுற்றி அடைப்புக்‌ குறியிட்டு இவற்றை லூக்காவின்‌ மூல சுவிசேஷத்தில்‌ இல்லாதவை 
என்று ஏறக்குறைய நிச்சயிக்கறது. '௫Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: 
John Knox Press, 1993), 303. காண்க Romans 5:19. 


73 


64 
இயேசு கைதுசெய்யப்பருதல 


[26:47-56) 


ஒலிவமலையின்மீது இயேசுவும்‌ பதினோரு அப்போஸ்தலர்களும்‌ 
ஒன்றுகூடி யிருக்கையில்‌, காட்டிக்கொடுத்தவரான யூதாஸ்‌ இயேசுவைக்‌ 
கைதுசெய்யும்படி வந்த கும்பலை வழிநடத்தினார்‌. 


யூதாஸின்‌ காட்டிக்கொடுக்கும்‌ முத்தம்‌ 
(26:47-50) 


“அவர்‌ இப்படிப்‌ பேசுகையில்‌, பன்னிருவரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்‌ 
வந்தான்‌, அவனோடேகூடப்‌ பிரதான ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌ 
அனுப்பின திரளான ஜனங்கள்‌ பட்டயங்களையும்‌ தடிகளையும்‌ 
பிடித்துக்கொண்டு வந்தார்கள்‌. 

“அவரைக்‌ காட்டிக்கொடுக்கிறவன்‌: நான்‌ எவனை முத்தஞ்செய்வேனோ 
அவன்தான்‌, அவனைப்‌ பிடித்துக்கொள்ளுங்கள்‌ என்று அவர்களுக்கு 
அடையாளம்‌ சொல்லியிருந்தான்‌. 

“உடனே, அவன்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து: ரபீ, வாழ்க என்று சொல்லி, 
அவரை முத்தஞ்செய்தான்‌. 

இயேசு அவனை நோக்கி: சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்‌ 
என்றார்‌. அப்பொழுது, அவர்கள்‌ கிட்டவந்து, இயேசுவின்மேல்‌ கைபோட்டு, 
அவரைப்‌ பிடித்தார்கள்‌. 


வசனம்‌ 47. பந்தங்களோடு தீவட்டிகளோடும்‌ அணுகிக்கொண்டிருந்த 
கும்பலின்‌ காட்சியினால்‌ (யோவான்‌ 18:3), 46ம்‌ வசனத்தில்‌ இயேசுவின்‌ 
கட்டளையின்‌ திடீர்த்தொனி தாூண்டப்பட்டிருக்கலாம்‌.! மத்தேயு, 
அவர்‌ இப்படிப்‌ பேசுகையில்‌, பன்னிருவரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்‌ 
தமது சகாக்களோடு கெத்செமனேக்குள்‌ நுழைந்தார்‌ என்று அறிவித்தார்‌. 
முன்னோறிக்கொண்டிருந்த அந்தக்‌ கும்பலை இயேசு காணாது இருந்தால்‌, 
அவர்‌ தமது சீஷர்களுக்கு இன்னும்‌ நிறையக்கூறியிருப்பார்‌ என்பதே இங்கு 
மறைமுகமான கருத்தாக உள்ளது. 

யூதாஸின்‌ வருகை, 2621ல்‌ இயேசுவின்‌ தீர்க்கதரிசனத்தினுடைய 
நிறைவேற்றமாக இருந்தது: “உங்களிலொருவன்‌ என்னைக்காட்டிக்கொடுப்பான்‌ 
என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.” இந்த சூழ்ச்சியான 
செயலைச்‌ செய்வதற்கு யூதாஸ்‌ தம்மை ஒப்புக்கொடுத்திருப்பார்‌ என்று அவர்‌ 
(இயேசு) மிகவும்‌ குறிப்பாகச்‌ சுட்டிக்காண்பித்திருந்தார்‌ (26:25). மத்தேயு 
சுவிசேஷமும்‌ மற்ற ஒப்பீட்டு சுவிசேஷங்களும்‌, யூதாஸ்‌ பன்னிருவரில்‌ ஒருவராக 
இருந்தார்‌ என்று வலியுறுத்துவதன்‌ மூலம்‌, அவரது காட்டிக்கொடுத்தலின்‌ 


74 


உச்சகட்டத்தைச்‌ சுட்டிக்காண்பிக்கன்றன (காண்க மாற்கு 14:43; லூக்கா 
22:47). 

யூதாஸடன்‌ பிரதான ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌ அனுப்பின 
திரளான ஜனங்கள்‌ பட்டயங்களையும்‌ தடிகளையும்‌ பிடித்துக்கொண்டு 
வந்தார்கள்‌. இந்தக்‌ கூட்டத்தில்‌ ரோமானிய படைக்‌ கும்பல்‌ ஒன்றும்‌ இருந்தது 
(யோவான்‌ 18:8, 12), அத்துடன்‌ யூதர்களின்‌ தேவாலயப்‌ பாதுகாப்புப்‌ 
படையின்‌ பிரிவு ஒன்றும்‌ இருந்தது லூக்கா 22:52). முழுபலத்தில்‌ ரோமானியப்‌ 
படைக்கும்பல்‌ ஒன்று (001011) சுமார்‌ 600 பேர்களைக்‌ கொண்டிருந்தது, மற்றும்‌ 
பத்து ௦௦1௦11 கள்‌ இணைந்து, 6,000 கொண்டு லேகியோன்‌ என்ற குழுவை 
ஏற்படுத்தின. தேவாலயக்‌ காவல்‌ வீரர்கள்‌ இயேசுவைக்‌ கைது செய்யச்‌ 
சென்ற தங்கள்‌ முதல்‌ முயற்சியில்‌ தோல்வியடைந்து வெறுங்கையுடன்‌ 
திரும்பி வந்ததால்‌, அவர்களுடன்‌ ரோமானிய ௦௦1௦11 அனுப்பப்பட்டிருக்கலாம்‌ 
(யோவான்‌ 7:32, 44-46). இயேசு உயிருடன்‌ பிடிக்கப்பட்டு பின்பு 
மரணத்திற்கு உட்படுத்தப்படுவதை நிச்சயப்படுத்துவதற்காகவும்‌ ரோமர்கள்‌ 
அங்கு இருந்திருக்கலாம்‌. 

வசனங்கள்‌ 48, 49. யூதாஸ்‌ மற்றவர்களுக்கு முன்னால்‌ வந்ததாகக்‌ 
காணப்படுகிறார்‌. யோவான்‌ செய்தது போன்று (யோவான்‌ 18:4-9), 
இயேசுவைப்‌ பிடிக்க வந்தவர்களிடத்தில்‌ இயேசு தம்மையே ஒப்புக்கொடுத்தது 
பற்றி மத்தேயு பதிவு செய்யவில்லை. கும்பல்‌ தம்மிடம்‌ வருவதற்காகக்‌ 
காத்திருத்தலுக்கு மாறாக, கர்த்தர்‌ தாமே அவர்களிடம்‌ சென்று, “யாரைத்‌ 
தேடுகிறீர்கள்‌?” என்று விசாரித்தார்‌ (யோவான்‌ 18:4). அவர்கள்‌, “நசரேயனாகிய 
இயேசுவைக்‌ தேடுகிறோம்‌” என்று பதில்‌ அளித்தபோது, அவர்‌ “நான்தான்‌” 
என்று கூறினார்‌. ஒருவேளை அவரது தைரியத்தினால்‌ திகைப்படைந்த அந்தக்‌ 
கும்பல்‌ பின்னிட்டுத்‌ தரையில்‌ விழுந்தது (யோவான்‌ 18:5, 6). மீண்டும்‌ 
ஒருமுறை இயேசு, “யாரைத்‌ தேடுகிறீர்கள்‌?” என்று கேட்டார்‌; அவர்கள்‌ 
திரும்பவும்‌ “நசரேயனாகிய இயேசுவைக்‌ தேடுகிறோம்‌” என்று பதில்‌ 
அளித்தபோது, அவர்‌ “நான்தானென்று உங்களுக்குச்‌ சொன்னேனே; என்னைத்‌ 
தேடுகிறதுண்டானால்‌, இவர்களைப்‌ போகவிடுங்கள்‌” என்று பதில்‌ அளித்தார்‌ 
(யோவான்‌ 18:7, 8). 

இயேசு தம்மைத்தாமே அவர்களிடம்‌ கையளித்ததன்‌ மூலம்‌ தமது 
அப்போஸ்தலர்களைப்‌ பாதுகாத்தது மட்டுமின்றி, தம்மை யூதாஸ்‌ 
காட்டிக்கொடுத்தலை அவசியமற்றதாக்கினார்‌. இருப்பினும்‌ யூதாஸ்‌, தாம்‌ 
செய்வதற்குத்‌ திட்டமிட்டு இருந்ததைச்‌ செய்யத்‌ தீர்மானமாயிருந்தார்‌. 
தொடக்க உரையாடலுக்குப்‌ பின்னர்‌ யூதாஸ்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து 
அவரை முத்தம்‌ செய்தார்‌, இது போர்வீரர்களுடன்‌ அவர்‌ செய்துகொண்டிருந்த 
ஏற்பாட்டின்படியான அடையாளமாக இருந்தது. இயேசு குறிப்பாக இரவு 
நேரத்தில்‌ தமது அப்போஸ்கலர்களைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ வேறுபட்ட வராகக்‌ 
காணப்பட்டிருக்க மாட்டார்‌. ஆகையால்‌, யாரைப்‌ பிடிக்க வேண்டும்‌ 





என்பதைக்‌ சுட்டிக்காண்பிக்கத்‌ தெளிவாக சைகையொன்றே தீர்மானமானதாக 
இருக்க வேண்டியதாயிற்று. 

அவரிடத்தில்‌ இயேசு, “யூதாசே முத்தத்தினாலேயா 
மனுஷகுமாரனைக்‌ காட்டிக்கொடுக்கிறாய்‌?” என்று கேட்டார்‌ லூக்கா 
22:48). முத்தத்தை யூதாஸ்‌ பயன்படுத்தியது, அவரது காட்டிக்கொடுத்தலை 


7 


வலுப்படுத்திற்று (காண்க 2 சாமுவேல்‌ 20:9, 10). முத்தம்‌ என்பது நட்புறவை 
அடையாளப்படுத்திய வாழ்த்தாக இருந்தது. தொடக்ககாலக்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
மத்தியில்‌ அகன்‌ பயன்பாட்டிலிருந்து, அது பிரியத்தின்‌ செய்கையாக 
இருந்தது என்பது தெளிவாகிறது (ரோமர்‌ 16:16; 1 கொரிந்தியர்‌ 16:20; 
2 கொரிந்தியர்‌ 13:12; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:26; 1 பேதுரு 5:14). முத்தம்‌ 
என்பதற்கான கிரேக்க வினைச்சொல்‌, 48ம்‌ வசனத்தில்‌ ற///20 என்பதில்‌ இருந்து 
49ம்‌ வசனத்தில்‌ /878ற///20 என்பதற்கு மாறுகிறது. இந்தப்‌ பிந்திய சொற்றொடர்‌ 
“பிரியத்தின்‌ விரிவான காட்சியைக்‌ கருத்தாகக்‌ தெரிவிக்கிறது. ”” (காண்க லூக்கா 
7:38, 45; 15:20; நடபடிகள்‌ 20:37.) யூதாஸின்‌ காட்டிக்கொடுத்தலுடைய 
வலுவானது, அவர்‌ இயேசுவை “என்‌ கர்த்தாவே/எஜமானரே” என்று 
அர்த்தப்படும்‌ வகையில்‌ ரபீ என்று அழைத்ததிலும்‌ மிகுதியாக்கப்பட்டது. 
வசனம்‌ 50. இயேசு யூதாஸை சிநேகிதனே என்று அழைத்ததை 








உள்ளடக்கிய ஓரே எழுத்தாளர்‌ மத்தேயுதாம்‌. “சிதேதெனே” என்பதற்கு 
இங்குள்ள வார்த்தை மிகவும்‌ நெருக்கத்தகைக்‌ குறிப்பிடும்‌ ற///௦ வார்த்தையல்ல, 
அனால்‌ “தோழன்‌” அல்லது “உடன்‌ இருப்பவன்‌” என்று இன்னும்‌ சிறப்பாக 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்‌ கூடிய னார்‌ வார்த்தையே ஆகும்‌. 
இந்தச்‌ சொற்றொடர்‌ முரண்பாடான வகையில்‌ கடிந்துகொள்ளுதலுக்குப்‌ 
பயன்படுத்தப்பட முடியும்‌, இவ்விடத்தில்‌ அவ்வாறே இது பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கலாம்‌ (காண்க 20:13ன்‌ மீதான விளக்கங்கள்‌). 

இயேசு யூதாஸிடம்‌ என்னத்திற்காக வந்திருக்கிறாய்‌ என்று கூறியதாகக்‌ 
குறிப்பிடும்‌ ஒரே எழுத்தாளரும்‌ மத்தேயுதாம்‌. நமக்கு இந்தத்கூற்றானது 
கிரேக்க மொழியில்‌ தெளிவற்றதாக உள்ளது மற்றும்‌ இது ஒரு கேள்வியாக 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. உதாரணமாக, NKJV வேதாகமத்தில்‌ “நீ 
எதற்காக வந்தாய்‌?” என்றுள்ளது. இருப்பினும்‌ சூழ்நிலையைப்‌ பற்றிய 
இயேசுவின்‌ அறிவு மற்றும்‌ அதைக்‌ கட்டுப்படுத்துதல்‌ ஆகியவற்றின்‌ 
வெளிச்சத்தில்‌, இந்தக்‌ கிரேக்க வசனம்‌ ஒரு கூற்றாகவே புரிந்து 
கொள்ளப்பட்ட வேண்டியதாக இருக்கலாம்‌. யூதாஸ்‌ ஏன்‌ அங்கு வந்திருந்தார்‌ 
என்று கேட்பதற்குப்‌ பதிலாக, (இயேசுவை) காட்டிக்கொடுக்கவும்‌ அவரைக்‌ 
கைது செய்யவும்‌ வேண்டியவற்றைச்‌ செய்ய நகரும்படி அவருக்கு இயேசு 
அறிவுறுத்தினார்‌.” 


பேதுருவினுடைய உக்கிரத்தின்‌ பட்டயம்‌ 
(26:51-54) 


அப்பொழுது இயேசுவோடிருந்தவர்களில்‌ ஒருவன்‌ கைநீட்டித்‌ தன்‌ 
பட்டயத்தை உருவி, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனைக்‌ காதற 
வெட்டினான்‌. 

அப்பொழுது, இயேசு அவனை நோக்கி: உன்‌ பட்ட யத்தைத்‌ திரும்ப 
அதின்‌ உறையிலே போடு; பட்டயத்தை எடுக்றெ யாவரும்‌ பட்டயத்தால்‌ 
மடிந்து போவார்கள்‌. 

நான்‌ இப்பொழுது என்‌ பிதாவை வேண்டிக்கொண்டால்‌, அவர்‌ 
பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில்‌ 
அனுப்பமாட்டாரென்று நினைக்கிறாயா? 


76 


“அப்படிச்‌ செய்வேனானால்‌, இவ்விதமாய்ச்‌ சம்பவிக்கவேண்டும்‌ என்றெ 
வேதவாக்கியங்கள்‌ எப்படி நிறைவேறும்‌ என்றார்‌. 


வசனம்‌ 51 மேல்வீட்டில்‌ இயேசு தமது ஷர்களிடத்தில்‌, “பட்டயம்‌ 
இல்லாதவன்‌ தன்‌ வஸ்திரத்தை விற்று ஒன்றைக்‌ கொள்ளக்கடவன்‌” என்று 
கூறியிருந்தார்‌ லூக்கா 22:36). அவர்கள்‌ மேல்வீட்டை விட்டுப்‌ புறப்படுவதற்கு 
முன்னர்‌, “அதற்கு அவர்கள்‌: ஆண்டவரே, இதோ, இங்கே இரண்டு பட்டயம்‌ 
இருக்கிறது என்றார்கள்‌. அவர்‌: போதும்‌ என்றார்‌” லூக்கா 22:38). இப்போது 
லூக்கா 22:49 ன்படி சீஷர்களில்‌ சிலர்‌, இயேசு அவர்களை “பட்டயத்தினால்‌ 
வெட்ட” விரும்பினாரா என்று கேட்டனர்‌. 

தூண்டப்பட்ட பேதுரு இந்தக்‌ கேள்விக்குக்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து பதில்‌ 
வரும்வரை காத்திருக்கவில்லை (யோவான்‌ 18:10). அவர்‌ தாம்‌ வைத்திருந்த 
பட்டயத்தை விரைவாக உருவி, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்கரனைக்‌ 





காதற வெட்டினார்‌ (மல்கூஸ்‌; யோவான்‌ 18:10). அவர்கள்‌ பட்டயம்‌ 
கொண்டிருக்க வேண்டிய வேளை வந்தது என்று இயேசு குறிப்பிட்டு 
இருந்ததால்‌, அதை அவர்கள்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்றே இயேசு நோக்கங்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று பேதுரு நினைத்திருக்கலாம்‌. பின்னால்‌ பேதுரு 
குவறியிருந்தாலும்‌, இயேசுவுக்காகத்‌ தாம்‌ மரித்தல்‌ பற்றி அவர்‌ அப்போதுதான்‌ 
கூறியிருந்ததை (26:35) அர்த்தப்படுத்தினார்‌ என்பதை அவரது செயல்கள்‌ 
நிரூபித்தன. பயிற்சி பெற்ற ரோமப்படைவீரர்கள்‌ அல்லது தேவாலயக்‌ 
காவல்‌ வீரர்களுக்கு எதிராக ஒன்றிரண்டு பட்டயங்கள்‌ என்ன செய்துவிடும்‌? 
ஆண்ட வருக்காகப்‌ பேதுரு உண்மையிலேயே மரிக்க மனவிருப்பமாயிருந்தார்‌. 

பட்டயத்தை வீசிய பேதுரு, [மல்கூஸின்‌] காதற வெட்டினார்‌. மல்கூஸ்‌ 
தப்பித்துக்கொள்ள முயற்சி மேற்கொள்ளாதிருந்தால்‌ இது அவனது கதையை 
முடிக்கும்‌ வீச்சாக இருந்திருக்கும்‌; பேதுரு அனேகமாக அவனது தலையைக்‌ 
குறிவைத்திருக்கலாம்‌. இயேசு மல்கூஸின்‌ துண்டிக்கப்பட்ட காதை மீண்டும்‌ 
இணைத்தபோது அங்கிருந்த ஒவ்வொருவரையும்‌ - விசேஷமாகக்‌ தம்மைப்‌ 





பிடிக்க வந்தவர்கள்‌ அனைவரையும்‌ - திகைப்பும்‌ வியப்பும்‌ அடையச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌ லூக்கா 22:51). அவர்‌ இந்த அற்புதத்தின்‌ மூலமாக 
அப்போஸ்கலர்களின்‌ உயிரைக்‌ காத்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 52. இயேசுவினிடத்தில்‌ இருந்து படைகளை அழைக்கும்‌ 
அழைப்பிற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்ட 
பேதுரு அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்‌: உன்‌ பட்ட யத்தைத்‌ திரும்ப அதின்‌ 
உறையிலே போடு. இயேசு தாம்‌ கைதுசெய்யப்படுதல்‌ மற்றும்‌ தமது மரணம்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றித்‌ திரும்பத்‌ திரும்ப முன்னுரைத்திருந்தார்‌, எனவே அதைத்‌ 
குடுப்பதற்குப்‌ பேதுரு செய்த முயற்சி வீணாயிற்று. அத்துடன்‌ கூடுதலாக, 
கிறிஸ்துவின்‌ இராஜ்யம்‌ ஆவிக்குரிய இயல்பைக்‌ கொண்டிருந்தபடியால்‌, 
அவரைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ போரிட வேண்டிய அவசியம்‌ இல்லாதிருந்தது 
(யோவான்‌ 18:38). 

பேதுருவினிடத்தில்‌ இயேசு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும்‌ 
பட்டயத்தால்‌ மடிந்து போவார்கள்‌ என்று கூறினார்‌. Robert 11. Mounce 
அவர்கள்‌, “இது ஒரு பழமொழியாகக்‌ தோன்றுகிறது (இவ்வசனம்‌ 
ஆதியாகமம்‌ 9:6 மற்றும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 13:10), ஆகையால்‌ 


77 


சந்தர்ப்பப்‌ பொருளைக்‌ கொண்டு இது கவனமாக விளக்கப்படுத்தப்பட 
வேண்டும்‌. இது எந்தக்காரணத்திற்காகவும்‌ எந்த வேளையிலும்‌ தற்காப்பு 
நடவடிக்கையைக்‌ தவிர்க்கும்‌ பொதுவான விதியாக இருப்பதில்லை” என்று 
விளக்கம்‌ அளித்தார்‌.” இயேசுவின்‌ கூற்று ஒரு பழமொழியைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமானதாக இருந்தது என்று மற்றவர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌. இது 
“இகோ, நெருப்பைக்‌ கிளறுநெவர்களே, பட்டயத்தை எடுக்றெவார்களே: 
நீங்கள்‌ கிளறிய நெருப்பிலேயே சென்று விழுங்கள்‌, எடுத்த பட்டயத்தாலேயே 
விழுங்கள்‌. என்னுடைய வார்த்தையிலிருந்து ... நீங்கள்‌ இதைக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌; நீங்கள்‌ உங்கள்‌ அழிவிற்குத்‌ திரும்புவீர்கள்‌” என்று 
கூறும்‌ ஏசாயாவின்‌ தார்கமில்‌ இருந்து கடனாகப்‌ பெறப்பட்டது என்று 
கூறுவதில்‌ மனநிறைவு அடை கின்றனர்‌.” மேலும்‌ அவர்கள்‌, இயேசுவைக்‌ கைது 
செய்ததில்‌ தேவனுடைய சித்தம்‌ நிறைவேற்றப்பட்டது, அது நடைபெறுவதில்‌ 
இருந்து அதைத்‌ தடைசெய்ய சீஷர்கள்‌ எதுவும்‌ செய்ய இயலாதிருந்தனர்‌ 
என்றும்‌ விளக்கப்படுத்தினர்‌.” 
வசனம்‌ 58. பின்பு இயேசு, நான்‌ இப்பொழுது என்‌ பிதாவை 
வேண்டிக்கொண்டால்‌, அவர்‌ பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான 
தூதரை என்னிடத்தில்‌ அனுப்பமாட்டாரென்று நினைக்கிறாயா? என்று 
கேட்டார்‌. அவர்‌ தாம்‌ கைதுசெய்யப்படுதலைக்‌ தடுக்க விரும்பினால்‌, தாமே 
தேவனிடத்தில்‌ வேண்டுகோள்‌ விடுத்து தூதர்களின்‌ சேனைகளினுடைய 
உதவியைக்‌ கோர முடியும்‌ என்பதை, அவரது கேள்வி அவர்களுக்கு 
நினைவூட்டியது.£ தேவனுடைய குமாரனுக்கு, தமது பலவீனம்‌ மற்றும்‌ 
பாதுகாப்பற்ற சீஷர்கள்‌ தமது விரோதிகளை முறியடித்தல்‌ ஆகியவற்றிற்கு 
உதவி தேவைப்படவில்லை. அவர்‌ “ஒரு அடிமையின்‌ காதை அறுக்குதலைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌ சிறப்பான எதையும்‌ செய்ய இயலாத ஒரு மனிதரின்‌ அற்ப 
முயற்சிகளுக்கு” அடைக்கலம்‌ தேட வேண்டிய அவசியம்‌ இருக்கவில்லை.” 
தூதர்களைச்‌ சீஷர்கள்‌ சுலபமாகப்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய வகையில்‌ இயேசு 
விவரித்தார்‌. ரோமானிய லேகியோன்‌ என்பது சுமார்‌ 6,000 போர்வீரார்களைக்‌ 
கொண்டதாகும்‌, எனவே பன்னிரெண்டு லேகியோன்‌ என்பது சுமார்‌ 
72,000 தூதர்களைக்‌ கொண்டதாகும்‌ - இது வல்லமை நிறைந்தவர்களின்‌ 
பெருந்திரள்‌ கூட்டமாகும்‌.'? இப்படிப்பட்ட சேனை வந்தால்‌, இயேசுவைக்‌ 
கைது செய்ய வந்த ரோமானிய 0௦௦0 மற்றும்‌ யூதர்களின்‌ தேவாலயப்‌ 
போர்ச்சேவர்கள்‌ விரைவாகவும்‌ தீர்மானமாகவும்‌ கோற்கடிக்கப்படுவார்கள்‌. 
இயேசு தமது பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்யத்‌ தீர்மானமாயிருந்தார்‌, 
மற்றும்‌ அவர்‌ சிலுவையின்‌ மீது மரணத்திற்குக்‌ கீழ்ப்படிதலுடன்‌ தம்மை 
ஒப்புவித்தார்‌. அவர்‌ தாம்‌ கைது செய்யப்படுதலைத்‌ தடுக்கத்‌ தூதர்களை 
அழைக்க மாட்டார்‌. தூதர்களின்‌ வருகை நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று 
முன்குறிக்கப்‌ பட்டுள்ளது; அவர்கள்‌ கிறிஸ்துவுடன்‌ வந்து, நல்லவர்களைப்‌ 
பொல்லாதவர்களில்‌ இருந்து பிரித்தெடுப்பார்கள்‌ (13:41; 16:27; 24:31; 25:31). 
வசனம்‌ 54. இயேசு ஒரு யுத்தத்தில்‌ போராடியிருந்தால்‌, அவர்‌ மிதமிஞ்சிய 
சக்தியையும்‌ வல்லமையையும்‌ பயன்படுத்தி இருக்க முடியும்‌ - ஆனால்‌ 
வேதவசனங்கள்‌ நிறைவேறியிருக்காது. பழைய ஏற்பாட்டைப்‌ பற்றிய 
இயேசுவின்‌ குறிப்பு இயல்பில்‌ பொதுவானதாக உள்ளது, ஏனெனில்‌ அவர்‌ 
குறிப்பாக எந்த வசனப்பகுதியையும்‌ சுட்டிக்காட்டவில்லை. ஒருவேளை 





78 


அவர்‌ சகரியா 18:7ஐத்‌ தமது சிந்தையில்‌ கொண்டிருக்கலாம்‌: “மேய்ப்பனை 
வெட்டுவேன்‌, மந்தையின்‌ ஆடுகள்‌ சிதறடிக்கப்படும்‌” (26:31). அவர்‌ 
சிலுவையின்‌ மீது தமது மரணத்தைக்‌ குறிப்பிட்டிருக்கலாம்‌ (காண்க சங்கீதம்‌ 
22:16-18; ஏசாயா 53:4-12). 


கும்பலை இயேசு கடிந்துகொள்ளுதல்‌ 
(26:55, 56) 


அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி: கள்ளனைப்‌ 
பிடிக்கப்‌ புறப்படுறெதுபோல, நீங்கள்‌ பட்டயங்களையும்‌ தடிகளையும்‌ 
எடுத்துக்கொண்டு என்னைப்‌ பிடிக்கவந்தீர்கள்‌; நான்‌ தினந்தோறும்‌ உங்கள்‌ 
நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில்‌ உபதேசம்‌ பண்ணிக்கொண்டிருந்தேன்‌; 
அப்பொழுது, நீங்கள்‌ என்னைப்‌ பிடிக்கவில்லையே. 

“அகிலும்‌ தீர்க்கதரிசிகள்‌ எழுதியிருக்கிற வசனங்கள்‌ நிறைவேறும்படி 
இவைகளெல்லாம்‌ சம்பவிக்கிறது என்றார்‌. அப்பொழுது, சீஷர்களெல்லாரும்‌ 
அவரைவிட்டு ஓடிப்போனார்கள்‌. 


வசனம்‌ 55. இயேசு கும்பலை நோக்கித்‌ தமது கவனத்தைத்‌ 
திருப்பி, அவர்கள்‌ கள்ளனைப்‌ பிடிக்கப்‌ புறப்படுறெதுபோல, நீங்கள்‌ 
பட்டயங்களையும்‌ தடிகளையும்‌ எடுத்துக்கொண்டு என்னைப்‌ பிடிக்கவந்தது 
ஏன்‌ என்று கேட்டார்‌. “கள்ளன்‌” (7௪5165) என்பது வழிப்பறிக்காரன்‌ அல்லது 
“திருடன்‌” என்பதைக்‌ குறிப்பிடலாம்‌ (21:13; லூக்கா 10:30, 36; யோவான்‌ 
10:1, 8; 2 கொரிந்தியர்‌ 11:26). இவ்வகையான திருடன்‌ வன்முறையையும்‌ 
பலாத்காரத்தையும்‌ பயன்படுத்தத்‌ தயங்குவதில்லை. இயேசு அப்படிப்பட்ட 
நபராக இருந்திருந்தால்‌, “பட்டயங்கள்‌ மற்றும்‌ தடிகள்‌” அங்கிருந்தது 
நியாயப்படுத்தக்‌ கூடியதாக இருக்கலாம்‌. இருப்பினும்‌ அவர்‌ சமாதானத்தின்‌ 
மனிதராக இருந்தார்‌. 

281 என்ற சொற்றொடர்‌ “கிளர்ச்சியாளர்‌” அல்லது “புரட்சியாளர்‌” 
என்பதையும்‌ குறிப்பிட முடியும்‌. யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ இவ்வார்த்தையை, 
ரோமாபுரிக்கு எதிராகப்‌ புரட்சி செய்த செலோத்தே என்பவர்களுக்குப்‌ 
பயன்படுத்தினார்‌. மேசியாத்துவப்‌ பாவனை செய்யும்‌ சிலரைக்‌ கொண்டி ருந்த 
இம்மனிதர்கள்‌, தங்கள்‌ சொந்த மக்களிடத்தில்‌ இருந்து தங்களுக்குத்‌ 
தேவைப்பட்டவற்றை அடிக்கடி எடுத்துக்கொண்டனர்‌.!2 இதே வார்த்தை, 
இயேசுவுக்குப்‌ பதிலாக விடுவிக்கப்பட்ட பரபாஸடக்கும்‌ (யோவான்‌ 18:40) 
இயேசுவின்‌ இருபுறத்திலும்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட இரண்டு பேருக்கும்‌ 
(27:38, 44) பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூன்று மனிதர்கள்‌ புரட்சியாளர்கள்‌ 
என்று யூகிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இயேசு, தாம்‌ இந்தவகைப்பாட்டுக்கு 
உரியவர்‌ அல்ல என்று தெளிவாக்கினார்‌ எனலாம்‌; அவரது இராஜ்யம்‌ 
இவ்வுலகத்திற்கு அடுத்ததல்ல. அவர்‌ ரோமாபுரிக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்யவில்லை என்பதால்‌, ஆயுதம்‌ தாங்கிய இந்தப்‌ போர்வீரர்களும்‌ 
ஆசாரியர்களும்‌ அவரைக்‌ கைது செய்ய வந்ததில்‌ அர்த்தம்‌ எதுவும்‌ 
இருக்கவில்லை. 


79 


கள்ளத்தனமான திருடன்‌ அல்லது புரட்சியாளர்‌ என்று இருப்பதற்கு 
மாறாக, இயேசு தமது ஊழியத்தை ஒவ்வொருவரும்‌ முழுமையாகக்‌ 
காணும்படியாகவே செயல்படுத்தியிருந்தார்‌. அவர்‌, நான்‌ தினந்தோறும்‌ உங்கள்‌ 
நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில்‌ உபதேசம்பண்ணிக்கொண்டிருந்தேன்‌; 
அப்பொழுது, நீங்கள்‌ என்னைப்‌ பிடிக்கவில்லையே என்று கூறினார்‌. அவர்கள்‌ 
மக்களுக்குப்‌ பயந்ததால்‌ அவரை அப்போது கைது செய்திருக்கவில்லை (21:46; 
காண்க 14:5; 21:26). ஒருவேளை இயேசு, தமது எதிராளிகளே கள்வர்கள்‌ போல்‌ 
செயல்பட்டு, தம்மைப்‌ பிடிப்பதற்குத்‌ தனிமையான இடத்திற்கு இருளின்‌ 
மறைவில்‌ வந்தனர்‌ என்று மறைமுகமாக உணர்த்தியிருக்கலாம்‌. 

வசனம்‌ 56. அவர்களின்‌ வன்முறை, பகுத்தறிவுக்கு ஏற்றதாக 
இராவிட்டாலும்‌, அது அத்தியாவசியமானது என்று இயேசு அறிந்தார்‌: 
தீர்க்கதரிசிகள்‌ எழுதியிருக்கிற வசனங்கள்‌ நிறைவேறும்படி இவைகளெல்லாம்‌ 





சம்பவிக்கிறது. ஒருவேளை அவர்‌, “அடிக்கப்படும்‌ ஆட்டுக்குட்டியைப்‌ போலக்‌ 
கொண்டுபோகப்பட்டும்‌” மற்றும்‌ “அக்ரெமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டார்‌” என்று தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருந்த ஏசாயா 53ம்‌ அதி 
காரத்தைத்‌ தமது சிந்தையில்‌ கொண்டிருக்கலாம்‌ (ஏசாயா 53:7, 12). 

போர்வீரர்கள்‌ இயேசுவைக்‌ கைது செய்தபோது, அவர்‌ 
முன்னுரைத்திருந்தபடி யே சீஷார்களெல்லாரும்‌ அவரைவிட்டு 
ஓடிப்போனார்கள்‌ (26:31ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசு 
குமது எதிரிகளைத்‌ தூக்கியெறியவும்‌ அவர்களின்‌ பிடியில்‌ இருந்து 
குப்பிக்கொள்ளவும்‌, தமது அற்புத வல்லமையைப்‌ பயன்படுத்தாது இருந்ததால்‌ 
ஏமாற்றம்‌ அடைந்தனர்‌. சீஷர்கள்‌ திகைப்பும்‌ குழப்பமும்‌ அடைந்தவர்களாக 
ஒடிப்போயினர்‌. 





குறிப்புகள்‌ 

பந்தங்களும்‌ தீவட்டிகளும்‌ வைத்திருந்தனர்‌ என்பதோடு, “பஸ்கா காலத்தின்‌ 
முழுநிலவு இரவு வேளையில்‌ அவர்களின்‌ நகர்விற்கு உதவியிருக்கும்‌” (18௦1: 1. Lewis, The 
Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary [Austin, Tex.: Sweet 
Publishing Co., 1976], 150). Robert H. Mounce, Matthew, New International Biblical 
Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 244. 3,6௦௩ Morris, The Gospel 
according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1992), 674. “இயேசு பேச்சு உருவகத்தைப்‌ பயன்படுத்தி, அழிவின்‌ காலம்‌ நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது என்று தமது சீஷர்களை எச்சரித்தார்‌ என்று கருத்துத்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ளது. இருப்பினும்‌, தேவைப்பட்டால்‌, சுய தற்காப்பிற்காகப்‌ பட்டயங்கள்‌ 
பயன்படுத்தப்பட வேண்டும்‌ என்று அவர்‌ நோக்கங்‌ கொண்டிருந்ததாகக்‌ 
காணப்படுகிறது. #Mounce, 245. 9 F. Albright and 0. 8. Mann, Matthew, The Anchor Bible 
(Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 329. They cited Hans Kosmala, “Das tut zu 
meinem Gedichtnis,” Novum Testamentum 4 (April 1960): 81-95. Ibid. “சற்று நேரத்திற்கு 
முன்புதான்‌, கெத்செமனே தோட்டத்தில்‌ அப்படிப்பட்ட தூதர்‌ ஒருவர்‌ அவரைப்‌ 
பெலப்படுத்தியிருந்தார்‌ லூக்கா 22:43). “நரா, 676. “பன்னிரெண்டு” என்ற 
எண்ணிக்கை தனிச்சிறப்புடையதாக உள்ளது; ஒவ்வொரு மனிதருக்கும்‌ ஒரு லேகியோன்‌ 
இருந்திருக்கும்‌ (இயேசுவும்‌ பதினோரு அப்போஸ்தலர்களும்‌). 


80 


11% என்பதே பொதுவான *கள்வனுக்கு” உரிய வார்த்தையாகும்‌. 
126. H. Rengstorf, “lestés,” in Theological Dictionary of the New Testament, ed. Gerhard Kittel 
and Gerhard Friedrich, abr. and trans. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1985), 532. 


81 


65 
பநூற்ர்களின்‌ விசாரணை மற்றும்‌ 
பதுருளின்‌ மறுகலிப்புகள்‌ 
[26:57-75) 


ஒலிவ மலையில்‌ இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு, பிரதான 
ஆசாரியரான காய்பா மற்றும்‌ சனெதெரீன்‌ சங்கத்தாரிடம்‌ அவர்‌ கூட்டிச்‌ 
செல்லப்பட்டார்‌, அங்கு அவர்‌ விசாரிக்கப்பட்டார்‌ (2657-68). பேதுரு 
தூரத்தில்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி வந்து, விசாரணையின்‌ விளைவைக்‌ காண 
நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. இயேசுவுடனான தமது இணைவைப்பற்றி 





கேள்விகளைப்‌ பேதுரு எதிர்கொண்ட போது, அவர்‌ மும்முறை கர்த்தரை 
மறுதலித்தார்‌ (26:69-725). 


யூதர்களின்‌ விசாரணை (26:57-68) 


இயேசுவைப்‌ பிடித்தவர்கள்‌ அவரைப்‌ பிரதான ஆசாரியனாகிய 
காய்பாவினிடத்திற்குக்‌ கொண்டுபோனார்கள்‌; அங்கே வேதபாரகரும்‌ 
மூப்பரும்‌ கூடி வந்திருந்தார்கள்‌. 

பேதுரு, தூரத்திலே அவருக்குப்‌ பின்சென்று, பிரதான ஆசாரியனுடைய 
அரமனைவரைக்கும்‌ வந்து, உள்ளே பிரவேசித்து, முடிவைப்‌ பார்க்கும்படி 
சேவகரோடே உட்கார்ந்தான்‌. 

“பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ சங்கத்தார்‌ யாவரும்‌ இயேசுவைக்‌ 
கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி தேடினார்கள்‌; 

ஒருவரும்‌ அகப்படவில்லை; அநேகர்‌ வந்து பொய்ச்சாட்சி சொல்லியும்‌ 
அவர்கள்‌ சாட்சி ஒவ்வவில்லை; கடைசியிலே இரண்டு பொய்ச்சாட்சிகள்‌ 
வந்து: 

தேவனுடைய ஆலயத்தை இடித்துப்போடவும்‌, மூன்றுநாளைக்குள்ளே 
அதைக்‌ கட்டவும்‌ என்னாலே ஆகும்‌ என்று இவன்‌ சொன்னான்‌ என்றார்கள்‌. 

“அப்பொழுது, பிரதான ஆசாரியன்‌ எழுந்திருந்து, அவரை நோக்க: 
இவர்கள்‌ உனக்கு விரோதமாய்ச்‌ சாட்சிசொல்லுகிறதைக்‌ குறித்து நீ ஒன்றும்‌ 
சொல்லுகிறதில்லையா என்றான்‌. 

“இயேசுவோ பேசாமலிருந்தார்‌. அப்பொழுது, பிரதான ஆசாரியன்‌ 
அவரை நோக்கி: நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? 
அதை எங்களுக்குச்‌ சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன்பேரில்‌ உன்னை 
ஆணையிட்டுக்‌ கேட்கிறேன்‌ என்றான்‌. 

“அதற்கு இயேசு; நீர்‌ சொன்னபடி தான்‌; அன்றியும்‌, 
மனுஷகுமாரன்‌ சார்வவல்லவருடைய வலதுபாரிசத்தில்‌ வீற்றிருப்பதையும்‌ 


82 


வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ வருவதையும்‌ இதுமுதல்‌ காண்பீர்களென்று, 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

“அப்பொழுது பிரதான ஆசாரியன்‌ குன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: இவன்‌ தேவதுஷணம்‌ சொன்னான்‌; இனிச்சாட்சிகள்‌ 
நமக்கு வேண்டியதென்ன? இதோ, இவன்‌ தூஷணத்தை இப்பொழுது 
கேட்டீர்களே. 

உங்களுக்கு என்னமாய்த்‌ தோன்றுகிறது என்று கேட்டான்‌. அதற்கு 
அவர்கள்‌: மரணத்துக்குப்‌ பாத்திரனாயிருக்கிறான்‌ என்றார்கள்‌. 

அப்பொழுது, அவருடைய முகத்தில்‌ துப்பி, அவரைக்‌ குட்டினார்கள்‌; 
சிலர்‌ அவரைக்‌ கன்னத்தில்‌ அறைந்து: 

“திறிஸ்துவே, உம்மை அடித்தவன்‌ யார்‌? அதை ஞானதிருஷ்டியினால்‌ 
எங்களுக்குச்‌ சொல்லும்‌ என்றார்கள்‌. 


வசனம்‌ 57. யோவான்‌ 18:12-24 ன்படி, இயேசு முதலில்‌ முன்னாள்‌ 
பிரதான ஆசாரியரான அன்னாவிடம்‌ கூட்டிச்‌ செல்லப்பட்டார்‌. இது மக்கள்‌ 
மீது அவர்‌ கொண்டிருந்த செல்வாக்கிற்கு மரியாதை செலுத்தும்‌ வகையில்‌ 
செய்யப்பட்டது. கி.பி. 15ல்‌ ரோம ஆளுநரான வலேரியுஸ்‌ கிரேட்டஸ்‌ 
என்பவரால்‌ அன்னா பதவியில்‌ இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும்‌, இன்னமும்‌ 
பல யூதர்கள்‌, அவரையே பிரதான ஆசாரியராகக்‌ கருதினர்‌ (26:3ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசுவின்‌ சீஷர்கள்‌ மற்றும்‌ அவரது போதகம்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி அவரிடத்தில்‌ விசாரித்த அன்னா, பின்பு அவரைத்‌ தமது 
மருமகனான காய்பாவிடம்‌ அனுப்பிவைத்தார்‌.” 

இந்த விபரங்களை மத்தேயு தமது சுவிசேஷத்தில்‌ உள்ளடக்கவில்லை, 
ஆனால்‌ இயேசுவைப்‌ பிடித்தவர்கள்‌ அவரைப்‌ பிரதான ஆசாரியனாகிய 
காய்பாவினிடத்திற்குக்‌ கொண்டுபோனார்கள்‌; அங்கே வேதபாரகரும்‌ 
மூப்பரும்‌ கூடிவந்திருந்தார்கள்‌ என்று அறிவித்தார்‌. இயேசுவைக்‌ 
கைதுசெய்யும்‌ விஷயம்‌ நிச்சயமாக நடக்கும்‌ என்பதை அறிந்த சனெதெரீன்‌ 
சங்கத்தின்‌ உறுப்பினர்களில்‌ சிலர்‌, காய்பாவின்‌ இல்லத்தில்‌ கூடி வந்திருந்தனர்‌. 
காய்பா இயேசுவை விசாரணை செய்து, முழுமையும்‌ வசதிப்படும்போது 
சனெதெரீன்‌ சங்கத்தார்‌ முன்னிலையில்‌ தாம்‌ கூறவேண்டியது என்ன 
என்பதைத்‌ தமது சிந்தைக்குள்‌ கணக்கிட்டு வைத்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. இயேசுவுடனான தமது பேட்டியைத்‌ தொடர்ந்து அவரை 
சனெதெொரீன்‌ சங்கத்தார்‌ முன்னிலைக்கு அனுப்பிவைத்தார்‌. 





மிஷ்னாவின்படி, கள்ளத்தீர்க்கதரிசி என்று கருதப்படும்‌ ஒரு மனிதரை 
விசாரணை செய்யும்போது, முழு சங்கத்தார்களும்‌ இருக்க வேண்டும்‌.” 
இருப்பினும்‌ இந்த சம்பவத்தில்‌ அந்த விதி பின்பற்றப்பட வில்லை. அரிமத்தி 
யாவூர்‌ யோசேப்பு ஆலோசனை சங்கத்தின்‌ உறுப்பினராக இருந்தார்‌ (மாற்கு 
15:43; லூக்கா 23:50). நிக்கொதேமுவும்‌ அவ்வாறு இருந்திருக்கச்‌ சாத்தியக்கூறு 
உள்ளது (யோவான்‌ 3:1; 7:50, 51; 19:38, 39). இவ்விரு மனிதர்களும்‌ அந்த 
இரவில்‌ அங்கிருக்கவில்லை என்பது உறுதி (காண்க லூக்கா 23:51, 52). 

ஆக்கினைத்தீர்ப்பின்‌ கடைசி வாக்கெடுப்பிற்காக, அடுத்த நாள்‌ 





காலைவேளையில்‌ ஆலோசனை சங்கத்தார்‌ யாவர்‌ முன்னிலையிலும்‌ இயேசு 
கொண்டுவரப்பட்டார்‌ (27:1; மாற்கு 15:1; லூக்கா 22:66). ஆலோசனை 


83 


சங்கத்தில்‌ எழுபத்தியோரு உறுப்பினர்கள்‌ இருந்தனர்‌: முறைப்படியான எழுபது 
உறுப்பினர்களும்‌, தலைமை வகிக்கும்‌ பிரதான நியாயாதிபதியாகப்‌ பிரதான 
ஆசாரியரும்‌. மோசே தமக்கு உதவி செய்வதற்கு எழுபது நியாயாதிபதிகளை 
நியமிக்கும்படி அவருக்குத்‌ தேவன்‌ கூறிய அடிப்படையில்‌ இந்த எண்ணிக்கை 
அமைந்தது (எண்ணாகமம்‌ 11:16). அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ மற்ற 
யாவரையும்‌ காணும்‌ வகையில்‌ அரைவட்ட வடிவில்‌ அமர்ந்தனர்‌. இரண்டு 
எழுத்தாளர்கள்‌ குழுவை நோக்கி அமர்ந்திருப்பார்கள்‌; அவர்களில்‌ ஒருவர்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்ட வருக்கு ஆதரவான விவாதங்களைப்‌ பதிவு செய்வார்‌, 
இன்னொருவர்‌ குற்றச்சாச்சாட்டிற்கான விவாதங்களைப்‌ பதிவு செய்வார்‌. 
ஒவ்வொரு உறுப்பினரும்‌ தனித்தனியே தீர்ப்பை வழங்குவர்‌.” 

தங்கள்‌ சட்டங்களைப்‌ பின்பற்றுவதில்‌ வழக்கமாக மிகவும்‌ 
கவனமாயிருந்த இந்த யூதர்கள்‌, இயேசுவைக்‌ குற்றப்படுத்துவதற்காக அவற்றை 
முற்றிலுமாகப்‌ புறக்கணித்தனர்‌. (1) இரவு வேளையில்‌ இயேசுவைப்‌ பிடித்து, 
சூரிய உதயத்திற்கு முன்னர்‌ அவரைப்‌ பிரதான ஆசாரியரிடம்‌ கூட்டிக்கொண்டு 
வந்ததால்‌ அவர்கள்‌ பல்வேறு நடைமுறைகளைப்‌ புறக்கணித்தனர்‌. 
(2) தேவாலயக்‌ கட்டிட வளாகத்தில்‌ இருந்த கற்தளம்‌ பாவப்பட்ட அறையில்‌ 
சட்ட செயல்முறைகள்‌ நடத்தப்பட வேண்டி இருந்தது” - இது நிச்சயமாகப்‌ 
பிரதான ஆசாரியரின்‌ வீட்டில்‌ அல்ல. (3) மரண தண்டனைக்குரிய குற்றங்கள்‌ 
ஓய்வுநாளின்‌ அல்லது ஒரு பண்டிகையின்போதேோ மாலை வேளையில்‌ 
விசாரிக்கப்பட முடியாது.” (4) சாட்சியங்களைத்‌ தனித்தனியே கேள்விகேட்டு, 
அவர்களின்‌ சாட்சியம்‌ ஒத்துப்போவதை நிச்சயப்படுத்திக்கொள்வதை 
அவர்கள்‌ புறக்கணித்தனர்‌.” (5) சாதாரணமாக, மரண தண்டனை ஒன்று முடிவு 
செய்யப்பட்டால்‌, அது அலுவலகரீதியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னர்‌ ஒரு 
முழு இரவு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது.” 

வசனம்‌ 58. பேதுரு, தூரத்தில்‌ (இயேசுவுக்கு)ப்‌ பின்சென்று, பிரதான 
ஆசாரியனுடைய அரமனைவரைக்கும்‌'' வந்து அங்கே காத்திருந்தார்‌. 
கெத்செமனேயில்‌ நடந்திருந்த நிகழ்வுகளினால்‌ அவர்‌ எவ்வளவு குழப்பம்‌ 
அடைந்திருக்க வேண்டும்‌! 26:56ம்‌ வசனம்‌, “சீஷர்களெல்லாரும்‌ அவரைவிட்டு 
ஓடிப்போனார்கள்‌” என்று கூறுவதால்‌, பேதுருவும்‌ ஓடிப்போனார்‌ என்று 
நாம்‌ யூகிக்கிறோம்‌. இருந்த போதிலும்‌ அவர்‌, பாதுகாப்பான தூரத்தில்‌ 
அந்தக்‌ கும்பலைப்‌ பின்தொடரத்‌ திரும்பி வந்து, அறியப்படாதவராயிருக்க 
முயற்சிசெய்தார்‌. 

முற்றத்தில்‌ இருக்கையில்‌ பேதுரு, ஊழியக்காரர்களுடன்‌ அமர்ந்து 
குளிர்‌ காய்ந்து கொண்டு (யோவான்‌ 18:18), இயேசுவை விசாரணை 
செய்வதால்‌ ஏற்படும்‌ முடிவைக்‌ காணக்‌ காத்திருந்தார்‌. “ஊழியர்கள்‌” 
என்பதற்குப்‌ பதிலாக மற்ற பதிப்புகளில்‌ “சேவகர்கள்‌” (NIV; NRSV) அல்லது 
“உதவியாளர்கள்‌” என்றுள்ளது (NEB; NJB). Hupéretés என்ற கிரேக்க வார்த்தை 
பொதுவாக, இன்னொருவரின்‌ அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்பட்டவராக இருந்து 
அவருக்கு உதவிசெய்யும்‌ ஒருவரைக்‌ குறிக்றெது. 

இந்த ஊர்வலக்கூட்டத்தைப்‌ பின்பற்றிய இன்னொரு அப்போஸ்தலர்‌ 
யோவான்‌ என்று நம்பப்படுகின்றார்‌, இவர்‌ முதலில்‌ முற்றத்திற்குள்‌ 
பிரவேசித்திருந்தார்‌. இவர்‌ வாயிற்காவலரிடம்‌ பேசினார்‌, பின்பு அந்த 
வாயிற்காவலார்‌ பேதுருவை உள்ளே நுழைய அனுமதித்தார்‌ (யோவான்‌ 


84 


18:15, 16). பேதுருவும்‌ யோவானும்‌ இந்த நிகழ்ச்சிகளைக்‌ கண்ணால்‌ கண்ட 
சாட்சிகளாக இருந்ததால்‌, அவர்கள்‌ இந்தத்‌ தகவல்களை மத்தேயுவுடனும்‌ 
மற்ற சீஷார்களுடனும்‌ பகிர்ந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. 

வசனம்‌ 59. இயேசு எந்தக்‌ குற்றமும்‌ செய்திருக்கவில்லை என்பதால்‌, 
பிரதான ஆசாரியரும்‌ சனதெரீன்‌ சங்கத்தின்‌ மற்ற உறுப்பினர்களும்‌ அவருக்கு 
விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி கூற, நேர்மையற்ற மனிதர்களைக்‌ கண்டறிய 
வேண்டியிருந்தது. மரணதண்டனையை விதித்துச்‌ செயல்படுத்த அவர்களுக்கு 
உரிமை இல்லாதிருந்ததால்‌ (1:19; 10:18; 12:14 ஆதிய வசனங்கள்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌),' இயேசு மரணத்திற்குப்‌ பாத்திரர்‌ என்று ரோம 
ஆளுநரை நம்பி இணங்கச்‌ செய்யும்‌ குற்றச்சாட்டை அவர்கள்‌ கண்டறிய 
வேண்டும்‌. சங்கத்தார்‌ யாவரும்‌ என்ற சொற்றொடரை இவ்விடத்தில்‌ 
நேர்ப்பொருளில்‌ எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. இயேசுவுக்கு விரோதமாயிருந்த 
ஒவ்வொரு உறுப்பினரும்‌, அந்த இரவில்‌ ஒன்றுகூடினர்‌ என்று மத்தேயு 
கூறியிருக்கலாம்‌. 

வசனங்கள்‌ 60, 61. முதலில்‌ அநேகர்‌ வந்து பொய்ச்சாட்சி கூறினர்‌, 
அனால்‌ அவர்களின்‌ சாட்சியங்கள்‌ ஒத்துப்போகவில்லை (மாற்கு 14:55, 56). 
நியாயப்பிரமாணத்தின்படி, இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள்‌ சீராகச்‌ 
சாட்சியளிக்காமல்‌, ஒரு மனிதருக்கு மரணதண்டனை விதிக்க இயலாது 
(எண்ணாகமம்‌ 35:30; உபாகமம்‌ 17:6; 19:15). சற்று நேரத்திற்குப்‌ பின்பு, 
இரண்டு சாட்சிகள்‌ வந்து, தேவனுடைய ஆலயத்தை இடித்துப்போடவும்‌, 
மூன்றுநாளைக்குள்ளே அதைக்‌ கட்டவும்‌ என்னாலே ஆகும்‌ என்று இயேசு 
கூறியதாக மேற்கோள்‌ காண்பித்தனர்‌ (காண்க 27:40). இருந்தபோதிலும்‌, 
இட்டுக்கட்டப்பட்ட அவர்களின்‌ கதைகளும்‌ சீர்பொருத்தமற்று இருந்தன 
(மாற்கு 14:59). 

தேவாலயத்திற்கு விரோதமாகப்‌ பேசுதல்‌ என்பது யூதர்களால்‌ 





மிகமுனைப்பான குற்றமாகக்‌ கருதப்பட்டது (நடபடிகள்‌ 6:12-14). தேவாலயம்‌ 
விழத்தள்ளப்படும்‌ என்று தனிப்பட்ட வகையில்‌ இயேசு முன்னுரைத்திருந்தார்‌ 
(24:1, 2). அவர்‌ அதை மூன்று நாட்களுக்குள்‌ மீளக்கட்டுவதாக ஒருக்காலும்‌ 
கூறவில்லை. “இந்த ஆலயத்தை” நுதுர்கள்‌ இடித்துப்‌ போடுவார்கள்‌, 
மற்றும்‌ மூன்று நாளைக்குள்‌ இதை கட்டி எழுப்புவார்‌ என்றே அவர்‌ கூறினார்‌ 
(யோவான்‌ 2:19) இருப்பினும்‌ அவர்‌ தமது சரீரத்தையே தேவாலயம்‌ 
என்று குறிப்பிட்டார்‌; அவர்‌ தமது மரணத்தையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ 
மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 2:21, 22). 





வசனங்கள்‌ 62, 638. பிரதான ஆசாரியர்‌ எழுந்து நின்று, இயேசு தமது 
குற்காப்பு வாதமாகப்‌ பதில்‌ கூறும்படி அவரிடத்தில்‌ சொன்னபோது, முதலில்‌ 
இயேசு பேசாமலிருந்தார்‌. இது ஏசாயா 53:7ன்‌ நிறைவேற்றமாக இருந்தது: 


அவர்‌ நெருக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, 

ஆனாலும்‌ தம்முடைய வாயை அவர்‌ திறக்கவில்லை; 

அடிக்கப்படும்படி கொண்டுபோகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ 
போலவும்‌, 

தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ சத்தமிடாதிருக்கிற 
ஆட்டைப்போலவும்‌, 


85 


அவர்‌ தம்முடைய வாயைக்‌ திறவாதிருந்தார்‌. 


இதே போன்றே மொழிநடை சங்கீதம்‌ 38:12-14 வசனப்‌ பகுதியிலும்‌ 
காணப்படுகிறது. 

இயேசுவின்‌ அமைதி, சனதெொரீன்‌ சங்கத்தில்‌ பெரும்‌ செயல்தாக்கத்தை 
ஏற்படுத்திற்று என்பது கெளிவு. சாதாரணமாக, குற்றம்‌ சாட்டப்பட்டவர்‌, 
ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும்‌ பதில்‌ அளிக்கவும்‌ தமது குற்றமற்ற 
தன்மையைக்‌ கூறி விடுவிக்கும்படி வேண்டுகோள்‌ விடுக்கவும்‌ முயற்சி செய்வர்‌, 
இருப்பினும்‌ இயேசு ஒன்றும்‌ கூறவில்லை.'* அவர்‌ சிலுவைக்குச்‌ செல்லத்‌ 
தம்மை ஒப்புவித்திருந்தார்‌, எனவே அவர்‌ தம்மைத்‌ தற்காத்துக்‌ கொள்ளத்‌ 
தேவையில்லாதிருந்தார்‌. 

இயேசுவின்‌ அமைதிக்குப்‌ பதிலுரையாக, பிரதான ஆசாரியன்‌ அவரை 





நோக்கி: நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்குச்‌ 
சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன்பேரில்‌ உன்னை ஆணையிட்டுக்‌ 
கேட்குறேன்‌ என்று கூறினார்‌. நியாயப்பிரமாணத்தின்படி, சாட்சிகூறும்‌ 
ஒருவரைப்‌ பேசும்படி வற்புறுத்த நியாயாதிபதி உரிமை கொண்டிருந்தார்‌ 
(லேவியராகமம்‌ 5:1)15 “ஆணையிட்டு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
(6107720) கிரேக்க வார்த்தை “ஒருவர்‌ சத்தியம்‌ செய்யக்‌ காரணம்‌ ஆகுதல்‌” 
அல்லது “ஆணையின்கழ்‌ கட்டளையிடுதல்‌” என்று அர்த்தப்படுகிறது. NRSV 
வேதாகமத்தில்‌ “ஜீவனுள்ள தேவன்‌ முன்னிலையில்‌ உன்னை நான்‌ ஒரு 
ஆணையின்கழ்‌ வைக்கிறேன்‌” என்றுள்ளது. 

காய்பா, இயேசுவுக்கு எதிராக மரணதண்டனை வழங்க ஆதாரங்களை 
நிலைநாட்ட முயற்சி செய்துகொண்டிருந்தார்‌. அவர்‌ (இயேசு) யூதர்களின்‌ 
இராஜவான “இறிஸ்து”“வாக இருப்பதாக உரிமை கோரினால்‌, இது ரோம 
அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சி என்ற வகையில்‌ விளக்கம்‌ தரப்படும்‌ (காண்க 





நடபடிகள்‌ 17:7). அவர்‌ “தேவனுடைய குமாரனாக” இருப்பதாக உரிமை 
கோரினால்‌, இது தேவதூஷணம்‌ என்று யூதர்களால்‌ காணப்படும்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌, இஸ்ரவேலின்‌ இராஜா “தேவனுடைய தத்துப்‌ 
பிள்ளை” என்ற வகையில்‌ கண்ணோக்கப்பட்டார்‌ (சங்கீதம்‌ 2:12). அவரது 
முடிசூட்டுதலின்‌ நாளில்‌ அவர்‌, பூமியில்‌ தேவனுடைய பிரதிநிதியானார்‌. 
இராஜாதி இராஜாவாகிய இயேசுவுக்குப்‌ பயன்படுத்தப்படும்போது, “தேவ 
குமாரன்‌” என்ற இந்தத்‌ சொற்றொடர்‌ அவரது தெய்வீகத்தை மறைமுகமாக 
உணர்த்துகிறது (3:17; 4:3, 6; 8:29; 14:33; 16:16; 27:40, 43, 54). 

வசனம்‌ 64. பிரதான ஆசாரியரின்‌ கேள்விக்கு இயேசு பதில்‌ கூறத்‌ 
குவறியிருந்தால்‌, அது அவர்‌ கிறிஸ்து அல்ல என்று வாய்மொழியின்றியே 
ஒப்புக்கொள்ளுதலாக விளக்கப்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌. இருப்பினும்‌ அவர்‌ 
உண்மைநிறைந்த வகையில்‌ பதில்‌ அளித்தபோது, அவரது வார்த்தைகள்‌ 
அவருக்கு விரோதமாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

பிரதான ஆசாரியருக்கு இயேசு நீர்‌ சொன்னபடிதான்‌ என்று பதில்‌ 
அளித்தார்‌. இது, “ஆம்‌” என்று கூறுவதற்கு முறைமுகமான வழியாக இருந்தது, 
இது கேள்வி கேட்பவர்‌ மீது ஒரு வலியுறுத்தத்தை வைக்கிறது. இந்த அதி 
காரத்தில்‌ முன்பு, இயேசு இதே வகையில்‌ யூதாஸூக்குப்‌ பதில்‌ அளித்திருந்தார்‌ 
(26:25). 


86 


பின்பு இயேசு, அன்றியும்‌, மனுஷகுமாரன்‌ சர்வவல்லவருடைய 
வலதுபாரிசத்தில்‌ வீற்றிருப்பதையும்‌ வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ 
வருவதையும்‌ இதுமுதல்‌ காண்பீர்களென்று, உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்று கூறியதன்‌ மூலம்‌, தாம்‌ அர்த்தப்படுத்தியதைத்‌ கெளிவாக்கினார்‌.!* 





மக்களால்‌ எதிர்பார்க்கப்பட்ட இராணுவரீதியான மேசியாவாகத்‌ தம்மை 
அடையாளப்படுத்திக்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக, இயேசு தம்மை எல்லாருக்கும்‌ 
ஆண்ட வராகவும்‌ நியாயாதிபதியாகவும்‌ சித்தரித்தார்‌. அவரது அப்போதைய 
சூழ்நிலைக்கு ஏற்புடையதாகக்‌ காணப்படா விட்டாலும்‌ அவர்‌ இந்த 
அறிக்கையைத்‌ தைரியமாக ஏற்படுத்தினார்‌.” 

இயேசுவின்‌ விரிப்பு, தானியேல்‌ 7:13, 14 மற்றும்‌ சங்கேம்‌ 110:1 ஆதிய 
வசனப்‌ பகுதிகளை ஒன்றிணைத்துக்‌ கூறப்பட்டதாக உள்ளது. தானியேல்‌ 7ல்‌ 
மனுஷ குமாரன்‌ வானத்து மேகங்களுடனே வந்து, அழிவில்லாத இராஜ்யத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக (காண்க 24:30), நீண்ட ஆயுசுள்ளவர்‌ (பிதாவாகிய 
தேவன்‌) இருக்கும்‌ இடத்தை அணுகினார்‌. மேசியாத்துவ சங்கதமாகிய 
சங்கதம்‌ 110ல்‌, கர்த்தர்‌ தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ முடிசூட்டப்பட்டு, 
மக்களினங்கள்‌ மீது ஆளுகை செலுத்துறொர்‌ (காண்க 22:42-45). இங்கு இயேசு 
“வல்லமை” என்ற சொற்றொடரை, “தி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னர்‌ யூதர்கள்‌ உச்சரிக்கத்‌ தயங்கிய தேவனுடைய நாமத்தைச்‌ சுற்றிச்சூழும்‌ 
கருப்பொருள்‌” என்ற வகையில்‌ பயன்படுத்தினார்‌.” 

வசனங்கள்‌ 65, 66. செயல்விளைவில்‌ இயேசு, தமது விரோதிகளுக்கு 
சத்தியத்தை எடுத்துரைத்ததன்‌ மூலம்‌, தம்மை தாமே, குற்றச்சாட்டில்‌ 
சிக்கவைத்தார்‌. அவரது சாட்சியத்திற்குப்‌ பதில்‌ செயலாக, பிரதான 








ஆசாரியன்‌ தான்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு: இவன்‌ தேவதூஷணம்‌ 
சொன்னான்‌ என்று கூறினார்‌. பொதுவாகக்‌ கூறினால்‌, பிரதான ஆசாரியார்‌ 
தமது வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளக்‌ கூடாது என்று தேவன்‌ 
அறிவுறுத்தி இருந்தார்‌ (லேவியராகமம்‌ 10:6; 21:10). இருந்தபோதிலும்‌, 
யூதர்களின்‌ பாரம்பரியத்தின்படி, தேவதூஷணத்தை எதிர்கொள்ளும்போது 
நியாயாதிபதிகள்‌ இகைச்‌ செய்ய வேண்டியிருந்தது.” 

இனி சாட்சிகள்‌ தேவையில்லை என்று காய்பா கண்டார்‌. இயேசு தம்மை 





தேவகுமாரன்‌ என்று ஒப்புக்கொண்டதன்‌ மூலம்‌ தேவதுஷணம்‌ கூறியதாகக்‌ 
காய்பா அறிவித்தார்‌. கூடியிருந்த சங்க உறுப்பினர்களின்‌ கருத்தைக்‌ காய்பா 
கேட்டபோது, அவர்கள்‌: மரணத்துக்குப்‌ பாத்திரனாயிருக்கறொன்‌ என்றார்கள்‌. 
தேவனுடைய நாமத்திற்கு எதிராகத்‌ தேவதூஷணம்‌ கூறப்படும்‌ விஷயத்தில்‌ 
மரண தண்டனை அளித்தல்‌ என்பது தேவனால்‌ பரிந்துரைக்கப்பட்டி ருந்தது 
(லேவியராகமம்‌ 24:10-16). 

தேவனுடைய நாமத்தைப்‌ பற்றி ஒருவர்‌ பேசியிருந்தால்‌ அன்றி, அந்த 
நபர்மீது அலுவலக ரீதியாக தேவுதூஷணக்‌ குற்றம்‌ சாட்டப்பட இயலாது; 
ஆகையால்‌, மேசியாவாக இருத்தல்‌ என்று உரிமைகோருதல்‌ (அது இயேசுவைத்‌ 
குவிர வேறு யாராவது ஏற்படுத்திய தவறான உரிமைகோருதலாக இருந்தாலும்‌) 
மரண தண்டனை அளிக்கப்படக்‌ கூடியதல்ல. இருப்பினும்‌ யூதர்கள்‌ பிற்பாடு, 
“எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணமுண்டு, இவன்‌ தன்னைத்‌ தேவனுடைய 
குமாரனென்று சொன்னபடியினால்‌, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, இவன்‌ 
சாகவேண்டும்‌” என்று கூறினர்‌ (யோவான்‌ 19:7). 


87 


வசனங்கள்‌ 67, 68. இயேசு அன்னாவின்‌ முன்பாக வந்து நின்றபோது, அவர்‌ 
பிரதான ஆசாரியரைக்‌ கேள்வி கேட்கத்‌ துணிந்ததால்‌, அலுவலா்களில்‌ ஒருவர்‌ 





அவரைக்‌ கன்னத்தில்‌ அறைந்தார்‌ (யோவான்‌ 18:21, 22). இயேசு காய்பாவின்‌ 
முன்பாக வந்து நின்றபோது, தவறாக நடத்தப்படுதலும்‌ வாதையும்‌ திரும்பச்‌ 
செய்யப்பட்டது. 

சனதெரீன்‌ சங்கத்தார்‌ தங்கள்‌ செயல்பாடுகளினால்‌, இயேசுவையும்‌ 
அவரது உரிமைகோருதல்களையும்‌ மறுத்தனர்‌. சிலர்‌ அவருடைய முகத்தில்‌ 
துப்பினார்‌, இது யூதர்‌ ஒருவருக்குச்‌ செய்யப்படக்‌ கூடிய மிக அதிகபட்ச 
அவமானமாயிருந்தது. மேலும்‌ அவர்கள்‌, அவரைக்‌ குட்டினார்கள்‌; சிலர்‌ 
அவரைக்‌ கன்னத்தில்‌ அறைந்தார்கள்‌. மாற்கு 14:65ம்‌ வசனம்‌, இந்த மனிதர்கள்‌ 
“வேலைக்காரர்களாக” இருந்தனர்‌ என்று கூறுகிறது. 

அவர்கள்‌ இயேசுவை அறைகையில்‌, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன்‌ 
யார்‌? அதை ஞானதிருஷ்டியினால்‌ எங்களுக்குச்‌ சொல்லும்‌ என்று கூறினர்‌. 
மாற்கு மற்றும்‌ லூக்கா ஆகிய இருவருமே, இயேசு இந்த வேளையில்‌ கண்கள்‌ 
கட்டப்பட்டிருந்தார்‌ என்று சுட்டிக்காண்பிக்கின்றனர்‌ (மாற்கு 14:65; லூக்கா 
22:64), இது காட்சியைச்‌ சுலபமாகப்‌ புரியவைக்கக்‌ கூடிய விபரமாக உள்ளது. 
இயேசு தீர்க்கதரிசியாக இருந்தார்‌ என்ற கருத்தை, மனிதரின்‌ கண்ணைக்கட்டி 
விளையாடுதலின்‌ பிறழ்வுச்‌ செய்கையினால்‌, வேலைக்காரர்கள்‌ 
எள்ளிநகையாடினர்‌. அவர்‌ உண்மையிலேயே தீர்க்கதரிசியாக இருந்தால்‌, 
தம்மை அடித்த நபர்‌ யாரென்று பாராமலே அந்த நபரைப்‌ பெயர்கூறி 
அழைத்து அடையாளப்படுத்தக்‌ கூடியவராக இருப்பார்‌. 


பேதுருவின்‌ மறுதலிப்புகள்‌ (26:69-75) 


“அத்தருணத்தில்‌ பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில்‌ 
உட்கார்ந்திருந்தான்‌. அப்பொழுது, வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில்‌ 
வந்து: நீயும்‌ கலிலேயனாயெ இயேசுவோடே கூட இருந்தாய்‌ என்றாள்‌. 

70அதற்கு அவன்‌: நீ சொல்லுகிறது எனக்குத்‌ தெரியாது என்று, 
எல்லாருக்கும்‌ முன்பாக மறுதலித்தான்‌. 

அவன்‌, வாசல்‌ மண்டபத்திற்குப்‌ போனபொழுது வேறொருத்தி 
அவனைக்‌ கண்டு: இவனும்‌ நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான்‌ 
என்று அங்கே இருந்தவர்களுக்குச்‌ சொன்னாள்‌. 

2அவனோ: அந்த மனுஷனை நான்‌ அறியேன்‌ என்று ஆணையிட்டு, 
மறுபடியும்‌ மறுதலித்தான்‌. 

2 சற்றுநேரத்துக்குப்பின்பு அங்கே நின்றவர்கள்‌ பேதுருவினிடத்தில்‌ 
வந்து: மெய்யாகவே நீயும்‌ அவர்களில்‌ ஒருவன்‌; உன்‌ பேச்சு உன்னை 
வெளிப்படுத்துகிறது என்றார்கள்‌. 

அப்பொழுது அவன்‌: அந்த மனுஷனை அறியேன்‌ என்று சொல்லி, 
சபிக்கவும்‌ சத்தியம்பண்ணவும்‌ தொடங்கினான்‌. உடனே சேவல்‌ கூவிற்று. 

அப்பொழுது பேதுரு: சேவல்‌ கூவுறெதற்குமுன்னே நீ என்னை 
மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று இயேசு தன்னிடத்தில்‌ சொன்ன வசனத்தை 
நினைத்துக்கொண்டு, வெளியே போய்‌, மனங்கசந்து அழுதான்‌. 


88 


தீர்க்கதரிசனம்‌ உரைக்க இயேசு கொண்டிருந்த வல்லமையானது 
புறக்கணிக்கப்பட்டு ஏளனம்‌ செய்யப்பட்ட காட்சி உள்ள 68ம்‌ வசனத்திற்குப்‌ 
பின்பு மத்தேயு, இயேசுவின்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேற்றப்பட்ட ஒரு காட்சியை 
உள்ளடக்கொரர்‌.2! இயேசுவினிமித்தம்‌ எல்லாரும்‌ இடறல்‌ அடைந்தாலும்‌, 
தாம்‌ இடறல்‌ அடைவதில்லை, தாம்‌ இயேசுவை மறுதலிக்கப்போவதில்லை 
என்று பேதுரு கூறியிருந்தார்‌ (மத்தேயு 26:33, 35). இருப்பினும்‌ அவருக்குக்‌ 
கர்த்தர்‌, சேவல்‌ இருமுறை கூவுமுன்‌ தம்மை அவர்‌ மும்முறை மறுதலிப்பார்‌ 
என்று கூறியிருந்தார்‌ (26:34). பேதுரு தமது வார்த்தையைக்‌ காத்துக்கொள்ள 





மனவிருப்பமாயிருந்தார்‌. கெத்செமனேயில்‌ அவர்‌, தமது கர்த்தருக்காக 
மரணம்‌ வரை போரிட மனவிருப்பம்‌ கொண்டிருந்தார்‌ (26:51). இயேசு 
பேருதுவைத்‌ தமது எதிர்ப்பற்ற தன்மையுடன்‌ கடிந்து கொண்ட 
விஷயமானது அப்போஸ்தலரின்‌ முந்திய ஒப்புக்கொடுத்தலுக்கு ஒரு பெரிய 
அடியைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌ (26:52-54). 

வசனம்‌ 69. அத்தருணத்தில்‌ பேதுரு வெளியே வந்து அரமனை 
முற்றத்தில்‌ உட்கார்ந்திருந்து மற்றும்‌ விரோதிகளின்‌ “நெருப்பண்டையிலே 
குளிர்‌ காய்ந்துகொண்டிருக்கையில்‌” (மாற்கு 14:54), அவர்‌ இயேசுவின்‌ 
சீஷாரகளில்‌ ஒருவர்‌ என்பதை வேலைக்காரி ஒருத்தி அடையாளம்‌ 





கண்டாள்‌. அவள்‌, நீயும்‌ கலிலேயனாகிய இயேசுவோடேகூட இருந்தாய்‌ 
என்று அறிவித்தாள்‌. இயேசு, கலிலேயாவில்‌ வளர்க்கப்‌ பட்டிருந்ததாலும்‌ 
அவரது ஊழியத்தின்‌ பெரும்பான்மைப்‌ பகுதியில்‌ அவர்‌ அங்கே ஈடுபட்டு 
இருந்ததாலும்‌, எருசலேமில்‌ இருந்தவர்களால்‌ அவர்‌ “கலிலேயர்‌” என்று 
குறிப்பிடப்பட்டார்‌. 

வசனம்‌ 70. பேதுரு நீ சொல்லுறெது எனக்குத்‌ தெரியாது என்று கூறி, தாம்‌ 
இயேசுவுடன்‌ கொண்டிருந்த இணைவை மறுதலித்தார்‌. ஒருவேளை அவர்‌ 
பயத்தினால்‌ வாசல்‌ மண்ட பத்திற்குப்‌ போனார்‌ (மாற்கு 14:68). 

வசனம்‌ 71. அதிகம்‌ மறைவான இடத்தைக்‌ கண்டறியப்‌ பேதுரு செய்த 
முயற்சி பின்தாக்கப்‌ பட்டது. அவர்‌ வாசல்‌ மண்டபத்துற்குப்‌ போனபொழுது 
வேறொருத்தி அவனைக்‌ கண்டாள்‌. அவள்‌ இவனும்‌ நசரேயனாகிய 
இயேசுவோடேகூட இருந்தான்‌ என்று வெளிப்படையாக எல்லாருக்கும்‌ 
அறிவித்தாள்‌. இம்முறை இயேசு, தமது சொந்த ஊரைக்கொண்டு அடையாளப்‌ 
படுத்தப்பட்டார்‌ (காண்க 2:23). 

வசனம்‌ 72. மறுபடியும்‌ ஒருமுறை பேதுரு கர்த்தரை மறுதலித்தார்‌ 
மற்றும்‌ இம்முறை அவர்‌ அதை ஆணையிட்டு செய்தார்‌. அவர்‌ - இயேசுவைப்‌ 
பெயர்சொல்லிக்கூட அழைக்காமல்‌ - அந்த மனுஷனை நான்‌ அறியேன்‌ என்று 
கூறியபோது அவர்‌, விரோத உணர்வின்‌ சொல்விளக்கத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. 
பேதுரு தாம்‌ இயேசுவின்‌ சீஷராயிருந்ததை மறுதலித்தது மட்டுமின்றி, 
இயேசுவை யார்‌ என்றே தெரியாது என்றும்‌ உரிமைகோரினார்‌. பேதுருவின்‌ 
ஆணை என்ன என்பதை மத்தேயு சுவிசேஷம்‌ குறிப்பிடுவதில்லை. 

வசனம்‌ 78. வேலைக்காரப்‌ பெண்ணைப்‌ பேதுரு எதிர்கொண்ட 
இந்த நிகழ்விற்கும்‌, அவரது கடைசி மறுதலிப்புக்கும்‌ இடையில்‌ ஒரு மணி 
நேரம்‌ கடந்திருந்தது லூக்கா 22:59). அருகில்‌ நின்றிருந்தவா்களில்‌ சிலர்‌, 
நடந்தது என்ன என்பதை உற்றுக்கவனித்து, பேதுரு இயேசுவின்‌ சீஷர்களில்‌ 





ஒருவரா அல்லவா என்று முடிவு செய்ய முயற்சித்தனர்‌. அவரது பேச்சின்‌ 


89 


காரணமாக அவர்‌ சீஷர்களில்‌ ஒருவர்தாம்‌ என்று அவர்கள்‌ நம்பி இணங்கினர்‌. 
அங்கே நின்றவர்கள்‌ அவரிடத்தில்‌ மெய்யாகவே நீயும்‌ அவர்களில்‌ ஒருவன்‌; 
உன்‌ பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று கூறினர்‌. அவரது பேச்சு 
முறையைக்‌ கொண்டு அவர்‌ கலிலேயர்‌ என்பதை அவர்களால்‌ கூற முடிந்தது 
(மாற்கு 14:70). 

பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்கூட, இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தாங்கள்‌ 
வாழ்ந்திருந்த பகுதிகளின்‌ அடிப்படையில்‌ வேறுபட்ட உச்சரிப்புகளைக்‌ 
கொண்டிருந்தனர்‌ (நியாயாதிபதிகள்‌ 12:1-6). முதல்‌ நூற்றாண்டுக்‌ 
காலத்தின்போது, யூதேயாவில்‌ (தெற்கில்‌) வாழ்ந்தவர்களுக்கும்‌ கலிலேயாவில்‌ 
(வடக்கில்‌) வாழ்ந்தவர்களுக்கும்‌ இடையில்‌ முதன்மையாக வேறுபாடுகள்‌ 
இருந்தன. 

வசனம்‌ 74. கடைசிக்‌ குற்றச்சாட்டிற்குப்‌ பதிலுரையாகப்‌ பேதுரு, 
அந்த மனுஷனை அறியேன்‌ என்று கூறி சபிக்கவும்‌ சத்தியம்பண்ணவும்‌ 
தொடங்கினார்‌. அவர்‌ தாம்‌ உண்மையைக்‌ கூறவில்லை என்றால்‌, 
தமக்குத்தாமே தேவனிடத்தில்‌ இருந்து சாபம்‌ வரும்‌ என்று கூறினார்‌ (காண்க 
ரூத்‌ 1:17; 1 சாமுவேல்‌ 3:17; 14:44; 20:13; 25:22). அவர்‌ தமது உரிமை 
கோருதலுக்குக்‌ கூடுதலான ஆணைகளை இட்டார்‌ (காண்க 26:72). மறுப்பும்‌ 
ஆணைகளும்‌ ஒன்றாகக்‌ கொண்டு வரப்படும்போது அவைகள்‌ மூன்று 
மறுதலிப்புகளில்‌ ஒன்றாக ஆகின்றன. பேதுரு மூன்றாம்‌ முறை மறுதலித்த 
போது, உடனே சேவல்‌ கூவிற்று. கர்த்தர்‌ முன்னுரைத்தது போலவே இது 
நடந்தது (26:34).24 

வசனம்‌ 75. சேவல்‌ கூவியபின்பு, “கர்த்தர்‌ திரும்பி, பேதுருவை 
நோக்கிப்பார்த்தார்‌” லூக்கா 22:61). அது என்ன ஒரு பார்வையாக இருந்திருக்க 
வேண்டும்‌! அதன்‌ பின்பு பேதுரு, இயேசு தன்னிடத்தில்‌ சொன்ன வசனத்தை 
நினைத்துக்கொண்டு, தாம்‌ செய்திருந்ததை உணர்ந்தறிந்தார்‌. ஆழ்ந்த 
வருத்தத்தினால்‌ நிறைந்தவராக அவர்‌, வெளியே போய்‌, மனங்கசந்து அழுதார்‌ 
(காண்க 2 கொரிந்தியர்‌ 7:10). 








௮ பாடங்கள்‌ “5444 


பேதுருவின்‌ வீழ்ச்சியும்‌ திரும்புதலும்‌ 
(26:69-75) 

நம்மில்‌ பலர்‌ பேதுருவுக்கு உறவுபடக்கூடும்‌. அவர்‌ தூண்டுதலுக்கு 
ஆட்டபட்ட வராக, பிறர்‌ விஷயங்களில்‌ தலையிடுபவராக, துடுக்குத்தனம்‌ 
கொண்டவராக, பலவீனமானவராக இருந்தார்‌. வேறு எவரும்‌ இவ்வளவு 
அதிகம்‌ உயர்ந்து மற்றும்‌ இவ்வளவு தாழ்வாக இறங்கியதில்லை. கர்த்தருடன்‌ 
அவ்வளவு நெருக்கமாக இருந்துகூட அவரை எவ்வாறு ஒருவரால்‌ மறுதலிக்க 
முடிந்தது? அவரை விழச்செய்த அதை விஷயம்‌ நம்மையும்‌ விழச்செய்யக்‌ 
கூடும்‌. 

பேதுருவின்‌ வர்ம படிகள்‌: பேதுரு, தாம்‌ எவ்வளவு பலவீனமாக 
இருந்தார்‌ என்று அறியவில்லை (14:22-31; 16:21-23; 26:30-35; யோவான்‌ 
18:10, 11). அவர்‌ சோதனைக்கு ஆளாகாதபடி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில்‌ 


90 


உறங்கிக்‌ கொண்டிருந்தார்‌ (26:36-46), அவர்‌ இயேசுவுக்காக ஜெபித்த 
சகோதரர்கள்‌ மத்தியில்‌ இருக்க வேண்டிய நேரத்தில்‌, தூரத்தில்‌ பின்தொடர்ந்து 
கொண்டிருந்தார்‌ (26:56), மற்றும்‌ அவர்‌ யோவானும்‌ தாமும்‌ ஒருவரை 
ஒருவார்‌ ஆதரித்திருக்கும்படி அவரிடம்‌ சென்றிருக்க வேண்டிய நேரத்தில்‌, 
விரோதிகளுடன்‌ அமர்ந்திருந்தார்‌ லூக்கா 22:55). தமது மிகத்தாழ்வான 
இடத்தில்‌ அவர்‌ கர்த்தரை மறுதலித்து, தம்மீது சாபங்களை வருவித்து 
ஆணையிட்டார்‌ (26:69-75). 

சேதுவின்‌ மனந்திரும்புதல்‌ படிகள்‌: இயேசுவின்‌ பார்வை ஒன்றினால்‌ 
பேதுரு கடிந்துகொள்ளப்‌ பட்டபோது, அவர்‌ பேசியிருந்த வார்த்தைகளை 
லூக்கா 22:61) பேதுரு நினைத்தார்‌. பேதுரு கசப்புணர்வு நிறைந்தவராகி 
லூக்கா 22:62) உண்மையாகவே மனந்திரும்பினார்‌ (யோவான்‌ 21:15-19). 





அவர்‌ மரணபரியந்தம்‌ உண்மையுள்ளவராக இருந்தார்‌ (காண்க யோவான்‌ 
21:18, 19). ரோமாபுரியில்‌ பேதுரு சிலுவையில்‌ அறையப்பட்டு மரித்தார்‌ 
என்று பலமான பாரம்பரியம்‌ ஒன்று கூறுகிறது.”? அவர்‌ தமது கர்த்தர்‌ போன்று 
சிலுவையில்‌ அறையப்படத்‌ தாம்‌ தகுதியற்றவர்‌ என்று நினைத்தபடி யால்‌, 
தம்மைத்‌ தலைகழாகச்‌ சிலுவையில்‌ அறையும்படி கேட்டுக்கொண்டார்‌ என்று 
கூறப்படுகிறது.”* 

பலமான கிறிஸ்தவர்கள்‌ கூட இடறக்கூடும்‌, ஆனால்‌ 
நாம்‌ விழத்தேவையில்லை. பிற்பாடு பேதுரு, சபையின்‌ நடத்துனர்‌ என்ற 
வகையில்‌, கிறிஸ்தவர்கள்‌ வளரவும்‌ இடறுதலைக்‌ தவிர்க்கவும்‌ வழிகாட்டுதல்‌ 
களை எழுதினார்‌ (2 பேதுரு 1:5-11). 





குறிப்புகள்‌ 

ரோமப்‌ போர்ச்சேவகர்கள்‌ இயேசுவை யூத அதிகாரிகளிடத்தில்‌ கொண்டு வந்தனர்‌ 
என்ற உண்மை. திகைப்புக்கு உரியதாக இருக்கக்‌ கூடாது. இதற்கு இணையான ஒரு 
செயலைப்‌ பவுலின்‌ விஷயத்தில்‌ காண முடியும்‌, அவர்‌ கிலவுதியு லூசியா என்ற ரோம 
சேனாதிபதியினால்‌ யூதர்களின்‌ சனதெரீன்‌ சங்கத்தாரிடத்தில்‌ கேள்வி கேட்கப்படும்படி 
பவுலை ஓப்புவித்தார்‌ நடபடிகள்‌ 22:30). “அன்னா அல்ல, காய்பாதாம்‌, ரோம 
ஆளுநரான பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவுக்கு எதிராகக்‌ குற்றச்சாட்டைக்‌ 
கொண்டுவரும்‌ அதிகாரம்‌ கொண்டிருந்தார்‌. “11/84 Sanhedrin 1.1, 4, 5. *Ibid., 1.6. °Ibid., 
4.3. 40104., 4.1. “1614., 11.2; Middoth 5.4. இருப்பினும்‌, சனதெரீன்‌ சங்கத்தார்‌ கூடும்‌ இடம்‌ 
இந்த வேளைக்கு முன்னதாக தேவாலய உச்சிப்பகுதிக்கு வெளியே ஒரு இடத்திற்கு 
மாற்றப்பட்டிருக்கலாம்‌. இன்னும்‌ அதிகமான தகவல்களுக்கு, பின்வரும்‌ புத்தகத்தில்‌ 
காணவும்‌: Bruce Corley, “Trial of Jesus,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel 
B. Green and Scot McKnight (Downers Grove, IIl.: InterVarsity Press, 1992), 851. #Mishnah 
Sanhedrin 4.1. Ibid., 3.6; 5.3, 4. Ibid. 4.1. 

11!இவ்வசனத்தில்‌ (80/2) கிரேக்க வார்த்தை, அந்த அரன்மனையை அல்ல, ஆனால்‌ 
“முற்றம்‌” என்பதைக்‌ குறிக்கிறது (26:3ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). '“காண்க 
Talmud Abodah Zarah 8b. 131,௦௦௩ Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 681. ’“Ibid., 683. காண்க 
Mishnah Shebuoth 4.3. இயேசுவின்‌ இவ்வார்தைகளை லூக்கா, சனதெரீன்‌ சங்கத்தார்‌ 
யாவரும்‌ கூடியிருந்த காலை வேளையில்‌ நடந்த விசாரணையின்‌ சந்தப்பப்‌ பொருளில்‌ 


91 


வைத்தார்‌ (லுக்கா 22:66-71). இவைகள்‌ அவரது இரவு விசாரணையில்‌ இருந்து திரும்பக்‌ 
கூறப்பட்டவைகளாக இருக்கக்‌ சாத்தியக்கூறு உள்ளது. காலை வேளையில்‌ விசாரணை 
ஒன்றை வைத்ததன்‌ மூலமாக யூதத்தலைவர்கள்‌, சட்டவிரோதமான இரவு விசாரணை 
அலுவலகரீதியானது என்று கண்டறிய முயற்சி செய்தனர்‌. Donald A. Hagner, Matthew 
74-28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 801. 157801 1. Lewis, 
The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet 
Publishing Co., 1976), 153. °Mishnah Sanhedrin 7.5. 20Ibid. 

21Morris, 687. “மாற்கு 14:30ம்‌ வசனம்‌, சேவல்‌ “இருமுறை” கூவும்‌ முன்‌ 
பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிப்பார்‌ என்று கூறுகிறது. “மாற்கு 14:68ல்‌ சில 
கிரேக்கக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ “மற்றும்‌ ஒரு சேவல்‌ கூவிற்று” - அதாவது முதல்‌ 
முறைகூவிற்று - என்றுள்ளது. (Bruce M. Metzger, A Textual Commentary on the Greek New 
Testament, 2d ed. [Stuttgart: German Bible Society, 1994], 97.) “மீண்டும்‌ ஒருமுறை மாற்கு, 
சேவல்‌ “இருமுறை” கூவிற்று என்று அறிவித்தார்‌ (மாற்கு 14:72). ”ஆusebius Ecclesiastical 
History 2.25. °¢Alexander Walker, trans., “The Acts of Peter and Paul,” in Ante-Nicene Fathers, 
ed. Alexander Roberts and James Donaldson, rev. A. Cleveland Coxe (n.p.: Christian Literature 
Publishing Co., 1886; reprint, Peabody, Mass.: Hendrickson Publishers, 1994), 8:484. 


92 


66 
ஈநதாஸின்‌ மரணம்‌ மற்றும்‌ 
Bராம விசாரணைகள்‌ 


[271-311] 


27ம்‌ அதிகாரத்தின்‌ பெரும்பான்மையான நிகழ்வுகள்‌, பாடுகளின்‌ 
வாரத்தின்‌ வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றன. அந்த நாளின்‌ அதிகாலைப்‌ 
பொழுதில்‌, இயேசுவைப்‌ பிலாத்துவிடம்‌ ஒப்படைக்க ஏதுவுண்டாவதற்கு, 
முறைப்படி இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக்க, யூதர்களின்‌ ஆலோசனைச்‌ 
சங்கம்‌ கூட்டப்பட்டது (27:1, 2). இதன்‌ விளைவாக யூதாஸ்‌, இயேசுவைக்‌ 
காட்டிக்கொடுத்தமைக்காக மனக்கசப்பு நிறைந்தவரானார்‌. அவர்‌ 
தாம்‌ பெற்றிருந்த இரத்தக்‌ கிரயத்தை யூதத்தலைவர்களிடம்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவிட்டு, பூமிக்குரிய துக்கத்தில்‌ மூழ்கி, வெளியே சென்று தம்மைத்‌ 
தாமே தூக்கில்‌ இட்டுக்‌ கொண்டார்‌ (27:3-10). 

யூதர்கள்‌ மரணதண்டனை விதிக்கும்‌ அதிகாரத்தைக்‌ கொண்டிருக்கவில்லை 
என்பதால்‌, அவர்கள்‌ இயேசுவை, யூதேயாவிற்கு ரோம ஆளுநராக இருந்த 
பிலாத்துவிடம்‌ அனுப்பினர்‌. அவர்‌, இயேசு மரணத்திற்குப்‌ பாத்திரர்‌ என்று 
கண்டறியாத வேளையில்‌, அவர்‌ மரணஆக்கினைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்‌ 
என்று வற்புறுத்தும்படி மக்கள்‌ கும்பலை யூதத்தலைவர்கள்‌ தூண்டி விட்டனர்‌. 
கடைசியில்‌ பிலாத்து அவர்களின்‌ விருப்பத்திற்கு வளைந்து கொடுத்தார்‌. 
வழக்கப்படி அவர்‌, இயேசுவை சிலுவையில்‌ அறைவதற்கு முன்னர்‌ கடுமையாக 
அடிக்கும்படி உத்தரவிட்டார்‌ (27:11-26). 

ரோமப்‌ போர்ச்சேவகர்கள்‌ இயேசுவைக்‌ கொடுமையாக ஏளனம்‌ செய்து, 
அவரை ஒரு அரசர்‌ போல உடுத்துவித்து அவருக்கு மரியாதை செலுத்துவது 
போன்று நடித்தனர்‌. சவுக்கடியைத்‌ தொடர்ந்து அவர்கள்‌ அவரை, சிலுவையில்‌ 
அறையும்‌ இடத்திற்கு இழுத்துச்‌ சென்றனர்‌ (27:27-32). 

ஆலோசனை சங்கத்தின்‌ தீர்ப்பு (27:1, 2) 

!விடியற்காலமானபோது, சகல பிரதான ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ 
மூப்பரும்‌, இயேசுவைக்‌ கொலைசேெய்யும்படி, அவருக்கு விரோதமாக 
ஆலோசனைடண்ணி, 


2 அவரைக்‌ கட்டி, கொண்டுபோய்‌, தேசாதிபதியாயெ 
பொந்தியுபிலாத்துவினிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 


வசனங்கள்‌ 1, 2. இரவு வேளையின்‌ போது இயேசு, பிரதான ஆசாரியராலும்‌ 
எவ்வளவு அதிகமான அளவு சனதெொரீன்‌ சங்கத்தின்‌ உறுப்பினர்களைக்‌ கூட்ட 


93 


முடியுமோ அவர்களைக்‌ கூட்டி விசாரிக்கப்பட்டார்‌. இயேசு தேவதூஷணக்‌ 
குற்றம்‌ செய்தார்‌ என்றும்‌ அவர்‌ மரணதண்டனைக்குப்‌ பாத்திரராக இருந்தார்‌ 
என்றும்‌ முடிவு செய்யப்பட்டிருந்தாலும்‌ (26:66), அப்படிப்பட்ட தீர்ப்பு 
ஒன்றை இரவு வேளையில்‌ வெளியிடுதல்‌ சட்டத்திற்கு விரோதமானதாக 
இருந்தது (26:57ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). ஆகையால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தீர்ப்பைச்‌ சட்டப்பூர்வமானது என்று தோன்றச்‌ செய்வதற்காக, 
சங்கத்தார்‌ யாவரும்‌ (சகல பிரதான ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌), 
ஆலோசனை சங்கக்‌ கூட்ட அறையில்‌ அதிகாலை வேளையில்‌ ஒன்றுகூடினர்‌ 
(மாற்கு 15:1; லூக்கா 22:66). அவர்களின்‌ செயல்முறைகளுக்குச்‌ சற்றே 
சட்ட வடிவம்‌ கொடுக்கலும்‌ தங்களின்‌ முடிவைச்‌ செயல்படுத்தும்படி 
பிலாத்துவை இணங்கச்‌ செய்வதற்கு திட்டத்தைக்‌ கண்டுபிடித்தலுமே இந்தக்‌ 
கூட்டத்தின்‌ நோக்கமாக இருந்தது. ஆலோசனை சங்கத்தார்‌ விரைவாகச்‌ 
செயல்பட வேண்டியிருந்தது, ஏனென்றால்‌ ரோம ஆட்சியாளர்கள்‌ 
பொதுவாக, ஒரு நாளில்‌ முதல்‌ மணிவேளைகளில்‌, தங்கள்‌ அலுவலகப்‌ 
பணிகள்‌ பற்றியே வெகு அக்கறை கொள்வார்கள்‌.' இது யூதர்கள்‌ ஜெபத்தில்‌ 
ஈடுபட்டிருந்த வேளையானதால்‌, இயேசுவைக்‌ கொலை செய்ய வேண்டும்‌ 
என்ற சனதெரீன்‌ சங்கத்தாரின்‌ விருப்பம்‌, இந்த மனிதர்களின்‌ ஜெபத்தைக்‌ 
களவாடிற்று - அல்லது குறைந்தபட்சம்‌, அவர்களின்‌ ஜெபத்தில்‌ இருந்த தர்ம 
சிந்தையைக்‌ களவாடிற்று.” 

இயேசு சனதெரீன்‌ சங்கத்தாரால்‌ அலுவலகரீதியாக ஆக்கினைத்‌ தீர்ப்பு 
செய்யப்பட்டபின்பு, அவர்‌ கட்டுவிக்கப்பட்டார்‌. அவர்கள்‌ அவரைக்‌ 
கொண்டுபோய்‌, தேசாதிபதியாகிய டொந்தியுபிலாத்துவினிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌. இந்தச்‌ செயல்பாடுகள்‌ யாவும்‌, 20:18, 19ல்‌ இயேசுவின்‌ 
தூர்க்கதரிசனத்தை நிறைவேற்றின: அவர்‌ “பிரதான ஆசாரியரிடத்திலும்‌ 
வேதபாரகரிடத்திலும்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌” “அவர்கள்‌ அவரை மரண 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்து” “புறஜாதியாரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. ” 

பிலாத்து யூதா தேசத்தின்‌ மீது ரோமானிய ஆளுநராக இருந்தார்‌.” இந்தப்‌ 
பகுதி, மகா ஏரோதின்‌ மரணத்திற்கு (கி.மு. சீக்கு) பின்பு, அவரது மகனான 
அர்க்கெலாயுவினிடத்தில்‌ ரோம அரசால்‌ ஒஓஒப்புவிக்கப்பட்டது (2:19-22). 
இருப்பினும்‌, பிற்பாடு அர்க்கெலாயு நீக்கப்பட்டார்‌ (இ.பி. 6), ரோம அரசு 
இந்தப்‌ பகுதியை ஆளுகை செய்ய வரிசையாக ஆளுநர்களை நியமித்தது. 
பிலாத்துவுக்கு முன்னர்‌ இந்தப்‌ பணியில்‌ இருந்த நான்குபேர்‌, மொத்தம்‌ 
இருபது ஆண்டுகாலம்‌ ஆளுகை செய்தனர்‌, பிலாத்து மாத்திரம்‌ பத்து 
ஆண்டுகள்‌ பணிசெய்தார்‌ (இ.பி. 26-36). 

புதிய ஏற்பாட்டில்‌ பல இடங்களில்‌ பிலாத்து குறிப்பிடப்படுகறொர்‌. 2ம்‌ 
வசனத்தில்‌, சில பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ அவரை, “பொந்தியு 
பிலாத்து” என்று குறிப்பிடுகின்றன.” “பொந்தியு” என்ற குடும்பப்‌ பெயர்‌, 
லூக்கா 3:1; நடபடிகள்‌ 4:27 மற்றும்‌ 1 தீமோத்தேயு 6:13 ஆகிய வசனங்களில்‌ 
காணப்படுகிறது. யோசிப்பஸ்‌, பிலோ மற்றும்‌ பழங்காலத்திய பிற 
வரலாற்றாளர்களாலும்‌ பிலாத்து குறிப்பிடப்பட்டுள்ளார்‌.” அவர்களின்‌ 
சாட்சியங்களின்‌ அடைப்படையில்‌, பிலாத்து “பேராசை, நெகிழ்ச்சியற்ற 
தன்மை, கொடூர குணம்‌ மற்றும்‌ களவு அடக்குமுறை ஆகியெவற்றிற்குப்‌ 
புகலிடம்‌ கொடுத்த தன்மை ஆகியவற்றைக்‌ கொண்டு பண்புப்படுத்தப்பட 


94 


முடியும்‌.”” அவரது நிர்வாகத்தின்போது, இராயரின்‌ உருவச்சிலைகளுடன்‌ 
ரோமானிய தராதர அளவைகளை எருசலேமுக்குக்‌ கொண்டுவந்தது, நீர்க்கால்‌ 
வாய்கள்‌ கட்டுவதற்காக பரிசுத்த தேவாலயத்து நிதிகளை எடுத்தது, யூதர்களில்‌ 
பலரையும்‌ சமாரியர்களையும்‌ கொன்றது ஆகியவற்றினால்‌ அவர்‌ யூதர்களுடன்‌ 
ஒரு பகைமையைக்‌ தூண்டினார்‌ லூக்கா 13:1).” சில வேளைகளில்‌ அவர்‌, மக்கள்‌ 
மத்தியில்‌ கலகங்களைக்‌ தூண்டிவிட்ட இப்படிப்பட்ட செயல்களுக்காகக்‌ 
கடிந்துகொள்ளப்பட்டார்‌. 

பிலாத்து பொதுவாக செசரியாவில்‌” வாழ்ந்தார்‌, அது மத்திய 
குரைக்கடலில்‌ புகழ்வாய்ந்த ஒரு நகரமாக இருந்தது. செசரியாவில்‌ இருந்த 
ரோமானிய அரங்கத்தைப்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 1961ல்‌ கோண்டி 
எடுத்துக்கொண்டி ருந்தபோது, “பொந்தியு பிலாத்து” என்ற பெயர்கொண்ட 
ஒரு கற்பலகை கண்டுபிடிக்கப்‌ பட்டது. அந்த அரங்கம்‌ அழிக்கப்பட்டு பின்பு 
மீண்டும்‌ கட்டப்பட்டிருந்தது (தேவாலயத்தின்‌ ஒரு பகுதியான) இந்தக்‌ கல்‌, 
மாடிப்படிக்கட்டுகளின்‌ படிகளில்‌ ஒன்றாக மீண்டும்‌ பயன்படுத்தப்பட்டி ருந்தது. 
கல்வெட்டில்‌ உள்ள எழுத்துக்கள்‌, “... இந்தத்‌ திபேரியத்தை, யூதேயாவின்‌ 
ஆளுநரான டொந்தியு பிலாத்து கட்டியெழுப்பினார்‌” என்று கூறுகின்றன.” 

யூதர்களின்‌ பண்டிகைகளின்‌ போது கலகம்‌ எதுவும்‌ எழுந்தால்‌ அதை 
அடக்குவதற்காகப்‌ பிலாத்து எருசலேம்‌ சென்றார்‌. பஸ்கா வேளையில்‌, 
மார்க்கரீிதியான உணர்வுகளும்‌ இனம்சார்ந்த வைராக்கியமும்‌ அதன்‌ 
உச்சத்திற்குச்‌ செல்லும்‌ (21:9ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்த 
வைபவம்‌, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ முன்னோர்களை எகிப்திய அடிமைத்‌ 
தளையில்‌ இருந்து தேவன்‌ விடுவித்ததை அவர்களுக்கு நினைவூட்டிற்று. 
மேலும்‌ இது, அவர்கள்‌ ரோம ஆளுகையில்‌ இருந்து தங்கள்‌ சொந்த 
விடுதலையை முன்னெதிர்‌ நோக்கக்‌ காரணமும்‌ ஆயிற்று. பிலாத்து எருசலேமில்‌ 
இருந்ததாலும்‌, மரண தண்டனையை செயல்படுத்த யூத சங்கத்திற்கு எந்த 
அதிகாரமும்‌ இல்லை என்பதாலும்‌ (யோவான்‌ 18:31), அவர்கள்‌ அந்த 
நியாயத்தீர்ப்பை ஏற்படுத்தப்‌ பிலாத்துவினிடத்தில்‌ இயேசுவை அனுப்பினர்‌. 

















யூதாஸின்‌ மனச்கசப்பும்‌ மரணமும்‌ (27:3-10) 


அப்பொழுது, அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்த யூதாஸ்‌, அவர்‌ 
மரணாக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்ட தைக்‌ கண்டு, மனஸ்தாபப்பட்டு, 
அந்த முப்பது வெள்ளிக்காசைப்‌ பிரதான  ஆசாரியரிடத்திற்கும்‌ 
மூப்பரிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுவந்து: 

*குற்றமில்லாத இரத்தத்தை நான்‌ காட்டிக்கொடுத்ததினால்‌ 
பாவஞ்செய்தேன்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: எங்களுக்கென்ன, அது 
உன்பாடு என்றார்கள்‌. 

அப்பொழுது, அவன்‌ அந்த வெள்ளிக்காசைத்‌ தேவாலயத்திலே 
எறிந்துவிட்டு, புறப்பட்டுப்போய்‌, நான்றுகொண்டு செத்தான்‌. 

“பிரதான ஆசாரியர்‌ அந்த வெள்ளிக்காசை எடுத்து: இது 
இரத்தக்கிரயமானதால்‌, காணிக்கைப்‌ பெட்டியிலே இதைப்‌ 
போடலாகாதென்று சொல்லி, 

*“ஆலோசனைபண்ணினபின்பு, அந்நியரை அடக்கம்பண்ணுவதற்குக்‌ 


95 


குயவனுடைய நிலத்தை அதினாலே கொண்டார்கள்‌. 

“இதினிமித்தம்‌ அந்த நிலம்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ இரத்தநிலம்‌ 
என்னப்படுகிறது. 

“இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ மதிக்கப்பட்டவருக்குக்‌ கரயமாகி முப்பது 
வெள்ளிக்காசை அவர்கள்‌ எடுத்து, 

கர்த்தர்‌ எனக்குக்‌ கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதைக்‌ 
கொடுத்தார்கள்‌ என்று எரேமியா தீர்க்கதரிசியால்‌ உரைக்கப்பட்டது 
அப்பொழுது நிறைவேறிற்று. 


வசனங்கள்‌ 3, 4. இயேசு மரணாக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டதை 
யூதாஸ்‌ உணர்ந்தறிந்தபோது, அவன்‌ மனஸ்தாபப்பட்டான்‌. இருந்தபோதிலும்‌ 
அவனது மனஸ்தாபம்‌ மீட்பிற்கு வழிநடத்தும்‌ மனஸ்தாபமாக இருக்கவில்லை. 
மனந்திரும்புதலுக்கேதுவான “தேவனுக்கேற்ற துக்கம்‌” பற்றிப்‌ பவுல்‌ எழுதினார்‌ 
(2 கொரிந்தியர்‌ 7:10; NIV). மத்தேயு சுவிசேஷத்தில்‌ இவ்விடத்தில்‌ “மனந்தி 
ரும்புதல்‌” என்பதற்கான (metanoed), கிரேக்க வார்த்தை 
பயன்படுத்தப்படவில்லை, ஆனால்‌ “மனக்கசப்பு” என்று அர்த்தப்படுகிற 
(metamelomai). ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. யூதாஸ்‌ மன்னிப்பை 
நாடவில்லை; ஒருவேளை அவன்‌ தனது செய்கையானது எதைக்கொண்டும்‌ 
சமாதானப்படுத்த இயலாத வகையில்‌ மிகவும்‌ பயங்கரமாக இருந்தது என்று 
நம்பியிருக்கலாம்‌. உண்மையான மன்னிப்பை அவன்‌ புரிந்துகொள்ளாமல்‌ 
இருந்தது பரிதாபகரமானதாகும்‌; ஏனெனில்‌ அவன்‌ சரியான வழியில்‌ அதை 
நாடி இருந்தால்‌, பேதுருவைப்‌ போன்றே அவனும்‌ மீளக்கட்டுவிக்கப்‌ 
பட்டிருக்கக்‌ கூடும்‌ (யோவான்‌ 21:15-19). 

யூதாஸ்‌ இயேசுவைக்‌ காட்டிக்கொடுப்பதற்குப்‌ பெற்றிருந்த 
அந்த முப்பது வெள்ளிக்காசைப்‌ பிரதான ஆசாரியரிடத்திற்கும்‌ 
மூப்பரிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுவந்து கொடுத்து குற்றமில்லாத 
இரத்தத்தை நான்‌ காட்டிக்கொடுத்ததினால்‌ பாவஞ்செய்தேன்‌ என்று 
ஒப்புக்கொண்டான்‌. பழைய ஏற்பாட்டில்‌ “குற்றமில்லாத இரத்தம்‌” என்பது 
ஒரு பொதுவான சொல்விளக்கமாக இருந்தது; அது மரணதண்டனைக்குப்‌ 
பாத்திரராக இராத மக்களைக்‌ கொல்லுவித்தலைக்‌ குறித்தது (உபாகமம்‌ 
19:10; 21:8, 9; 1 சாமுவேல்‌ 19:5; 2 இராஜாக்கள்‌ 21:16; 24:4; சங்கீதம்‌ 
106:38; நீதிமொழிகள்‌ 6:17; ஏசாயா 59:7). யூதாஸ்‌ கிறிஸ்துவைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்த விஷயத்தில்‌ பாவம்‌ செய்திருந்தான்‌ என்பது உண்மையே. அவன்‌ 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்திற்கான தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை 
மீறியிருந்தான்‌: “குற்றமில்லாதவனைக்‌ கொலைசெய்யும்படி பரிதானம்‌ 
வாங்குறெவன்‌ சபிக்கப்பட்ட வன்‌” (உபாகமம்‌ 27:25). 

யூதத்தலைவர்கள்‌ கலகம்‌ எதுவும்‌ இன்றி இயேசுவைப்‌ பிடிக்க நாடினர்‌. 
அவர்களின்‌ திட்டவடிவமைப்பில்‌ ஒரு பாகமான யூதாஸ்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பொல்லாத செயலை நிறைவேற்ற அனுமதித்தான்‌. 

மக்களின்‌ ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இம்மனிகர்கள்‌, 
எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்று கூறினர்‌. அவனுக்காக அவர்கள்‌ 
பரிதாபப்படவில்லை, உதவிகரமான ஆலோசனை எதையும்‌ தரவும்‌ இல்லை. 
யூதாஸ்‌ அவர்களுடைய நோக்கத்திற்கு உதவியாகச்‌ செயல்பட்டிருந்தான்‌, இனி 


96 


அவர்களுக்கு அவன்‌ தேவைப்படவில்லை. 

வசனம்‌ 5. பிரதான ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ அந்தப்‌ பணத்தை 
ஏற்றுக்கொள்ளாதபோது, அவன்‌ அந்த வெள்ளிக்காசைத்‌ தேவாலயத்தில்‌ 
எறிந்துவிட்டு, புறப்பட்டுப்போனான்‌. “தேவாலயம்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க (71805), வார்த்தை, ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ 
செய்த உண்மையான தேவாலயத்தையே குறிக்கிறது. சில வேளைகளில்‌ 
இது, “தேவாலயம்‌ இருந்த இடத்தில்‌ முழுவளாகத்தையும்‌” குறிக்கலாம்‌. 
ஒருவேளை யூதாஸ்‌ அந்த இரத்தக்‌ கரயத்தைத்‌ தேவாலயத்தின்‌ பரிசுத்த 
இடத்திற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ எங்கும்‌ இரைத்திருக்கலாம்‌. பெண்கள்‌ 
முற்றத்தில்‌ அமைந்திருந்த காணிக்கைப்‌ பெட்டியில்‌ பணத்தை அவன்‌ 
விட்டெறிந்தான்‌ என்பதே இங்கு அர்த்தமாக இருக்கக்கூடும்‌ (மாற்கு 12:41, 42; 
யோவான்‌ 8:20). 





இதற்குப்‌ பின்பு யூதாஸ்‌ புறப்பட்டுப்போய்‌, நான்றுகொண்டு செத்தான்‌. 
அவனது உடல்‌ தலைகீழாகத்‌ தரையில்‌ விழுந்து அவன்‌ வயிறுவெடித்து, குடல்‌ 
களெல்லாம்‌ சரிந்துபோயிற்று என்று லூக்கா குறிப்பிட்டார்‌ நடபடிகள்‌ 1:18). 
யூதாஸ்‌ இறந்த பின்பு, அவன்‌ தொங்கியிருந்த கயிறு அறுந்து, அவன்‌ தரையில்‌ 
விழுந்திருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது. அவனது உடல்‌ மரத்தில்‌ பல நாட்கள்‌ 
தொங்கி, அதினால்‌ அழுகி, சுருக்குக்‌ கயிற்றில்‌ இருந்து விழுந்திருக்கவும்‌ 
சாத்தியக்கூறு உள்ளது. Michael J. Wilkins அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 








புதிய ஏற்பாட்டில்‌ இது ஒன்றுதான்‌ தற்கொலைக்கு உதாரணமாக உள்ளது. 
பழைய ஏற்பாடு, சவுல்‌ மற்றும்‌ அவரது ஆயுததாரி (1 சாமுவேல்‌ 31:4-5), 
அகிதோப்போல்‌ (2 சாமுவேல்‌ 17:23) மற்றும்‌ சிம்ரி (1 இராஜாக்கள்‌ 16:18) 
ஆகியோரின்‌ விஷயங்களைப்‌ பதிவு செய்துள்ளது. சிம்சோனின்‌ மரணம்‌ 
(நியாயாதிபதிகள்‌ 16:28-31) வீரத்துவத்‌ தற்கொலையாகவோ அல்லது தமது 
வாழ்வின்‌ செயல்பாடுகளினால்‌ உண்டான தவிர்க்க இயலாத விளைவை 
ஏற்றுக்கொள்ளுதலாகவோ காணப்படலாம்‌. உயிரைக்‌ கொடுத்த தேவனே 
அதை எடுக்கவும்‌ உரிமைகொண்டுள்ளார்‌ என்பகுற்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்யும்‌ வகையில்‌ இருப்பதால்‌, தற்கொலை என்பது ஒழுக்கரீகியாகத்‌ 
தவறானது என்று ரபீத்துவ யூதமார்க்கம்‌ கருதியது.! 


வசனம்‌ 6. மாய்மாலமான யூதத்தலைவர்கள்‌, நியாயப்பிரமாணத்தைத்‌ 
தாங்கள்‌ மீறியபோதும்‌, அதற்குக்‌ கவனம்‌ கொடுப்பதில்‌ ஜாக்கிரதையாக 
இருந்தனர்‌! பிரதான ஆசாரியர்‌ அந்த வெள்ளிக்காசை எடுத்து: 
இது இரத்தக்ரெயமானதால்‌, காணிக்கைப்‌ பெட்டியிலே இதைப்‌ 
போடலாகாதென்று சொல்லி. விளக்க உரையாளர்கள்‌ கருத்துத்‌ 
தெரிவித்துள்ளபடி, உண்மையில்‌ அந்தப்பணம்‌ தேவாலயத்துக்‌ 
காணிக்கைப்‌ பெட்டியில்‌ இருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தால்‌, 
அவர்களின்‌ மாய்மாலம்‌ இன்னும்‌ வவலுப்பட்டிருக்கும்‌.'” “தேவாலயத்துக்‌ 
காணிக்கைப்பெட்டி” என்பதற்கான (மரமா), கிரேக்க வார்த்தை 
“தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கொடை” ம்மா, என்பதுடன்‌ 
தொடர்புடையதாக உள்ளது (15:5, 6 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). பரிசுத்தமற்ற வழிகளில்‌ சம்பாதிக்கப்பட்ட பணத்தைத்‌ 





97 


தேவனுடைய வீட்டிற்குக்‌ கொண்டுவருதலுக்கு எதிராக நியாயப்பிரமாணம்‌ 
எச்சரிக்கை செய்தது (உபாகமம்‌ 23:18). 

வசனம்‌ 7. ஆசாரியர்கள்‌, தேவாலயத்துக்‌ காணிக்கைப்‌ பெட்டியில்‌ 
இரத்தக்ரெயமான பணத்தைப்‌ போட முடியாது என்பதால்‌, அதைக்‌ 
கொண்டு, அந்நியரை அடக்கம்பண்ணுவதற்குக்‌ குயவனுடைய நிலத்தை 
வாங்கலாம்‌ என்று தீர்மானித்தனர்‌. “அந்நியர்‌” என்பதற்கு 62௦௦ என்பதில்‌ 
இருந்து வந்த) சொற்றொடர்‌ “வெளிநாட்டினர்‌” (NEB; NRSV; NLT) என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ இவ்வார்த்தை, 
புறஜாதியாரைக்‌ குறிக்கலாம்‌. புறஜாதியார்‌ யூதத்‌ கல்லறைகளில்‌ புதைக்கப்படும்‌ 
வழக்கமில்லை என்பதால்‌, அவர்களுக்கு ஒரு கல்லறை இருத்தல்‌ என்பது 
வசதியாக இருக்கும்‌. 28102 என்பது மற்ற இடங்களில்‌ வாழ்ந்திருந்து, 
எருசலேமுக்கு வருகையில்‌ இறந்த யூதர்களைக்‌ குறிப்பிட்டிருக்கலாம்‌ என்ற 
இன்னோரு சாத்தியக்கூறும்‌ உள்ளது. இந்தப்‌ பிந்திய வகையில்‌, யூதாஸ்‌ 
தானேகூட பொருந்துவான்‌. 

அந்த நிலப்பகுதி, களிமண்‌ எடுப்பதற்காகவோ அல்லது உடைந்த 
மட்கலன்களை தூக்கிப்‌ போடுவதற்காகவோ, குயவர்களால்‌ 
பயன்படுத்தப்பட்டதால்‌ அது “குயவனுடைய நிலம்‌” என்று 
அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. ஹின்னோம்‌ பள்ளத்தாக்கில்‌ தென்கிழக்கு 
முனையில்‌ “குயவனுடைய நிலம்‌” இருந்தது என்று பாரம்பரியம்‌ 
அடையாளப்படுத்துகிறது, இருப்பினும்‌ இகைக்குறித்துச்‌ சில வழக்குகள்‌ 
உள்ளன. ! இன்றைய நாட்களில்‌ பல்வேறு சமூகத்தினர்‌, சறுமையான அல்லது 
அறியப்படாத மக்களுக்கென்று சவ அடக்க நிலங்களைக்‌ கொண்டுள்ளன, 
அவை ஒவ்வொன்றும்‌ “குயவனுடைய நிலம்‌” என்று அறியப்பட்டுள்ளது. 

வசனம்‌ 8. யூதாஸ்‌ காட்டிக்கொடுக்கப்‌ பெற்ற பணத்தை (“இரத்தக்‌ 
கிரயம்‌”; 27:6) கொண்டு வாங்கப்பட்ட நிலத்திற்கு இரத்தநிலம்‌ என்ற 
பெயர்‌ தரப்பட்டது. நடபடிகள்‌ 1:18, 19ல்‌ லூக்கா, “இரத்தநிலம்‌” என்று 
அர்த்தப்படுறெ “அக்கல்தெமா” என்ற அரமாயிக்மொழிப்‌ பெயரை அளித்தார்‌. 
இரத்தக்கிரயம்‌ என்று திரும்பக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ பதிலாக அவர்‌, யூதாஸின்‌ 
உடல்‌ வெடித்து நிலத்தில்‌ விழுந்ததைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இந்தப்‌ பெயரை 
விளக்கப்படுத்தினார்‌. இவ்விரு பாரம்பரியங்களுக்கும்‌ இடையில்‌ எந்த 
முரண்பாடும்‌ இருப்பதில்லை, மாறுபட்ட காரணங்களுக்காக இந்த இடத்தை 
“இரத்த நிலம்‌” என்று மக்கள்‌ அழைத்தனர்‌ என்பது தெளிவு. 

28:15ம்‌ வசனத்திலும்‌ காணப்படுகிற இந்நாள்‌ வரைக்கும்‌ என்ற 
சொற்றொடர்‌, இந்த நிகழ்வு நடைபெற்ற காலத்திற்கும்‌ மத்தேயு சுவிசேஷம்‌ 
எழுதப்பட்ட காலத்திற்கும்‌ இடையில்‌, ஒரு குறிப்பிடத்தக்க கால இடைவெளி 
இருந்தது என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. மத்தேயு தமது சுவிசேஷத்தை 
20 களில்‌ அல்லது 60களில்‌ எழுதியிருந்தால்‌, இந்த நிகழ்விற்குப்‌ பின்பு, 
ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள்‌ கடந்திருந்தன என்றாகிறது. “இந்நாள்‌ 
வரைக்கும்‌” என்ற சொற்றொடர்‌, யோசுவா மற்றும்‌ நியாயாதிபதிகள்‌ போன்ற 
பழைய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்களில்‌ அடிக்கடி காணப்படுகிறது. 

வசனங்கள்‌ 9, 10. மீண்டும்‌ ஒருமுறை மத்தேயு வேதவாக்கியங்கள்‌ 





நிறைவேற்றப்பட்டன என்று குறிப்பிட்டார்‌ (1:22; 2:15) 17 23; 
4:14; 8:17; 12:17; 13:35; 21:4; 26:56). இரத்தக்ரெயத்தை யூதாஸ்‌ 


98 


திரும்பக்‌ கொடுத்தது மற்றும்‌ அதைத்‌ தொடர்ந்து குயவனுடைய நிலம்‌ 
யூதத்தலைவர்களால்‌ வாங்கப்பட்டது ஆகியவை, பின்வரும்‌ வார்த்தைகளின்‌ 
நிறைவேற்றமாக இருந்தது: இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ மதிக்கப்பட்டவருக்குக்‌ 
ரெயமாகி முப்பது வெள்ளிக்காசை அவர்கள்‌ எடுத்து, கர்த்தர்‌ எனக்குக்‌ 
கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதைக்‌ கொடுத்தார்கள்‌. 

மத்தேயுவின்‌ இந்த மேற்கோளின்‌ பெரும்பான்மை மொழிநடை சகரியா 
11:13ல்‌ உள்ள “கர்த்தர்‌ என்னை நோக்கி: அதைக்‌ குயவனிடத்தில்‌ எறிந்துவிடு 
என்றார்‌; இதுவே நான்‌ அவர்களால்‌ மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு; 
நான்‌ அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து, அவைகளைக்‌ குயவனுக்கென்று 
கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன்‌” என்ற சொற்களின்படி 
இருந்தாலும்‌, அவர்‌ தமது மேற்கோள்‌, எரேமியா தீர்க்கதரிசியால்‌ 
உரைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார்‌. 

“எரேமியா” என்ற மத்தேயுவின்‌ குறிப்பிற்குப்‌ பல்வேறு விளக்கங்கள்‌ 
குரப்பட்டுள்ளன: (1) இது எழுதுபவரின்‌ தவறினால்‌ விளைந்த சரியற்ற 
அடையாளப்படுத்துதல்‌ என்பது ஒரு கருத்தாகும்‌.!* (2) எரேமியா எழுதியும்‌, 
பாதுகாத்து வைக்கப்பட்டிராத தள்ளுபடி ஆகமப்‌ புத்தகம்‌ ஒன்றில்‌ இருந்து 
அந்த மேற்கோள்‌ வந்துள்ளது என்பது இன்னொரு கண்ணோட்ட மாக உள்ளது. 
(3) மத்தேயுவின்‌ சுவிசேஷம்‌ பழங்கால ரபீத்துவப்‌ பட்டியல்‌ சிலவற்றில்‌ உள்ள 
தீர்க்ககரிசனங்ளைக்‌ கொண்டு தொடங்குவதால்‌, மத்தேயு எரேமியாவைச்‌ 
சுட்டிக்காண்பித்திருக்கச்‌ சாத்தியம்‌ உள்ளது. ஆகவே எரேமியாவைக்‌ 
குறிப்பிடுதல்‌ என்பது, தீர்க்ககரிசனப்‌ பகுதி முழுவதையும்‌ குறிப்பிடும்‌ 
பொதுவான வழியாக இருந்துள்ளது. இவ்வாறே வேதவாக்கியங்களுக்குச்‌ 
சங்கீதங்கள்‌ முன்னிலை வகித்து, எபிரெயக்‌ கவிதையின்‌ முழுப்பகுதியையும்‌ 
குறித்து நிற்க முடியும்‌ லூக்கா 24:44). (4) எரேமியாவின்‌ எழுத்துக்களில்‌ 
உள்ள கூறுகள்‌ இந்த மேற்கோளில்‌ காணப்படுகின்றன (காண்க எரேமியா 
18:2, 3; 19:1-13; 32:6-9), மற்றும்‌ குறைவாகப்‌ பிரபலமாகி இருந்தவருக்கு 
(சகரியாவுக்கு) மேலாக அதிகமாகப்‌ பிரபலமாகி இருந்தவரை (எரேமியாவை) 
மத்தேயு குறிப்பிட்டார்‌ என்பது கடைசி விளக்கமாக உள்ளது. இதே 
வகையான குறிப்பிடுதல்‌ மாற்கு 1:2, 3ல்‌ காணப்படுகிறது, அங்கு 
ஏசாயாவின்‌ எழுத்துக்களை (ஏசாயா 40:3) மல்கயொவின்‌ வார்த்தைகளுடன்‌ 
(மல்கியா 3:1) ஒன்றிணைக்கும்‌ வேதவாக்யெ மேற்கோள்‌ ஒன்றை ஏசாயா 
எழுதியதாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. முதல்‌ மற்றும்‌ இரண்டாவது கருத்துக்கள்‌ 
சாத்தியமானவை அல்ல. மூன்றாவது அல்லது நான்காவது கருத்தில்‌ சத்தியம்‌ 
அநேகமாக விளக்கப்படலாம்‌, நான்காவது கருத்து மிகவும்‌ சாதகமானதாக 
உள்ளது. 


ரோம விசாரணை, பாகம்‌ 1 (27:11-14) 


11இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார்‌; தேசாதிபதி அவரை நோக்கி: 
நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான்‌. அதற்கு இயேசு: நீர்‌ சொல்‌ 
லுகிறபடி தான்‌ என்றார்‌. 

பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ அவர்மேல்‌ குற்றஞ்சாட்டுகையில்‌, 
அவர்‌ மாறுத்தரம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


99 


அப்பொழுது, பிலாத்து அவரை நோக்கி: இவர்கள்‌ உன்மேல்‌ 
எத்தனையோ குற்றங்களைச்‌ சாட்டுகிறார்களே, நீ அவைகளைக்‌ கேட்கவில்‌ 
லையா என்றான்‌. 

14 அவரோ ஒரு வார்த்தையும்‌ மாறுத்தரமாகச்‌ சொல்லவில்லை; அதனால்‌ 
தேசாதிபதி மிகவும்‌ ஆச்சரியப்பட்டான்‌. 


வசனம்‌ 11. யூதாசின்‌ மறைவு பற்றிக்‌ குறிப்பிட்டபின்னர்‌ வேதவசனப்‌ 
பகுதி, 2ம்‌ வசனத்தில்‌ விட்ட இடத்தில்‌ இருந்து தொடருகிறது. இயேசு 
ரோம தேசாதிபதியான பிலாத்துவின்‌ முன்னால்‌ விசாரணைக்கு நின்றார்‌. 
அவருக்கு மரணதண்டனை விதிக்க இந்தப்‌ பிலாத்து ஒருவர்தாம்‌ அதிகாரம்‌ 
கொண்ட ஓரே நபராக இருந்தார்‌.” யோவான்‌ 18:28ம்‌ வசனம்‌, இயேசு 
அரண்மனையின்‌ நியாயவிசாரணை நடக்கும்‌ இடத்தில்‌ விசாரிக்கப்பட்டார்‌ 
என்று சுட்டிக்காண்பிக்கிறது (27:27ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
இருப்பினும்‌ பஸ்கா வேளையின்போது, புறஜாதியாருடைய கட்டிடத்திற்குள்‌ 
நுழைவதினால்‌ தாங்கள்‌ தீட்டுப்படுவதில்‌ இருந்து விலகியிருக்க வேண்டும்‌ 
என்ற யூதத்தலைவர்களின்‌ விருப்பத்தை மதிக்க பிலாத்து, யூதத்தலைவர்களைச்‌ 
சந்திப்பதற்காக எழுந்து வெளியே சென்றார்‌ (யோவான்‌ 18:28-32). 

எருசலேமில்‌ ஆளுநரின்‌ அலுவலகர்ீதியான தங்குமிடம்‌, நியாயவிசாரணை 
நடக்கும்‌ இடமாக இருந்திருக்க, மூன்று சாத்தியக்கூறுகள்‌ கருத்தில்‌ 
கொள்ளப்பட்டுள்ளன.'்‌ (1) இது கேவாலய மலை உச்சத்தின்‌ வடமேற்கு 
மூலையில்‌ அமைந்திருந்த அந்தோனியோ கோட்டையாக இருந்திருக்கலாம்‌ 
(காண்க நடபடிகள்‌ 21:94). பாரம்பரியமாகக்‌ கூறப்படும்‌ வயா 
டெலொரோஸா (சிலுவையின்‌ பாதை) இந்த இடத்தில்‌ இருந்தே 
தொடங்குகிறது. (2) (தேவாலய மலை உச்சியின்‌ தென்மேற்கு மூலையில்‌ இருந்து 
குறுக்கே உள்ள) டைரோப்போயென்‌ சமவெளியின்‌ மேற்குச்‌ சரிவில்‌ இருந்த, 
ஹஸ்மோனியன்‌ இராஜா அரண்மனை என்பது சாத்தியமான இன்னொரு 
இடமாக உள்ளது." (3) எருசலேமின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ மகா ஏரோது 
இராஜாவினால்‌ கட்டப்பட்ட அழகிய அரண்மனை என்பது சாத்தியக்கூறான 
கடைசி இடமாக உள்ளது.'” இந்த அரண்மனையைப்‌ பின்நாளைய 
ஆளுநர்கள்‌ எருசலேமில்‌ தங்கியிருக்கையில்‌ தங்கள்‌ இல்லிடமாகவும்‌ 
நிர்வாக அலுவலகமாகவும்‌ பயன்படுத்தினர்‌ என்று யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ 
குறிப்பிட்டார்‌.” 














பிலாத்து இயேசுவிடம்‌, நீ யூதருடைய ராஜாவா? என்று கேட்டார்‌. 
முன்னதாகக்‌ காய்பா இயேசுவிடம்‌, அவர்‌ “நீ தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்துதானா” என்று கேட்டிருந்தார்‌ (26:63). யூதத்தலைவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பிலாத்துவிடம்‌ கூட்டிக்கொண்டு போனபோது, அவர்மீது அவர்கள்‌ 
ரோமாபுரிக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. இராயருக்கு 
எதிராக அவர்‌ “யூதர்களின்‌ அரசர்‌” என்று தம்மை உரிமைகோரியதாக அவர்கள்‌ 
கூறினர்‌ (காண்க லூக்கா 23:13, 14; யோவான்‌ 19:12, 21). 

யூதாஸூக்கும்‌ காய்பாவுக்குப்‌ பதில்‌ அளித்த அதே வகையில்‌ இயேசு 
பிலாத்துவுக்கும்‌ பதில்‌ அளித்தார்‌: நீர்‌ சொல்லுகிறபடி தான்‌ (26:64ன்‌ மீதான 
விளக்கங்களை காணவும்‌). யோவான்‌ சுவிசேஷத்தின்படி, இயேசு “நீராய்‌ 
இப்படிச்‌ சொல்லுகிறீரோ? அல்லது மற்றவர்கள்‌ என்னைக்குறித்து இப்படி 





100 


உமக்குச்‌ சொன்னார்களோ?” என்று கூடுதலாகக்‌ கூறிப்‌ பின்பு, “என்‌ ராஜ்யம்‌ 
இவ்வுலகத்திற்குரியதல்ல” என்று விளக்கப்படுத்தினார்‌ (யோவான்‌ 18:34, 369. 
இந்தக்‌ கூடுதல்‌ தகவல்‌, இயேசு ரோமாபுரிப்‌ பேரரசிற்கு ஒரு அச்சுறுத்தலாக 
இருக்கவில்லை என்று செயல்விளக்கப்படுத்திற்று. இயேசு யூதர்கள்‌ பலரால்‌ 
முன்னெதிர்நோக்கப்பட்ட இராணுவரீதியான அரசராக இருக்கவில்லை, 
ஆனால்‌ அவர்‌, அவர்களின்‌ ஆவிக்குரிய அரசராக இருக்கவே வந்தார்‌ (2:2; 
16:16; 25:34, 40; யோவான்‌ 1:49). 

வசனம்‌ 12. பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ அவர்மேல்‌ 
குற்றஞ்சாட்டுகையில்‌, அவர்‌ மாறுத்தரம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. இது 
ஏசாயா 58:7 ம்‌ வசனத்தின்‌ நிறைவேற்றமாக இருந்தது (26:62, 68ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). லூக்கா 23:2ன்‌ படி, யூதத்துவத்‌ தலைவர்கள்‌ 
இயேசுவின்மீது, (1) “தங்கள்‌ இனத்தைத்‌ தவறாக வழிநடத்தினார்‌,” 
(2) “இராயருக்கு வரிகொடுப்பதைத்‌ தடைசெய்தார்‌” மற்றும்‌ (3) “தம்மைத்‌ 
தாமே கிறிஸ்துவாயெ இராஜா என்று கூறிக்கொள்கிறார்‌” என்ற குற்றங்களைச்‌ 
சாட்டினர்‌. 

வசனங்கள்‌ 13, 14. இயேசு தம்மீது குற்றம்‌ சாட்டியவர்களுக்குப்‌ பதில்‌ 
அளிக்குமாறு அவரைப்‌ பிலாத்து தூண்ட முயற்சித்தார்‌. அவர்‌ இவர்கள்‌ 
உன்மேல்‌ எத்தனையோ குற்றங்களைச்‌ சாட்டுகிறார்களே, நீ அவைகளைக்‌ 
கேட்கவில்லையா? என்று கூறினார்‌. சாதாரணமாக, குற்றம்‌ சாட்டப்பட்டவர்‌ 
விடுதலைபெறும்‌ நம்பிக்கையில்‌ தமக்கு எதிராகக்‌ கூறப்படும்‌ ஒவ்வொரு 
குற்றச்சாட்டையும்‌ எதிர்த்துப்‌ பேசுவார்‌. இயேசு, பாடுகள்‌ மற்றும்‌ மரணம்‌ 
ஆஅயெவற்றின்‌ பாத்திரத்தைப்‌ பானம்பண்ணத்‌ தீர்மானித்திருந்ததால்‌, 
தம்மைக்‌ குற்றமற்றவர்‌ என்று நிரூபிக்கத்‌ தேவையில்லாதிருந்தது. அற்பமான 
விவாதங்கள்‌ பதில்‌ அளிக்கப்படத்‌ தகுதியானவை அல்ல என்பது உண்மையாக 





உள்ளது. அவர்‌ ஒரு வார்த்தையும்‌ மாறுத்தரமாகச்‌ சொல்லவில்லை; அதனால்‌ 
தேசாதிபதி மிகவும்‌ ஆச்சரியப்பட்டான்‌. 

இந்த இடத்தில்‌ பிலாத்து இயேசுவை விசாரிக்கும்படி அவரை, அந்த 
வேளையில்‌ எருசலேமில்‌ இருந்த காற்பங்கு தேசாதிபதியான ஏரோதுவிடம்‌ 
அனுப்பினார்‌ என்று லூக்கா எடுத்துரைத்தார்‌ லூக்கா 23:6-12). ஏரோதுவும்‌ 
அவரது சேவகர்களும்‌ தங்கள்‌ முறைக்கு இயேசுவைச்‌ சிறுமைப்படுத்தினர்‌, 
அனால்‌ அந்த காற்பங்கு தேசாதிபதி, இயேசுவுக்கு எதிராக அலுவலக 
ரீதியான குற்றம்‌ சாட்ட இயலாதவராக இருந்தார்‌. மீண்டும்‌ ஒருமுறை இயேசு, 
ஏரோதுவிடம்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. அவர்‌ யோவான்‌ ஸ்நானனின்‌ தலையை 
வெட்டச்‌ செய்த அந்த அரசருக்கு முன்பாக முற்றிலும்‌ அமைதியாக நின்றார்‌. 
ஏரோது இயேசுவை எந்த நியாயத்தீர்ப்பும்‌ இன்றி பிலாத்துவிடம்‌ திருப்பி 
அனுப்பினார்‌. 


ரோம விசாரண, பாகம்‌ 2 
(27:15-31) 
பிலாத்து இயேசுவை விசாரித்த பின்பு, அவரை மரண ஆக்கினைத்‌ 
தீர்ப்புக்கு உள்ளாக்கக்‌ தாம்‌ எந்தக்‌ காரணத்தையும்‌ காணவில்லை என்று 
யூதத்தலைவர்களிடம்‌ தகவல்‌ தெரிவித்தார்‌ (லூக்கா 23:13-15; யோவான்‌ 18:38). 
பின்பு அவர்‌, தீர்மானத்தை மக்கள்‌ கைகளில்‌ விட்டார்‌. 





101 


பிலாத்து முன்மொழிந்த தீர்வு (27:15-18) 


காவல்பண்ணப்பட்ட வர்களில்‌ எவனை விடுதலையாக்க 
வேண்டுமென்று ஜனங்கள்‌ கேட்டுக்‌ கொள்வார்களோ, அவனை 
அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும்‌ தேசாதிபதிக்கு 
வழக்கமாயிருந்தது. 

அப்பொழுது காவல்பண்ணப்பட்ட வர்களில்‌ பரபாஸ்‌ என்னப்பட்ட 
பேர்போன ஒருவன்‌ இருந்தான்‌. 

2 பொறாமையினாலே அவரை ஒப்புக்கொடுத்தார்கள்‌ என்று பிலாத்து 
அறிந்து, 

18 அவர்கள்‌ கூடியிருக்கையில்‌, அவர்களை நோக்கி: எவனை நான்‌ 
உங்களுக்கு விடுதலையாக்கவேண்டுமென்றிருக்கிறீர்கள்‌? பரபாசையோ? 
கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ? என்று கேட்டான்‌. 


வசனம்‌ 15. பிலாத்துவின்‌ நியாயத்தீர்ப்பைத்‌ தருவதற்கு முன்னர்‌, பஸ்கா 





பண்டிகையின்‌ போது யூதர்கள்‌ வேண்டிக்கேட்கும்‌ எந்தக்‌ கைதியை- 
யாவது ஆளுநர்‌ விடுதலை செய்வது எவ்வாறு என்பது பற்றிய பழக்கத்தை 
மத்தேயு விளக்கப்படுத்தினார்‌. புதிய ஏற்பாட்டிற்குப்‌ புறம்பே இந்த நிகழ்ச்சி 
பற்றிய வழக்கிட இயலாத பதிவேடு ஏதும்‌ இல்லாதிருக்கையில்‌, மிஷ்னாவில்‌ 
இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனப்பகுதி இதைப்‌ பற்றிய குறிப்பைத்‌ 
குருகிறது. அந்த வசனப்பகுதி, “அவர்கள்‌ சிறையில்‌ இருந்து விடுதலை 
செய்வதாக வாக்களித்துள்ள ஒருவன்‌” சார்பாகப்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டி 
ஒன்று பலியிடப்படும்‌ என்று கூறுகிறது.” இருப்பினும்‌, முதன்மையான 
பண்டிகைகளில்‌ கைதிகளை விடுதலை செய்யும்‌ பழக்கம்‌ பழங்காலத்தில்‌ 
பொதுவாக இருந்தது.” 

வசனம்‌ 16. காவல்பண்ணப்பட்டவர்களில்‌ பரபாஸ்‌ என்னப்பட்ட 
பேர்போன ஒருவன்‌ இருந்தான்‌. அவனது பெயர்‌ “அப்பாவின்‌ மகன்‌” 
(ஒar-4bba)*” அல்லது “தகப்பனின்‌ மகன்‌” (2௦-௦0) என்று அர்த்தப்படக்‌ 
கூடும்‌. இது “போதகரின்‌ மகன்‌” (மம-/எம்ம்ாட, என்று அர்த்தப்படலாம்‌ 
என்றுகூடச்‌ சிலர்‌ நினைத்துள்ளனர்‌, ஆனால்‌ அது ஒரு நீட்சியாகக்‌ 
காணப்படுகிறது. பேர்போன என்பதற்கான (87102) கிரேக்க வார்த்தை 
“கையெழுத்திடப்பட்ட ” அல்லது அடையாளம்‌ குறிக்கப்பட்ட” என்ற நேரடி 
அர்த்தம்‌ கொண்டுள்ளது. இது “குறிப்பிடத்தக்க” அல்லது “பெயர்பெற்ற” 
(ரோமர்‌ 16:7) ஒருவருக்கு நேர்மறையான கருத்தில்‌ பயன்படுத்தப்பட 
முடியும்‌. இவ்வார்த்தை இங்கு பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது போன்று 
“கெட்ட பெயரெடுத்த” அல்லது “அபகீர்த்தியான” ஒருவருக்கு எதிர்மறையான 
கருத்திலும்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌. பரபாஸ்‌, எருசலேமில்‌ நடந்த ஒரு 
கலகத்தில்‌ பங்கேற்று கொலைசெய்தவன்‌ என்று நன்கு அறியப்பட்டிருந்தான்‌ 
(மாற்கு 15:7; லூக்கா 23:19; யோவான்‌ 18:40). 

வசனம்‌ 17. இயேசு எந்தக்‌ குற்றமும்‌ செய்திருப்பார்‌ என்று 
பிலாத்து நம்பவில்லை, யூதத்‌ தலைவர்கள்‌ பொறாமையினால்‌ அவரை 
ஒப்புக்கொடுத்தனர்‌ என்று அவர்‌ உணர்ந்தறிந்தார்‌.”” அவரை விடுதலை 
செய்வதே பிலாத்துவின்‌ விருப்பமாக இருந்தது லூக்கா 23:20). இயேசு மற்றும்‌ 





102 


பரபாஸ்‌ ஆகிய இருவரில்‌ ஒருவரைத்‌ தேர்ந்து கொள்ளும்படியான தேர்வை 
எதிர்கொள்ளும்போது, மக்கள்‌ இயேசுவை விடுதலை செய்யத்‌ தேர்ந்து 
கொள்வார்கள்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌ என்பது கெளிவு. இந்தத்‌ தேர்வை 
அளித்ததன்‌ மூலம்‌ பிலாத்து இந்த விஷயத்தில்‌ எந்தப்‌ பொறுப்பில்‌ இருந்தும்‌ 
தம்மை விடுவித்துக்‌ கொள்ளவும்‌, அதே வேளையில்‌ சமாதானத்தைக்‌ காக்கவும்‌ 
முயற்சி செய்தார்‌. 

வசனம்‌ 18. அவர்கள்‌ [மக்கள்‌] கூடியிருக்கையில்‌, அவர்களிடத்தில்‌ ஆளுநர்‌, 








எவனை நான்‌ உங்களுக்கு விடுதலையாக்கவேண்டுமென்றிருக்கிறீர்கள்‌? 
பரபாசையோ? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ? என்று கேட்டார்‌. 
பிலாத்து இயேசுவை விடுவிக்கும்படி வேண்டுகோள்‌ விடுத்து, (இயேசு 
சமாதானம்‌ நிறைந்த, நீதியான மனிதர்‌) மற்றும்‌ பரபாஸ்‌ (கலகத்தைத்‌ 
தூண்டுபவன்‌, கொலைகாரன்‌ மற்றும்‌ திருடன்‌) ஆடிய இருவரில்‌ ஒருவரைத்‌ 
தேர்ந்துகொள்ளும்‌ வாய்ப்பை யூதர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 

சில பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌, இந்தக்‌ கைதியை 
“இயேசு பரபாஸ்‌” என்று அழைக்கின்றன, இது நேரெதிர்க்‌ கருத்தை 
முக்கியத்துவப்‌ படுத்துறெது (காண்க TEV; NEB; NRSV; CEV). சாராம்சத்தில்‌ 
பிலாத்து, “நீங்கள்‌ எந்த இயேசுவை (“மீட்பரை”) விரும்புகிறீர்கள்‌? இயேசு 
பரபாஸையா அல்லது இயேசு கிறிஸ்துவையா?” என்றே கேட்டார்‌. R. 7. France 
அவர்கள்‌, “ஏற்கனவே வேதவசனத்தில்‌ இல்லாத பட்சத்தில்‌ கிறிஸ்தவ வேத 
எழுத்தாளர்கள்‌ பரபாஸக்கு இயேசு என்ற பெயரைக்‌ கூட்டிச்‌ சேர்த்தல்‌ 
என்பதைக்‌ கற்பனை செய்தல்‌ கடினமாகும்‌, ஆனால்‌ அவர்கள்‌ அதை கடந்து 
செல்லுதல்‌ புரிந்துகொள்ள சுலபமாக உள்ளது ... , குறிப்பாக வேறு எந்த 
சுவிசேஷங்களிலும்‌ இவனது முதற்பெயர்‌ குறிப்பிடப்படுவதில்லை” என்று 
விவாதித்தார்‌.2 910௦௦ 1/4. Metzger அவர்கள்‌, கிறிஸ்துவின்‌ மீதுள்ள பயபக்தியின்‌ 
நிமித்தம்‌, பரபாஸின்‌ பெயரில்‌ இருந்து “இயேசு” என்பது விடப்பட்டது என்று 
கருத்துத்‌ தெரிவித்துள்ளார்‌. 27 


மக்கள்‌ கூட்டத்தின்‌ கூக்குரல்‌ (27:19-23) 


12 அவன்‌ நியாயாசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கையில்‌, அவனுடைய மனைவி 
அவனிடத்தில்‌ ஆளனுப்பி: நீர்‌ அந்த நீதிமானை ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌; 
அவர்‌ நிமித்தம்‌ இன்றைக்குச்‌ சொப்பனத்தில்‌ வெகு பாடுபட்டேன்‌ என்று 
சொல்லச்‌ சொன்னாள்‌. 

20 ரபாசை விட்டுவிடக்‌ கேட்டுக்கொள்ளவும்‌, இயேசுவைக்‌ 
கொலைசெய்விக்கவும்‌ பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ ஜனங்களை 
ஏவிவிட்டார்கள்‌. 

21தசாதிபதி ஜனங்களை நோக்கி: இவ்விருவரில்‌ எவனை நான்‌ 
உங்களுக்கு விடுதலையாக்கவேண்டும்‌ என்று கேட்டான்‌. அதற்கு அவர்கள்‌: 
பரபாசை என்றார்கள்‌. 

பிலாத்து அவர்களை நோக்கி: அப்படியானால்‌, கிறிஸ்து என்னப்பட்ட 
இயேசுவை நான்‌ என்னசெய்யவேண்டும்‌ என்று கேட்டான்‌. அவனைச்‌ 
சிலுவையில்‌ அறையவேண்டும்‌ என்று எல்லாரும்‌ சொன்னார்கள்‌. 

22தேசாதிபதியோ: ஏன்‌ என்ன பொல்லாப்புச்‌ செய்தான்‌ என்றான்‌. 


103 


அதற்கு அவர்கள்‌: அவனைச்‌ சிலுவையில்‌ அறைய வேண்டும்‌ என்று அதிகமதி 
கமாய்க்‌ கூக்குரலிட்டுச்‌ சொன்னார்கள்‌. 


வசனம்‌ 19. மக்கள்‌ கூட்டத்திடம்‌ பிலாத்து பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
அவர்‌ நியாயாசனத்தில்‌ (221௦). உட்கார்ந்திருந்தார்‌. “இது சட்டப்பூர்வமான 
தீர்ப்புகள்‌ தருவதற்கான நீதிபதியின்‌ அலுவலகரீதியான இருக்கையாக இருந்தது, 
இது திறந்த வெளியில்‌ அமைக்கப்பட்டிருந்தது (இவ்வசனம்‌ நடபடிகள்‌ 18:12, 
16-17, 25:17). பிலாத்து நியாயாதிபதியாகச்‌ செயல்படுகையில்‌, அவனுடைய 
மனைவி ஒரு செய்தியுடன்‌ அவனிடத்தில்‌ ஆளனுப்பினாள்‌. அவள்‌ இதை 
மிகவும்‌ முக்கியமானதாகக்‌ கருதியிராவிட்டால்‌, இப்படிப்பட்ட அறிவுறுத்தல்‌ 
நடக்கையில்‌ ஈடுபட்டிருக்க மாட்டாள்‌. அவருக்கு அவள்‌, நீர்‌ அந்த நீதிமானை 
ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌; அவர்‌ நிமித்தம்‌ இன்றைக்குச்‌ சொப்பனத்தில்‌ 
வெகு பாடுபட்டேன்‌ என்று அறிவுரை கூறினாள்‌. 

“நீதிமான்‌” என்ற சொற்றொடரைக்‌ கொண்டு பிலாத்துவின்‌ மனைவி, 
உணர்த்த விரும்பியது என்ன என்பது தெளிவற்றதாக உள்ளது. “நீதிமான்‌” 
என்பதற்கான (874/௦) கிரேக்க வார்த்தை, “குற்றமறியாதவர்‌” என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌ (NIV; NRSV; நும்‌)” ஒருவேளை அவள்‌, 
இயேசு எந்தக்‌ குற்றமும்‌ செய்திருக்கவில்லை - எனவே அவர்‌ தண்டிக்கப்படப்‌ 
பாத்திரர்‌ அல்ல - என்று மாத்திரம்‌ அர்த்தப்படுத்தி இருக்கலாம்‌. இருப்பினும்‌ 
dikios என்ற சொற்றொடரைக்‌ கிறிஸ்துவுக்குப்‌ பயன்படுத்தும்போது, இது 
மிகவும்‌ ஆழமான அர்த்தம்‌ கொண்டிருக்கக்‌ கூடும்‌. இது புதிய ஏற்பாட்டில்‌ 
தொடர்ந்துவரும்‌ மற்ற புத்தகங்களில்‌ அவரது பாவமற்ற இயல்பை 
விளக்கப்படுத்தப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையில்‌ “நீதிமான்‌” என்ற 
வார்த்தை மேசியாத்துவப்‌ பட்டப்பெயர்களில்‌ ஒன்றாகக்‌ காணப்படுகிறது 
(நடபடிகள்‌ 3:14; 7:52; 1 யோவான்‌ 2:1). 

பிலாத்துவின்‌ மனைவியை வெகுபாடுபடுத்திய கனவின்‌ தோற்றம்‌ பற்றி 
மத்தேயு எடுத்துரைக்கவில்லை. அது, மத்தேயு சுவிசேஷத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
யோசேப்புக்கு ஏற்பட்ட கனவுகளைப்‌ போல (1:20; 2:12, 13, 19, 22), 
தேவனிடத்தில்‌ இருந்து வந்திருக்கலாம்‌. CEV வேதாகமம்‌ அவளது கூற்றை, 
“அவர்நிமித்தமாக நான்‌ இரவின்‌ பயங்கர சொப்பனங்கண்டேன்‌” என்று 
குரவழைக்கிறது. அவளது கனவுகள்‌ இரவு வேளையில்‌ (“கடந்த இரவில்‌”; 
NASB) அல்லது அன்று காலை வேளையில்‌ (“இன்றைக்கு”; NIV) எப்போது 
ஏற்பட்டிருந்தாலும்‌, அதை அவள்‌ குனது கணவருக்குக்‌ கூற வாய்ப்பு 
ஏற்பட்டிருக்கவில்லை. 

பாரம்பரியத்தின்படி, பிலாத்துவின்‌ மனைவி, “புரோக்லா” அல்லது 
“திலவுதியா புரோகுலா” என்ற பெயர்‌ கொண்டிருந்தாள்‌. இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட்ட பின்பு இவள்‌ கிறிஸ்தவத்திற்கு மனம்‌ மாற்றப்பட்டாள்‌ 
என்பது உட்பட, இந்தப்‌ பெண்ணைச்‌ சுற்றி ஏராளமான வரலாறுகள்‌ உள்ளன. 
கோப்டிக்‌ சபையானது இவளது நினைவை கனம்செய்றெது, மற்றும்‌ கிரேக்க 
ஆர்த்தொடக்ஸ்‌ சபை இவளது பெயரைத்‌ தனது புனிதர்களின்‌ பட்டியலில்‌ 
உள்ளடக்குகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில்‌ எழுதியுள்ளதற்கு அப்பால்‌, 
இவளைக்‌ குறித்து மிகச்சிறிய அளவு விஷயமே உறுதியாக உள்ளது. 

வசனம்‌ 20. விசாரணை செயல்நிகழ்வுகள்‌ சுருக்கமாக 








104 


இடைமறிக்கப்படுகையில்‌, யூதத்தலைவர்கள்‌, பரபாசை விட்டுவிடக்‌ 
கேட்டுக்கொள்ளவும்‌, இயேசுவைக்‌ கொலைசெய்விக்கவும்‌ பிரதான 
ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ ஜனங்களை ஏவிவிட்டார்கள்‌ என்பது நிச்சயம்‌. ஐந்து 
நாட்களுக்கு முன்பு இயேசு எருசலேமுக்குள்‌ நுழைகையில்‌ அவரை “தாவீதின்‌ 
குமாரன்‌” என்று துதித்த கலிலேய யூதர்களில்‌ சிலரும்‌ அந்த மக்கள்‌ கூட்டத்தில்‌ 
இருந்தனர்‌. இருப்பினும்‌ பலர்‌ எருசலேமில்‌ இருந்த மக்களாகவும்‌ இயேசுவுடன்‌ 
நெருங்கி பிணைப்பு கொண்டிராதவர்களுமாக இருந்தனர்‌ (21:9-11ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

வசனம்‌ 21. பிலாத்து தமது மனைவியின்‌ வார்த்தைகள்‌ தமது மனச்‌ 
சாட்சியைக்‌ கலக்கிய நிலையில்‌, தாம்‌ - பரபாஸையா அல்லது இயேசுவையா - 
எந்தக்‌ கைதியை விடுவிக்க வேண்டும்‌ என்ற அவரது கேள்விக்குத்‌ திரும்பினார்‌. 
இவ்விரு மனிதர்களில்‌ ஒருவரைத்‌ தேர்ந்துகொள்ளும்‌ அளிப்பு தரப்பட்ட 
நிலையில்‌ மக்கள்‌ இயேசுவையே தேர்ந்து கொள்வார்கள்‌ என்று அவர்‌ 
நினைக்கார்‌. அவர்கள்‌, பரபாசை என்று பதில்‌ அளித்தபோது, அவர்‌ அதிர்ச்சி 
அடைந்திருந்தார்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 

பரபாஸ்‌ என்பவன்‌ கெட்டபெயர்‌ எடுத்த கலகக்காரனாக இருந்தான்‌ 
(27:16; மாற்கு 15:7; லூக்கா 23:19; யோவான்‌ 18:40). யூதர்களில்‌ சிலர்‌ 
பரபாஸை வெறுத்து அவனுக்குப்‌ பயந்திருந்தாலும்‌, மற்றவர்கள்‌ அவனை 
போற்றத்‌ தக்கவன்‌ ஆக்கியிருந்தனர்‌. இப்படிப்பட்ட மனிதர்கள்‌, செல்‌ 
வந்தார்களான யூதர்களிடத்தில்‌ பொருள்களைக்‌ களவாடி, ரோம அரசுக்குப்‌ 
பிரச்சனை ஏற்படக்‌ காரணமாக இருந்ததால்‌, பொது மக்கள்‌ மத்தியில்‌ அடிக்கடி 
பிரபலமாக இருந்தனர்‌. இயேசுவைப்‌ போலின்றி பரபாஸ்‌ ரோமார்களுக்கு 
எதிராகப்‌ போரிட விருப்பம்‌ கொண்டிருந்தபடியால்‌ அவர்கள்‌ பரபாஸைத்‌ 
தேர்ந்துகொள்ளுதல்‌ என்பது சாத்தியக்கூறான விஷயமாக இருந்தது. இதற்கு 
நேர்‌ மாறாக, அரசியல்‌ நிறுவன அமைப்பைத்‌ தூக்கியெறிவதற்காகப்‌ படையை 
எழுப்பும்‌ விருப்பங்கள்‌ எதையும்‌ தாம்‌ கொண்டிருந்ததில்லை என்பதை 
இயேசு தெளிவாக்கி இருந்தார்‌.”? பரபாஸ்‌ “இராபின்‌ ஹூட்‌ வகையிலான 
பொதுமக்களின்‌ கதாநாயகன்‌” என்று விவரிக்கப்பட்டுள்ளான்‌.”! 

யூதத்தலைவர்களில்‌ பலர்‌ அதே நிலை தொடர்வதை ஆதரிக்கும்‌ நிலையில்‌ 
இருந்ததால்‌, அவர்கள்‌ பரபாஸை ஆதரித்திருக்க மாட்டார்கள்‌. ரோம அரசைக்‌ 
தூக்கியெறிய முயற்சி செய்தல்‌ என்பது அவர்களின்‌ அதிகாரத்‌ தகுதிகளுக்கு 
இடர்பாடு ஏற்படுத்துவதாக இருக்குமே (காண்க யோவான்‌ 11:47-53). 
இருந்தபோதிலும்‌, இந்தத்‌ தலைவர்கள்‌, இயேசுவை அழித்துப்‌ போடுவதற்காக, 
மக்களின்‌ இனவைராக்கியத்தைப்‌ பயன்படுத்தவும்‌, பரபாஸை மதிக்கவும்‌ 





விருப்பமாயிருந்தனர்‌. இந்தத்‌ தலைவர்களின்‌ மனங்களில்‌, பரபாஸை 
விடுவித்தல்‌ என்பது இரு தீமைகளில்‌ குறைவானதாக இருந்தது. 
வசனம்‌ 22. மக்கள்‌ கூட்டத்திடம்‌ பிலாத்து அடுத்தபடி யாக, அப்படியானால்‌, 





கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான்‌ என்னசெய்யவேண்டும்‌? என்று 
கேட்டார்‌. ஒருவேளை அவர்‌, கிறிஸ்துவை இயேசு பரபாஸ்‌ என்பவரில்‌ 
இருந்து வித்தியாசப்படுத்த வேண்டும்‌ என்பதற்காக அவருக்கு “கிறிஸ்து” என்ற 
சொற்றொடரைப்‌ பயன்படுத்தி இருக்கலாம்‌ (27:17ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). மக்களுக்கு, இயேசுவைப்‌ பற்றிய அவர்களின்‌ முந்தின மதிப்பீட்டை 
நினைவுபடுத்த அவர்‌ விரும்பினார்‌ என்பது இன்னொரு சாத்தியக்கூறாக 


105 


உள்ளது. அவர்களில்‌ பலர்‌, அவரை மேசியா (“யூதர்களில்‌ இராஜா”; மாற்கு 
15:12) என்று கருதியிருந்தனர்‌, ஆனால்‌ இப்போது அவரை, தீர்ப்பிடப்பட்ட 
குற்றவாளி ஒருவனுக்குப்‌ பதிலாகப்‌ பரிவர்த்தனை செய்தனர்‌. 

எவ்விதத்‌ தயக்கமும்‌ இன்றி, அவனைச்‌ சிலுவையில்‌ அறையவேண்டும்‌ 
என்று எல்லாரும்‌ சொன்னார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தீர்மானத்தில்‌ 
ஒருமனப்பட்டிருந்தனர்‌, அவர்கள்‌ இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க 
வேண்டும்‌ என்று கூறினர்‌. பயன்படுத்தப்படவிருந்த தண்டனையின்‌ 
கொடூரமான வகையானது பொதுவாக, குற்றவாளிகளுக்கும்‌ அடிமைகளுக்கும்‌ 
ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது சபிக்கப்பட்ட வர்களுக்கு ஒதுக்கி வைக்கப்‌ 
பட்டிருந்த மரணமாக இருந்தது (உபாகமம்‌ 21:23; கலாத்தியர்‌ 3:13). 

வசனம்‌ 23. பிலாத்து, ஏன்‌ என்ன பொல்லாப்புச்‌ செய்தான்‌? என்று 
பதில்கேள்வி கேட்டார்‌. அவர்‌ இயேசுவை விசாரித்து அவர்‌ எந்தக்‌ குற்றமும்‌ 
செய்திராதவர்‌ என்று கண்டிருந்தார்‌ லூக்கா 23:4, 14) மேலும்‌, இயேசு 
“நீதிமானாக” (27:19) இருந்தபடியால்‌ அவரைக்‌ குறித்து ஒன்றும்‌ செய்துவிட 
வேண்டாம்‌ என்று அவருக்கு அவரது மனைவி அறிவுறுத்தியிருந்தாள்‌. 

மக்கள்‌ கூட்டம்‌ பிலாத்துவின்‌ கேள்வியைப்‌ புறக்கணித்தது. அவனைச்‌ 
சிலுவையில்‌ அறைய வேண்டும்‌ என்று அதிகமதிகமாய்க்‌ கூக்குரலிட்டுச்‌ 
சொன்னார்கள்‌. யூதத்தலைவர்களால்‌ ஆட்டுவிக்கப்பட்ட நிலையில்‌ அவர்கள்‌, 
தங்கள்‌ சிந்தனையை மாற்ற ரோம ஆளுநரை அனுமதிக்க மாட்டார்கள்‌. 


மக்களுக்குப்‌ பிலாத்து இணங்குதல்‌ (27:24-26) 


கலகம்‌ அதிகமாகிறதேயல்லாமல்‌ குன்‌ பிரயத்தனத்தினாலே 
பிரயோஜனமில்லையென்று பிலாத்து கண்டு, தண்ணீரை அள்ளி, ஜனங்களுக்கு 
முன்பாகக்‌ கைகளைக்‌ கழுவி: இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான்‌ 
குற்றமற்றவன்‌, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள்‌ என்றான்‌. 

2 அதற்கு ஜனங்களெல்லாரும்‌: இவனுடைய இரத்தப்பழி எங்கள்‌ மேலும்‌ 
எங்கள்‌ பிள்ளைகள்மேலும்‌ இருப்பதாக என்று சொன்னார்கள்‌. 

2 அப்பொழுது, அவன்‌ பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, 
இயேசுவையோ வாரினால்‌ அடிப்பித்து, சிலுவையில்‌ அறையும்படிக்கு 
ஒப்புக்கொடுத்தான்‌. 


வசனம்‌ 24. மக்கள்‌ கூட்டத்தில்‌ தாம்‌ கூறுவது எடுபட வில்லை என்று 
பிலாத்து உணர்ந்தறிந்தார்‌; அதற்குப்பதிலாக கலகம்‌ அதிகமாகியது. கடந்த 
காலத்தில்‌ அவர்‌, யூதர்கள்‌ மத்தியில்‌ கலகங்கள்‌ மற்றும்‌ போராட்டங்களை 
அனுபவித்திருந்தார்‌, அவைகள்‌ வழக்கமாக அவரது கொள்ளைகளுக்கு 
பதில்‌ செய்கைகளாக இருந்தன (27:2ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
அவரது பணிப்பொறுப்பின்‌ இந்த நிலையில்‌, தலைமைத்துவத்தின்‌ தமது தகுதி 
நிலைக்கு இடர்பாடு ஏற்படுத்தும்‌, அவசியமற்ற கலவரங்களைத்‌ தவிர்க்கவே 
அவர்‌ விரும்பினார்‌. ரோம அரசால்‌ நியமிக்கப்‌ பட்டவர்‌ என்ற வகையில்‌, 
சமாதானத்தைப்‌ பாதுகாத்தல்‌ என்பது அவரது பொறுப்பாக இருந்தது. ஆகவே, 
அரசியல்ரீதியாகச்‌ சரியானது எதுவோ அதையே அவர்‌ செய்தார்‌: அரசு 
ரீதியான எந்தப்‌ பொறுப்பில்‌ இருந்தும்‌ தம்மை நீங்கலாக்கிக்‌ கொண்ட அதே 











106 


வேளையில்‌ அவர்‌ மக்கள்‌ கூட்டத்தின்‌ விருப்பத்தை அங்கீகரித்தார்‌. 

தண்ணீரை அள்ளி, ஜனங்களுக்கு முன்பாகக்‌ கைகளைக்‌ கழுவி: 
இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான்‌ குற்றமற்றவன்‌, நீங்களே 
பார்த்துக்கொள்ளுங்கள்‌ என்றான்‌. ஒருவார்‌ தமது குற்றமற்ற தன்மையை 
அறிவிப்பதற்குக்‌ கைகளை வெளிப்படையாகக்‌ கழுவுதல்‌ என்பது பழங்காலப்‌ 
பழக்கவழக்கமாக இருந்தது (உபாகமம்‌ 21:6-9; யோபு 9:30; சங்கதம்‌ 26:6; 73:13; 
எரேமியா 2:22). “மக்கள்‌ கூட்டத்திற்கு, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள்‌” 
என்று கூறியதன்‌ மூலம்‌ பிலாத்து, இயேசுவின்‌ மரணத்திற்கான பொறுப்பை 
யூதர்கள்‌ மீது போட்டார்‌. இந்த அதிகாரத்தின்‌ முற்பகுதியில்‌ யூதத்‌ தலைவர்கள்‌, 
யூதாஸூக்கான தங்கள்‌ பதிலில்‌ இதே மொழிநடையைப்‌ பயன்படுத்தி 
யிருந்தனர்‌ (27:4). 

வசனம்‌ 25. மக்கள்‌ பிலாத்துவின்‌ சைகையினால்‌ 
அசைக்கப்படவில்லை மற்றும்‌ அவர்கள்‌, இவனுடைய இரத்தப்பழி 
எங்கள்மேலும்‌ எங்கள்‌ பிள்ளைகள்மேலும்‌ இருப்பதாக என்று கூவினர்‌.” 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோர்களின்‌ பாவங்களுக்காக இந்த வாழ்வில்‌ 
பழியேற்றல்‌ என்பது சில வேளைகளில்‌ பழைய ஏற்பாட்டில்‌ காணப்படுகிறது 
(யோசுவா 7:24; எரேமியா 26:15; புலம்பல்‌ 5:7). இருப்பினும்‌, ஒவ்வொரு 
நபரும்‌ தமது சொந்த செயல்களுக்குத்‌ தாமே பொறுப்பேற்க வேண்டும்‌ 
என்று மற்ற வசனப்‌ பகுதிகள்‌ சுட்டிக்காண்பிக்ன்றன (எசேக்கியேல்‌ 18). 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ நமது செரத்த செயல்களுக்கு நாம்‌ கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டும்‌, அதுவே இஜனெவுமும்‌ வாழ்வில்‌ நமது அடைவிடத்தைத்‌ தீர்மானிக்கும்‌ 
(ரோமர்‌ 2:5-11; 2 கொரிந்தியர்‌ 5:10). 

மக்களில்‌ சிலர்‌, நூற்றாண்டுகளினாடே யூதர்களைத்‌ 
துன்புறுத்தியதை நியாயப்படுத்துவதற்கு, யூதர்களின்‌ குற்றம்‌ பற்றி இந்த 
வசனப்பகுதியைக்‌ தவறாகப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌ என்பது தெளிவு. 
இருப்பினும்‌, லியோன்‌ மோரீஸ்‌ அவர்கள்‌ “சட்டத்திற்கு அடங்காத 
கும்பலினால்‌ பொறுப்பேற்றுக்‌ கொள்ளப்பட்ட சிந்தனையற்ற யூகம்‌ 
என்பதற்கு அதிகமானதாக இது இருப்பதில்லை” என்று கூறியுள்ளது 
கவனிக்கப்பட வேண்டும்‌.” இந்த மக்கள்‌ செய்த பொல்லாங்கான செயலுக்குத்‌ 
குங்கள்‌ மக்களினத்தை மறைமுகமாக உட்படுத்த இவர்கள்‌ அதிகாரம்‌ எதையும்‌ 
கொண்டி ருக்கவில்லை. மற்றும்‌ இவர்கள்‌ யூதமக்களின்‌ எதிர்கால சந்ததியாரைத்‌ 
குண்டிக்கும்படி தேவனைக்‌ கட்டாயப்படுத்த முடியாது இருந்தனர்‌. இயேசுவும்‌ 
அவரது அப்போஸ்தலர்கள்‌ யாவரும்‌ யூதர்களாக இருந்தனர்‌ என்பதை ஒருவர்‌ 
தமது சிந்தையில்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. இத்துடன்‌ கூடுதலாக, எருசலேமில்‌ 
இருந்த தொடக்ககால சடையில்‌ இருந்த யாவரும்‌ யூதர்களே. 

வசனம்‌ 26. மக்கள்‌ கூட்டம்‌ இயேசுவிற்குத்‌ தங்கள்‌ எதிர்ப்பில்‌ 








விடாப்படியாக இருந்தபோது, பிலாத்து பரபாசை அவர்களுக்கு 
விடுதலையாக்கினார்‌. குற்றம்‌ செய்த இந்தக்‌ குற்றவாளி, குற்றமில்லாத 
இயேசுவுக்குப்‌ பதிலாகப்‌ பரிவர்த்தனை செய்யப்பட்டான்‌. பரபாஸ்‌ தான்‌ 
விடுதலையான பின்பு என்ன செய்தான்‌ என்பது பற்றி வேதவசனங்கள்‌ 
மெளனம்‌ காக்கின்றன. 

இயேசு சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு முன்பாகப்‌ பிலாத்து, அவரை 
வாரினால்‌ அடிப்பிக்க (ஓசி). ஒப்புக்கொடுத்தார்‌. லூக்கா 23:16, 


107 


22ன்படி, முன்னதாகப்‌ பிலாத்து, யூதர்களைச்‌ சமாதானப்‌ படுத்துவதற்காக 
இயேசுவை சவுக்கனொல்‌ அடித்துத்‌ தண்டிக்கலாம்‌ என்று கருத்துத்‌ 
தெரிவித்திருந்தார்‌; அதற்குப்‌ பிறகு அவரை விடுதலையாக்க விருப்பமாய்‌ 
இருந்தான்‌. இருப்பினும்‌ அவனுடைய கருத்துக்கள்‌ செவிடான காதுகளிலேயே 
விழுந்தன; யூதத்தலைவர்களும்‌ மக்கள்‌ கூட்டத்தினரும்‌ இயேசுவின்‌ 
மரணத்திற்குக்குறைவான எந்த தண்டனையிலும்‌ திருப்தி அடையாதிருந்தனர்‌. 
இங்கு இயேசு அனுபவித்த சவுக்கடி என்பது சிலுவைக்கு ஒரு முன்னுரையாக 
இருத்தலை நோக்கங்கொண்டிருந்தது. சிலுவையில்‌ அறையும்படி ஆக்கினைத்‌ 
தார்ப்பிடப்பட்டவர்களுக்கு, சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு முன்னர்‌ சவுக்கடி 
தருவது - இது குற்றத்தைக்‌ தடைசெய்யும்‌ அச்சுறுக்கல்‌ நடவடிக்கையாகவும்‌ 
செயல்பட்டது - பொதுவானதாக இருந்தது.“ 








சிலுவையில்‌ அறைவதற்கு முன்னர்‌ சவுக்கினால்‌ அடித்தல்‌ என்பது 
மிகவும்‌ கடுமையான வகையாக இருந்தது. ரோமர்கள்‌ உலோகக்‌ துண்டுகள்‌ 
அல்லது எலும்புத்‌ துண்டுகள்‌ தைக்கப்பட்ட “1182011ம1ய,” என்று அழைக்கப்பட்ட 
தோல்வார்‌ ஒன்றை இதற்குப்‌ பயன்படுத்தினர்‌.” இதினால்‌ அடிக்கப்படும்‌ 
அடிகள்‌, ஆக்கினைத்‌ தீர்ப்புப்‌ பெற்றவரின்‌ மாம்சத்தை வெட்டி, அடிக்கடி 
அவரின்‌ எலும்புகளும்‌ உள்‌ உறுப்புக்களும்‌ வெளிக்தெரியப்பண்ணும்‌.” 
சவுக்கடி, என்பது, ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்‌ சிலுவைக்கு 
கூட்டிப்போகப்படும்‌ முன்னர்‌ கொல்லப்படும்‌ அளவுக்கு மிகவும்‌ 
மிருகத்தனமானதாக இருக்கும்‌.” 

இயேசு சவுக்கினால்‌ அடிக்கப்பட்ட பின்பு அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறையப்படும்படிக்கு, ரோமப்‌ போர்ச்சேவகர்களிடம்‌ பிலாத்து ஒப்புவித்தார்‌, 
இது யூதத்தலைவர்களின்‌ விருப்பத்தை நிறைவேற்றியது. 


போர்ச்சேவகரார்கள்‌ ஏளனம்‌ செய்தல்‌ (27:27-31) 


அப்பொழுது, தேசாதிபதியின்‌ போர்ச்சேவகர்‌ இயேசுவைத்‌ 
தேசாதிபதியின்‌ அரமனையிலே கொண்டுபோய்‌, போர்ச்சேவகரின்‌ கூட்டம்‌ 
முழுவதையும்‌ அவரிடத்தில்‌ கூடி வரச்செய்து, 

அவர்‌ வஸ்திரங்களைக்‌ கழற்றி, சிவப்பான மேலங்கியை அவருக்கு 
உடுத்தி, 

2 முள்ளுகளால்‌ ஒரு முடியைப்பின்னி, அவர்‌ சிரசின்மேல்‌ வைத்து, அவர்‌ 
வலதுகையில்‌ ஒரு கோலைக்‌ கொடுத்து, அவர்‌ முன்பாக முழங்காற்படியிட்டு: 
யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று அவரைப்‌ பரியாசம்பண்ணி, 

அவர்மேல்‌ துப்பி, அந்தக்‌ கோலை எடுத்து, அவரைச்‌ சிரசில்‌ 
அடித்தார்கள்‌. 

31 அவரைப்‌ பரியாசம்பண்ணினபின்பு, அவருக்கு உடுத்தின 
மேலங்கியைக்கழற்றி, அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்து, 
அவரைச்‌ சிலுவையில்‌ அறையும்படி கொண்டுபோனார்கள்‌. 


வசனம்‌ 27. இயேசு சவுக்கினால்‌ அடிக்கப்பட்ட பின்பு, தேசாதிபதியின்‌ 
போர்ச்சேவகர்‌ இயேசுவைத்‌ தேசாதிபதியின்‌ அரமனையில்‌ கொண்டுபோய்‌ 
விட்டனர்‌. முன்னதாக இயேசு ஆளுநரின்‌ தங்குமிடம்‌ இருந்த அரண்மனையின்‌ 


108 


உட்புறத்தில்‌ விசாரிக்கப்பட்டிருந்தார்‌ (27:11; யோவான்‌ 18:28). இந்த 
வேளையில்‌ அவர்‌ போர்ச்சேவகர்களால்‌ சிறுமைப்படுத்தப்பட்ட இடமாக 
அது இருந்தது. 

600 மனிதர்கள்‌ கொண்ட ரோமானிய போர்ச்சேவகரின்‌ கூட்டம்‌ 
முழுவதும்‌ கிறிஸ்துவை ஏளனம்‌ செய்ய அல்லது அதைக்‌ கவனிக்க 
ஒன்றுகூடியிருக்கலாம்‌. இருப்பினும்‌ “போர்ச்சேவகரின்‌ கூட்டம்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (20272), கிரேக்கச்‌ சொற்றொடர்‌, 200 ஆண்கள்‌ 
கொண்ட கூட்டத்தைக்‌ குறிப்பிடும்‌ “றற,” என்றும்‌ பழங்கால இலக்கியத்தில்‌ 
மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது.”” இங்கு இந்தப்‌ பிந்திய அலகு இருந்திருக்கச்‌ 
சாத்தியக்கூறு உள்ளது. 001100 அல்லது றற, என்பதில்‌ எது இருந்தாலும்‌, 
அரண்மனையில்‌ உள்ளே இருந்த இராணுவ வீரர்‌ தங்கும்‌ இடத்தில்‌ இராணுவ 
அலகு கூடியிருந்தது; இந்த மனிதர்கள்‌ “ஆளுநரின்‌ போர்ச்சேவர்களாக” 
இருந்தனர்‌. 

வசனம்‌ 28. போர்வீரர்கள்‌ இயேசுவை ஏளனம்‌ செய்ய, அவருக்கு எதிராக 
- அவர்‌ “யூதர்களின்‌ இராஜாவாக” இருந்தார்‌ என்ற (27:11) - குற்றச்சாட்டைப்‌ 
பயன்படுத்தினர்‌. முதலாவது அவர்கள்‌ அவர்‌ வஸ்திரங்களைக்‌ கழற்றினார்‌ 
மற்றும்‌ சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினர்‌, இதை அவரது 
கிழிக்கப்பட்ட, இரத்தம்‌ வடியும்‌ முதுகில்‌ உடுத்துவித்தனர்‌. இந்த அங்கி 
(chlamus) ஒரு பழைய அங்கியாக, போர்வீரர்களில்‌ ஒருவருடையதாக இருந்தி 
ருக்கலாம்‌. அது “இரத்தச்‌ சிவப்பாக” (&£௦kkiறல5) அல்லது “சிகப்பு” நிறமாக 
இருந்தது, “இது ... ஷெல்மீன்கள்‌ என்பவற்றிலிருந்து இறக்கப்பட்ட சாயம்‌ 
பூசப்பட்டதும்‌ மேல்தட்டு வர்க்கத்தினர்‌ உடுத்துவதுமான விலையுயர்ந்த 
இரத்தாம்பர' உடைகளுக்கு நேரெதிராக மலிவான சாயம்‌ பூசியதாக 
இருந்தது.” இந்த நிறமானது இயேசு ராஜரீக இரத்தாம்பர உடை 
உடுத்தியவர்‌ போல்‌ தோன்றும்‌ வண்ணமாக, அவரை ஏளனம்‌ செய்ய 
ஏதுவானதாக இருந்தது. இந்தக்‌ கருத்தில்‌ இன்னும்‌ அதிகம்‌ பொதுவாகக்‌ கூறும்‌ 
மாற்கு, “சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினர்‌” என்று கூறினார்‌ (ம 
ற்கு 15:17). 

வசனங்கள்‌ 29, 30. போர்வீரர்கள்‌ முள்ளுகளால்‌ ஒரு முடியைப்பின்னி, 








அவர்‌ சிரசின்மேல்‌ வைத்தனர்‌. முடி என்பதற்கான (tephanos5) கிரேக்க 
வார்த்தை, வெற்றியின்‌ கிரீடத்தை அடிக்கடி குறிப்பிடுவதாக உள்ளது, 
ஆனால்‌ இங்கு இது ஆட்சியாளரின்‌ கிரீடத்தை (பசை). குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயேசு, பொன்னால்‌ அன சுடரொளி வீசும்‌ 
கிரீடத்தை அணிவதற்குப்பதில்‌ முள்ளுகளினால்‌ ஆன கீழ்த்தரமான 
கிரீடத்தை அணிந்தார்‌. அவர்கள்‌ அந்த முள்ளுகளை அவரது மண்டை 
ஓட்டில்‌ குத்தி அதிக வலிதரும்படி அழுத்தியிருக்கலாம்‌. இந்த நடத்தையானது 
அவரைச்‌ சித்திரவதை செய்ய அவர்கள்‌ பயன்படுத்திய மற்ற வகைகளுடன்‌ 
சீர்பொருத்தமாக இருந்தது. முள்கஇரீடத்தின்‌ முட்கள்‌, பழங்கால நாணயங்கள்‌ 
சிலவற்றில்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளது போன்று, பேரரசர்களால்‌ அணியப்பட்ட 
இரீடங்களில்‌ ஒளிக்கதிர்கள்‌ போன்று காட்சியளித்திருக்கவும்‌ வாய்ப்பு உள்ளது. 
ஒளிக்கதிர்வீசும்‌ கிரீடம்‌ அதை அணிபவரின்‌ தெய்வீகத்தைக்‌ குறிப்பிட்டது.” 
அவர்கள்‌ அவர்‌ வலதுகையில்‌ ஒரு கோலையும்‌ கொடுத்தனர்‌. வலது கை 
என்பது, செங்கோலைப்‌ போன்று வல்லமை மற்றும்‌ அதிகாரம்‌ ஆயெவற்றின்‌ 


109 


அடையாளத்துவமாக இருந்தது. “நாணல்‌ கோல்‌” (£எ/வா௦5) என்பது காற்றில்‌ 
அசைந்தாடுவதாகவும்‌ சுலபமாக முறிவதாகவும்‌ உள்ளது (11:7; 12:20). 
இப்படிப்பட்ட பலவீனமான செங்கோல்‌ என்பது பலத்த கிளைகளினால்‌ 
(எசேக்கியேல்‌ 19:11, 14) அல்லது இரும்பினால்‌ (சங்கதம்‌ 2:9; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 2:27; 12:5) செய்யப்பட்ட செங்கோலுக்கு நேர்‌ எதிரானதாக 
உள்ளது. நாணலினால்‌ ஆன செங்கோலைப்‌ பயன்படுத்தியதன்‌ மூலம்‌ 
போர்சேவர்கள்‌, இயேசுவை ஏளனம்‌ செய்து, அவர்‌ பலவீனமானவர்‌ என்று 
மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டனர்‌. அவரது படைகளும்‌ அவர்களின்‌ ஆயுதங்களும்‌ 
எங்கே? அவரது ஊழியக்காரர்களும்‌ அவருக்கு விசுவாசமான குடிமக்களும்‌ 
எங்கே? இராஜரீக அரியணை கொண்ட அவரது அரண்மனை எங்கே? இயேசு 
யூதர்களின்‌ இராஜா என்று உரிமைகோருதலானது அதை ஆதரிக்க இயல்பான 
சாட்சியம்‌ இல்லாததாகக்‌ காணப்பட்டது. 

அவருக்கு இராஜரீக உடைகளை உடுத்திய பின்பு, இந்தக்‌ கொடூரமான 
மனிகா்கள்‌, அவர்‌ முன்பாக முழங்காற்படியிட்டு: யூதருடைய ராஜாவே, 
வாழ்க! என்று அவரைப்‌ பரியாசம்பண்ணினர்‌. ஃபிரான்ஸ்‌ அவர்கள்‌, 
“யூதருடைய ராஜாவே, வாழ்‌க/ என்பது, இராயர்‌ வாழ்க! என்ற முறைப்படியான 
வாழ்த்தினைக்‌ கேலி செய்யும்‌ நோக்கம்கூடக்‌ கொண்டிருக்கலாம்‌” என்று 
விளக்கம்‌ அளித்தார்‌.“ ஒருவேளை அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தப்‌ பேரரசரை 
வாழ்த்துவது போன்று இயேசுவை வாழ்த்துவதாக நடித்திருப்பார்கள்‌. 

யூதத்தலைவர்கள்‌ செய்திருந்தது போன்றே (26:67), போர்வீரர்கள்‌ 
இயேசுவின்‌ மேல்‌ துப்பினர்‌. மேலும்‌ அவர்கள்‌ அவருக்குச்‌ செங்கோலாகக்‌ 
கொடுத்திருந்த கோலை எடுத்து அவரைச்‌ சிரசில்‌ அடித்தார்கள்‌. 

வசனம்‌ 31. அவரைப்‌ பரியாசம்பண்ணினபின்பு, அவருக்கு 
உடுத்தின மேலங்கியையைக்‌ கழற்றி, அவருடைய வஸ்திரங்களை 
அவருக்கு உடுத்தினர்‌. அவரது தலையின்‌ மீதிருந்த கிரீடமும்‌ அகற்றப்‌ 
பட்டிருக்கலாம்‌. ரோமப்போர்ச்சேவகா்கள்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறையும்படி கொண்டுபோனார்கள்‌. இயேசுவை சவுக்கினால்‌ அடித்தல்‌, 
ஏளனம்‌ செய்தல்‌ மற்றும்‌ சிலுவையில்‌ அறைதல்‌ ஆகியவை, அவரைப்‌ 
பற்றிய தீர்க்கதரிசனங்களின்‌ நிறைவேற்றமாகச்‌ செய்யப்பட்டன, இவைகள்‌ 
தேவனுடைய முன்தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தின்‌ பகுதியாக இருந்ததை 
இவை செயல்விளக்கப்படுத்தின (20:19). போர்வீரர்களைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ இது அவர்கள்‌ வேலையின்‌ இன்னொரு நாளாக மாத்திரமே இருந்தது. 
அவர்கள்‌ இயேசுவுக்கு முன்னதாக, எண்ணற்ற யூதர்களைச்‌ சித்தரவதை 
செய்து மரணதண்டனை நிறைவேற்றியிருந்தனர்‌, மற்றும்‌ அவர்கள்‌ அவருக்குப்‌ 
பின்னதாகவும்‌ இதையே பல யூதர்களுக்குச்‌ செய்யவிருந்தனர்‌. 

இயேசு அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிவரப்படுகையில்‌, 
அனேகமாக அவரது கழுத்தைச்‌ சுற்றி “யுதர்களின்‌ இராஜாவான நசரேயனாகிய 
இயேசு” என்ற பெயர்ப்பட்டி கட்டப்பட்டு இருக்கலாம்‌ (27:37; மாற்கு 
15:26; லூக்கா 23:38; யோவான்‌ 19:19). போர்வீரர்கள்‌ அவரைக்‌ தெருக்களில்‌ 
ஊர்வலமாகக்‌ கூட்டிச்‌ சென்றனர்‌, அப்போது அவர்‌ தாம்‌ மரிக்கவிருந்த 
சிலுவையைச்‌ சுமந்து சென்றார்‌. பெயர்ப்பட்டி அவரது கழுத்தைச்‌ 
சுற்றி இருந்திராவிட்டாலும்‌, அது அவருக்கு முன்பாக நடந்த ரோமப்‌ 
போர்ச்சேவகர்களில்‌ ஒருவரால்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டிருக்கும்‌.“” இந்தப்‌ 


110 


பெயர்ப்பட்டியில்‌ கூடுதலான வார்த்தைகள்‌ எழுதப்பட்டு அவரது தலைக்கு 
மேலாக ஆணியடித்துக்‌ காட்சிப்பொருளாக்கப்‌ பட்டிருக்கும்‌. இது எபிரெயு, 
இிரேக்கு, லத்தின்‌, மொழிகளில்‌ எழுதப்பட்டிருப்பதைப்‌ பிலாத்து உறுதி 
செய்தார்‌, இதன்மூலம்‌ சிலுவைக்‌ காட்சியைக்‌ கடந்து செல்பவர்கள்‌ யாவரும்‌ 
அதை வாக்க முடிந்திருந்தது (யோவான்‌ 19:20; NIV). 


௮ பாடங்கள்‌ “5444 


பொந்தியு பிலாத்து என்ற மனிதர்‌ 
(27:1, 2, 11-26) 

யூதேயாவின்‌ ஆளுநராக இருந்தார்‌ என்பதைத்‌ தவிர பொந்தியு பிலாத்து 
என்பவரைப்‌ பற்றிய குறிப்பான விஷயம்‌ எதையும்‌ நாம்‌ அறிவதில்லை. அவரது 
பிறப்பு அல்லது இளமைக்‌ காலம்‌ பற்றிய தகவல்‌ எதையும்‌ நாம்‌ அறிவதில்லை. 
“பொந்து” என்பது அந்த நாட்களில்‌ இருந்த தெற்கு - மத்திய இத்தாலியில்‌” 
புகழ்‌ பெற்ற குடும்பம்‌ ஒன்றின்‌ பெயராக இருந்தது. “பொந்தியுக்களில்‌” ஒருவர்‌ 
கால்டைன்‌ ஃபோர்க்ஸ்‌ என்ற இடத்தில்‌ ரோமானியர்களைத்‌ “தோற்கடித்தார்‌.” 
லூசியஸ்‌ பொந்தியு ஆக்கில்லா என்பவர்‌ சிசெரோவின்‌ நண்பராகவும்‌ ஐலியஸ்‌ 
சீஸரைக்‌ கொலைசெய்தவர்களில்‌ ஒருவராகவும்‌ இருந்தார்‌. “பிலாத்து” என்ற 
பெயர்‌ அனேகமாக, பொந்தியு பிலாத்துவின்‌ முன்சந்ததியார்கள்‌ வம்சவழியாக 
வந்த பொந்தியுவின்‌ உட்குடும்பக்‌ கிளைகளில்‌ ஒன்றைச்‌ சுட்டிக்காண்பிப்பதாக 
இருக்கலாம்‌. இந்தப்‌ பெயரின்‌ அர்த்தம்‌ இழந்து போகப்பட்டுள்ளது. 

கி.பி. 6ல்‌ அர்க்கெலாயு என்பவர்‌ ரோமர்களால்‌ பதவி இறக்கப்படுவதற்கு 
முன்பு அவரது இராஜ்யமாக இருந்த பகுதியை, யூதேயாவின்‌ ஐந்தாவது 
ஆளுநர்‌ என்ற வகையில்‌ பிலாத்து ஆண்டார்‌. அவர்‌ குடிமை, இராணுவம்‌ 
மற்றும்‌ சட்டரீதியான எல்லைப்‌ பகுதியைக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ கிரேத்து 
என்பவருக்குப்‌ பின்‌ ஆட்சி செய்ய வந்தவராக இருந்தார்‌, மற்றும்‌ அந்தப்‌ 
பதவியில்‌ அவர்‌ பத்து ஆண்டுகள்‌ இருந்தார்‌ (இ.பி. 26-36). அவர்‌ சீரியாவின்‌ 
அதிபதியான விட்டேலியஸ்‌ என்பவரால்‌ பதவி இறக்கப்பட்டார்‌. பதவியில்‌ 
இருந்து நீக்கப்பட்டபின்‌ அவர்‌ திபேரியு இராயன்‌ முன்பாகத்‌ தம்மைத்‌ 
தற்காத்து வாதம்‌ செய்வதற்காக அவசரமாக ரோமாபுரிக்குச்‌ சென்றார்‌. 
இருப்பினும்‌ அவர்‌ ரோமாபுரிக்குச்‌ சென்று சேர்ந்த வேளையில்‌, பேரரசர்‌ 
இறந்து போயிருந்தார்‌ (இ.பி. 37 மார்ச்சு மாதம்‌). பேரரசரின்‌ மரணத்தினால்‌ 
விளைந்த குழப்பத்தில்‌, அச்சுறுத்தும்‌ விசாரணையில்‌ இருந்து பிலாத்து 
குப்பித்ததாகக்‌ காணப்படுகிறது. அதுமுதல்‌ பிலாத்துவின்‌ வாழ்வை பற்றிய, 
உறுதியான மற்றும்‌ நம்பத்‌ தகுந்த வரலாற்றுப்‌ பதிவேடு எதுவும்‌ நமக்குக்‌ 
கிடைக்கவில்லை. 

பிலோ என்பவர்‌, பிலாத்துவை அரக்ககுணமான உணர்வுகளும்‌ மிகவும்‌ 
கொடூரக்‌ தன்மையும்‌ உடையவர்‌ என்று விவரித்து, மோசடி கொலை 
மற்றும்‌ பேராசை கொண்ட மனிதத்தன்மையற்ற குணம்‌ கொண்டவர்‌ என்று 
குற்றம்‌ சாட்டினார்‌.“ பிலாத்து பைத்தியக்காரராகி வெட்கக்கேடாகவும்‌ 
அவகீர்த்தியாகவும்‌ இறந்தார்‌ என்று ஒரு பாரம்பரியம்‌ கூறுகிறது. எசூபியஸ்‌ 
அவர்கள்‌, பிலாத்து தற்கொலை செய்துகொண்டதாக எழுதினார்‌.*” இதற்கு 


111 


நேர்மாறாக, கோப்டிக்‌ சபையானது தங்களது பரிசுத்தவான்களின்‌ பட்டியலில்‌ 
பிலாத்துவின்‌ பெயரை உள்ளடக்கி, அவரும்‌ அவரது மனைவியும்‌ பிற்பாடு 
கிறிஸ்தவர்கள்‌ ஆயினர்‌ என்று உறுதிப்படுத்துறெது. 

இயேசுவை விடுதலை செய்யப்‌ பிலாத்து அதிகாரம்‌ கொண்டிருந்தும்‌, 
அவரை விடுதலை செய்ய வில்லை, மற்றும்‌ யூதத்தலைவர்களின்‌ வலியுறுத்துதல்‌ 
இன்றி சிலுவையில்‌ அறைதல்‌ நடைபெற்றிராது. இருப்பினும்‌, பிலாத்து 
இந்த விஷயத்தில்‌ தமது கைகளைக்‌ கழுவ முயற்சி செய்தபோதிலும்‌ (27:24), 
எல்லாப்‌ பொறுப்புகளிலும்‌ இருந்து அவர்‌ தம்மை விடுவித்துக்‌ கொள்ளுதல்‌ 
இயலாததாக இருந்தது. இயேசு தம்மைப்‌ பிலாத்துவிடம்‌ கையளித்தவர்களின்‌ 
குற்றத்தில்‌ “அதிக பாவமுண்டு” என்று பிலாத்துவிடம்‌ கூறினார்‌ (யோவான்‌ 
19:11; காண்க நடபடிகள்‌ 3:13; 4:27, 28). 











சவுக்கினால்‌ அடித்தலின்‌ சித்திரவதை 
(27:26) 

இயேசு பெற்றுக்கொண்ட அடித்தலின்‌ மிகமுனைப்பான கடுமையானது 
நான்கு சுவிசேஷே விபரங்கள்‌ எதிலும்‌ விவரிக்கப்‌ பட்டிருப்பதில்லை (27:26ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). அவ்வாறு விவரித்தல்‌ அவசியமற்றதாக 
இருந்தது, ஏனெனில்‌ பழங்கால மக்களுக்கு அப்படிப்பட்ட காட்சிகள்‌ 
நன்கு பழக்கமானவையாக இருந்தன. “சிலுவையில்‌ அறையப்படுதல்‌” 
என்ற சொற்றொடரைப்‌ போன்று, “சவுக்கினால்‌ அடிக்கப்படுதல்‌” என்ற 
வார்த்தையை வெறுமனே குறிப்பிடுதலே கூட, ஒரு மனச்சித்திரத்தை வரையப்‌ 
போதுமானதாக இருந்தது (27:26ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

யூதர்கள்‌ முப்பத்து ஒன்பது அடிகள்‌ மாத்திரமே அடிக்க முடியும்‌ 
என்றிருக்கையில்‌ (2 கொரிந்தியர்‌ 11:24), ரோமர்கள்‌ பரிவிரக்கம்‌ 
கொண்டவர்களாக அறியப்படவில்லை மற்றும்‌ அவர்கள்‌ யூதர்களின்‌ 
பிரமாணங்களினால்‌ மட்டுப்படுத்தப்படவும்‌ இல்லை. இயேசு உண்மையில்‌ 
பெற்றுக்கொண்ட அடிகளின்‌ எண்ணிக்கை அறியப்படாததாக உள்ளது. 

இயேசுவைச்‌ சவுக்கினால்‌ அடித்தல்‌ என்பது விசேஷமாகக்‌ கடுமையானதாக 
இருந்தது. ஒரு தோல்வாரைக்‌ கொண்டு அடித்தனர்‌ என்பதற்குப்‌ பதிலாக, 
இதைக்‌ குறிப்பிடும்‌ கிரேக்கச்‌ சொற்றொடர்‌, உலோகம்‌ மற்றும்‌ எலும்புத்‌ 
துண்டுகள்‌ பிணைக்கப்பட்ட சவுக்கு ஒன்று பயன்படுத்தப்பட்ட தென்று 
சுட்டிக்காண்பிக்கிறது. இது தொழில்‌ முறையாகத்‌ தேர்ந்த ஒரு ரோமப்‌ 
போர்வீரனால்‌ செயல்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ 
இல்லை. இயேசு அனேகமாக ஒரு முன்‌ அதிர்ச்சி நிலைக்கு விடப்பட்டிருக்கலாம்‌ 
என்று இந்தச்‌ செயல்‌ பற்றிய மருத்துவர்களின்‌ விபரங்கள்‌ கூறுகின்றன. ஆகவே, 
உண்மையிலேயே சிலுவையில்‌ அறையப்படுவகற்கு முன்பாகவே, இயேசு 
ஏற்கனவே மிகவும்‌ பலவீனமாக ஆனால்‌ மற்றும்‌ ஒருவேளை அவர்‌ மருத்துவக்‌ 
கருத்து நோக்கில்‌ இடர்ப்பாடான நிலையில்‌ இருந்தார்‌. 

இயேசு பெற்றுக்கொண்ட கொடூரமான சவுக்கடிகள்‌, சிலுவையில்‌ 
அறையப்படுதலுக்கு முன்சாபமாக இருந்தன; உண்மை நிலையில்‌ இவ்விரு 
நிகழ்வுகளும்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்‌ பட்டுள்ளன. பாடுபடும்‌ ஊழியக்காரர்‌ 
பற்றி ஏசாயா பின்வருமாறு தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌: 


112 


நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; 
நமக்குச்‌ சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ வந்தது; 
அவருடைய தமாம்‌ களால்‌ குணமாகிறோம்‌ 

(ஏசாயா 53:5; வலியுறுக்கம்‌ கூட்டப்பட்டுள்ளது). 


பேதுரு “நாம்‌ பாவங்களுக்குச்‌ செத்து, நீதிக்குப்‌ பிழைத்திருக்கும்படி, 
அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களைச்‌ சிலுவையின்மேல்‌ 
சுமந்தார்‌; அவரை  ,தழும்புகனால்‌ குணமானீர்கள்‌” என்று 
எழுதியபோது (1 பேதுரு 2:24; வலியுறுத்தம்‌ கூட்டப்பட்டுள்ளது) அவர்‌, இந்த 
மொழிநடையில்‌ இருந்து கடன்‌ பெற்றார்‌. 





டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

IPliny Letters 3.1.4; 3.5.9-11; 4.16.4, 5; 9.36.1; Martial Epigrams 4.8.5-8. 2John Lightfoot, 
A Commentary on the New Testament from the Talmud and Hebraica: Matthew—1 Corinthians, 
vol. 2, Matthew—Mark (Oxford University Press, 1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 
1979), 359-60. பிலாத்து, யூதேயாவின்‌ “ஆளுநராக” இருந்தார்‌. சில பழங்கால 
ஆதாரமூலங்கள்‌ அவரை “தேசாதிபதி” என்றும்‌ குறிப்பிடுகின்றன, ஆனால்‌ இந்தச்‌ 
சொற்றொடர்‌ ஒரு ௨80110451௩ என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. “காண்க Bruce M. Metzger, 
A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 
1994), 54-55. “Josephus Antiquities 18.2.2; Philo Embassy to Gaius 299-305; Tacitus Annals 
15.44. Harold Hoehner, Herod Antipas, Society for New Testament Studies Monograph Series, 
17 (Cambridge: Cambridge University Press, 1972), 173. Josephus Antiquities 18.3.1-2; 18.4.1- 
2: Wars 2.9.2-4. SJosephus Antiquities 18.3.1. Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan 
Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold 
(Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 171. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the 
New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker 
(Chicago: University of Chicago Press, 2000), 666. 

"Wilkins, 172; காண்க Talmud Abodah Zarah 18a. காண்க Leon Morris, The Gospel 
according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1992), 696. Wilkins, 172. “பென்‌-இன்னேமிற்கு” வழியேற்றும்‌ “திழக்கு 
வாசலைப்பற்றி எரேமியா 19:2ல்‌ கூறப்பட்டது. '*ஒருசில பழங்காலக்‌ கையெழுத்துப்‌ 
பிரதிகளில்‌ “எரேமியா” என்பதற்குப்‌ பதிலாக “சகரியா” என்றுள்ளது. இருப்பினும்‌ இந்த 
வாசிப்பு அனேகமாக, வேதவசனப்‌ பகுதியைத்‌ திருத்துவதற்கான முயற்சியைப்‌ 
பிரதிபலிக்றெது எனலாம்‌. சில கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ பெயர்‌ எதுவும்‌ இருப்பதில்லை; 
“எரேமியா” என்ற பெயர்‌, முரண்பாடாகக்‌ காணப்படுதலைத்‌ தவிர்ப்பதற்காக 
நீக்கப்பட்டிருக்கச்‌ சாத்தியம்‌ உண்டு. (Metzger, 55.) இந்த விசாரணை பற்றிய நீண்ட 
விவரிப்பிற்கு யோவான்‌ 18:28-19:16 வரையிலான வசனப்‌ பகுதிகளில்‌ காணவும்‌. 
16 அதிகமான தகவல்களுக்கு Bargil (Virgil) Pixner, “Praetorium,” in The Anchor Bible 
Dictionary, ed. David Noel Freedman (New York: Doubleday, 1992), 5:447-49. என்ற 
புத்தகத்தில்‌ காணவும்‌. '”ஏosephus Wars 5.4.2. Josephus Antiquities 20.8.11. "Ibid. 5.4.3, 4. 


113 


2 Josephus Wars 2.15.5. 

21Mishnah Pesahim 8.6. °°Wilkins, 173. °°°Abba” என்பது மனிதரின்‌ பெயருடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. (Talmud Berakoth 180.) 24bba என்ற அரமாயிக்‌ வார்த்தை 
“தகப்பன்‌” என்று அர்த்தப்படுகிறது (மாற்கு 14:36; ரோமர்‌ 8:15; கலாத்தியர்‌ 4:0. 
இயேசு அதிகாரத்துடன்‌ போதித்ததாலும்‌ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியதாலும்‌ 
அவர்கள்‌ மிகவும்‌ பொறாமை கொண்டிருந்தனர்‌. மற்றும்‌ அவர்களின்‌ மார்க்கரீதியான 
மாய்மாலத்தை அவர்‌ வெளிப்படுத்தினார்‌ (21:23-23:39). 58. T. France, The Gospel 
According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 390. 2”Metzger, 56. 2°Donald A. Hagner, Matthew 
14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 823. Dikaios 
என்பது லூக்கா 23:47ல்‌ இயேசுவின்‌ மரணத்திற்கு, நூற்றுக்கு அதிபதியின்‌ பதில்‌ 
செயலிலும்‌ காணப்படுகிறது, அங்கு NASB வேதாகமம்‌ இதை “ஒன்றுமறியாதவர்‌” 
என்று தரவழைக்கிறது. Wilkins, 173. 

1rரance, 389. “சனதெரீன்‌ சங்கத்தார்‌ பிற்பாடு இயேசுவின்‌ மரணத்திற்கு 
அப்போஸ்தலார்களை பொறுப்பாளிகள்‌ ஆக்கியது - அதாவது “அந்த மனுஷனுடைய 
இரத்தப்பழியை எங்கள்மேல்‌ சுமத்தவேண்டுமென்றிருக்கிறீர்கள்‌” என்று கூறியது 
(நடபடிகள்‌ 5:28) முரண்பாடாக உள்ளது. 2Morris, 708. 4Josephus Wars 2.14.9; 5.11.1. 
#David W. Wead, “Scourge,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. 
Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1988), 4:358- 
59. மற்ற சூழ்நிலைகளில்‌, ரோமர்கள்‌ தடிகளைப்‌ பயன்படுத்தினர்‌ (நடபடிகள்‌ 16:22, 
23; 2 கொரிந்தியர்‌ 11:25). யூதர்கள்‌ ஒரு வகையான சவுக்கைப்‌ பயன்படுத்தினர்‌, ஆனால்‌ 
அவர்கள்‌ அடித்தலை முப்பத்து ஒன்பது அடிகளுடன்‌ மட்டுப்படுத்தினர்‌ (10:17ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). ரோமானியர்கள்‌ இவ்விதமான கட்டுப்‌ பாடுகள்‌ எதையும்‌ 
கொண்டிருக்கவில்லை. “5108801106 Wars 2.21.5; 6.5.3. Digest of Justinian 48.19.8.3. Bauer, 
936. “Ibid, 1085. “Ibid. 554. 

4H. St. J. Hart, “The Crown of Thorns in John 19, 2-5,” Journal of Theological Studies, 
n.s. 3 (April 1952): 66-75. “France, 394. Suetonius Caligula 32.2; Domitian 10.1; Dio Cassius 
Roman History 54.3.7. “Philo Embassy to Gaius 38. ®Eusebius Ecclesiastical History 2.7. 


114 


67 
கீறிஸ்துவை சிலுவையில்‌ 
றைதல்‌ 


[27:52-56] 


இயேசு இந்த பூமியில்‌ தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வேளை 
வந்திருந்தது, மனிதகுலத்தின்‌ பாவங்களுக்காகப்‌ பலியாகுதல்‌ என்பதே 
அந்த நோக்கமாக இருந்தது (காண்க 20:28). பலர்‌ மன்னிக்கப்படும்படியாக 
அவர்‌ தமது இரத்தத்தை ஊற்றவிருந்த இடத்திற்கு அவரைப்‌ போர்வீரர்கள்‌ 
வழிநடத்திச்‌ சென்றனர்‌. 

போர்வீரர்கள்‌ கொல்கொதாவை அடைந்தபோது, அவர்கள்‌ இயேசுவைச்‌ 
சிலுவையில்‌ ஆணியடித்தனர்‌. அவர்‌ யூதர்களின்‌ இராஜாவாக இருந்ததாகக்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டார்‌. இயேசு அந்த வழியே நடந்து சென்றவர்களால்‌, 
யூதத்தலைவர்களால்‌, மற்றும்‌ அவருக்கு இருபக்கங்களிலும்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்த கள்வர்களாலும்‌ வேதனைப்‌ படுத்தப்பட்டார்‌. கடைசியில்‌ 
இயேசு தமது ஆவியை ஒப்புக்‌ கொடுத்தார்‌. 

இயேசு சிலுவையில்‌ தொங்கிய வேளையிலும்‌ அவரது மரண 
வேளையிலும்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்வுகள்‌ நடந்தன: மூன்று 
மணிநேரம்‌ இருள்‌, ஒரு பூமியதிர்ச்சி, பரிசுத்தவான்கள்‌ உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ 
தேவாலயத்தின்‌ திரைச்சீலை கிழிதல்‌ ஆகியவை. 





சிலுவைக்குப்‌ பயணம்‌ (27:32) 


“போகையில்‌, சிரேனே ஊரானாகிய சீமோன்‌ என்னப்பட்ட ஒரு 
மனுஷனை அவர்கள்‌ கண்டு, அவருடைய சிலுவையைச்‌ சுமக்கும்படி 
அவனைப்‌ பலவந்தம்‌ பண்ணினார்கள்‌. 


வசனம்‌ 32. இயேசு தம்முடைய சிலுவையைச்‌ சுமந்துகொண்டு சென்றார்‌ 
(யோவான்‌ 19:17). சிலுவை என்பதற்கான (5181702) சொற்றொடானது 
கிடைமட்டக்‌ குறுக்குக்‌ கட்டையை (௭0/10) மாத்திரமே குறித்து நிற்கலாம்‌, 
அடிக்கடி சித்தரிக்கப்‌ படுவது போன்று, இது செங்குத்துக்‌ கட்டையை (511089), 
உள்ளடக்குவதில்லை.' இயேசு சுமந்து செல்ல வேண்டியிருந்தது போன்ற 
பலவீனமான சூழ்நிலையில்‌, ஒரு நபர்‌ சுமந்து செல்ல முழு சிலுவை மிகவும்‌ 
கனமானதாக இருந்திருக்க வேண்டும்‌. 

ஆக்கினைக்குத்‌ தீர்க்கப்பட்டவர்‌ தமது சிலுவையின்‌ ஒரு 
பகுதியைச்‌ சுமந்து செல்லுதல்‌ வழக்கமாக இருந்தது. கிரேக்க வரலாற்றாளரான 
புளுட்டார்க்‌ அவர்கள்‌, “மரணதண்டனை பெறச்‌ செல்லும்‌ ஒவ்வொரு 


115 


குற்றவாளியும்‌ தனது சொந்த சிலுவையைக்‌ தனது முதுகில்தான்‌ சுமந்து செல்ல 
வேண்டும்‌” என்று எழுதினார்‌.” 

இயேசுவும்‌ போர்ச்சேவர்களும்‌ எருசலேமை விட்டு வெளியே 
வந்தபோது, அவர்‌ சிலுவை மரக்‌ கட்டையின்‌ பாரத்தை இனியும்‌ தாங்க 
இயலாதவராக இருந்திருக்க வேண்டும்‌ என்பது உறுதி. அவர்‌ இரவு முழுவதும்‌ 
விழித்திருந்தார்‌ மற்றும்‌ உணவு அல்லது பானம்‌ எதையும்‌ பெற்றிருக்கச்‌ 
சாத்தியம்‌ இல்லாதிருந்தது. அவர்‌ சகித்துக்‌ கொண்ட கடுமையான அடிகளினால்‌ 
கணிசமான அளவு இரத்தத்தை அவர்‌ இழுந்த போயிருந்தார்‌. இயேசு தமது 
சிலுவையின்‌ பாரத்தினால்‌ கீழே விழுந்தார்‌ என்று எந்த சுவிசேஷ எழுத்தாளரும்‌ 
எழுதவில்லை, உண்மையில்‌, அவரது பலவீனமான நிலையில்‌ இருக்கும்‌ 
எவரொருவரும்‌ கீழே சாயாமல்‌ சிலுவை மரக்கட்டையை வெகுதூரம்‌ சுமந்து 
செல்ல இயலாது என்று நினைத்தல்‌ நியாயமானதாகவே உள்ளது. 

இதற்குப்‌ பதில்செயலாகப்‌ போர்வீரர்கள்‌, சீமோன்‌ என்னப்பட்ட 
ஒரு மனுஷனை அவர்கள்‌ கண்டு, அவருடைய சிலுவையைச்‌ சுமக்கும்படி 
அவனைப்‌ பலவந்தம்‌ பண்ணினார்கள்‌. ரோமப்‌ போர்வீரர்கள்‌ தங்கள்‌ சுமை 
களை ஒரு மைல்‌ தூரம்‌ சுமந்து வரும்படி யூதர்களைப்‌ பலவந்தம்‌ பண்ண 
அதிகாரம்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த நடைமுறை, ஒருவன்‌ உன்னை ஒரு 
மைல்‌ தூரம்வரப்‌ பலவந்தம்பண்ணினால்‌, அவனோடு இரண்டு மைல்‌ 
தூரம்‌ போ என்ற இயேசுவின்‌ கூற்றிற்குப்‌ பின்னால்‌ உள்ளது (5:41ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

சீமோன்‌ என்பவர்‌, எகிப்திற்கு மேற்கில்‌, வடக்கு ஆப்பிரிக்காவில்‌ இருந்த 
சிரேனே என்ற ஊரில்‌ இருந்து வந்தவராக இருந்தார்‌. பெருமளவிலான யூத 
மக்கள்‌ கூட்டம்‌ ஒன்று இரு ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில்‌ 
சிரேனே ஊரில்‌ குடியமர்ந்திருந்தது.? சபை நிலைநாட்டப்பட்ட 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ சிரேனே ஊரில்‌ இருந்தும்‌ யூதர்கள்‌ எருசலேமுக்கு 
வந்திருந்தனர்‌ என்று அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ புத்தகம்‌ கூறுறெது 
(நடபடிகள்‌ 2:10). சிரேனே மற்றும்‌ பிற இடங்களில்‌ இருந்து எருசலேமுக்கு 
இடம்பெயர்ந்த யூதர்கள்‌ அங்கு ஒரு ஜெப ஆலயத்தை உண்டாக்கினார்‌ 
என்றும்‌ நடபடிகள்‌ புத்தகம்‌ கூறுகிறது நடபடிகள்‌ 6:9). சீமோன்‌ தாமே, 
பஸ்காவை ஆசரிப்பதற்காக எருசலேமுக்கு வந்திருந்த யூதத்‌ திருப்பயணியாக 
இருந்திருக்கலாம்‌, அல்லது அவர்‌ இந்த நகரில்‌ தமது குடும்பத்தினருடன்‌ 
குடியமர்ந்திருக்கலாம்‌. சீமோன்‌, “நாட்டிலிருந்து அவ்வழியே வருபவராக” 
மற்றும்‌ “அலெக்சந்தருக்கும்‌ ரூப்புக்கும்‌ தகப்பனுமாகியவா்‌” என்று மாற்கு 
சுட்டிக்காண்பித்தார்‌ (மாற்கு 12:21; காண்க லூக்கா 23:26). அவர்கள்‌ மாற்கு 
சுவிசேஷத்தின்‌ வாசகர்களால்‌ புரிந்துகொள்ளப்படாதிருக்கும்‌ பட்சத்தில்‌ 
அவர்களை அங்கு அவர்‌ (மாற்கு) குறிப்பிடுவாரா? ரோமர்‌ 16:18ல்‌ பவுல்‌ ஒரு 
ரூபைப்பற்றிப்‌ பேசினார்‌, மற்றும்‌ இவர்‌ மாற்குவினால்‌ குறிப்பிடப்பட்ட அதே 
மனிதராக இருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது. 








இடம்‌ (27:33, 34) 


கபாலஸ்தலம்‌ என்று அர்த்தங்கொள்ளும்‌ கொல்கொதா என்னும்‌ 
இடத்துக்கு அவர்கள்‌ வந்தபோது, 


116 


4கசப்புக்கலந்த காடியை அவருக்குக்‌ குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌; அவர்‌ 
அதை ருசிபார்த்து, குடிக்க மனதில்லாதிருந்தார்‌. 


வசனம்‌ 33. சிலுவையில்‌ அறைப்பட்ட இடம்‌ கொல்கொதா என்று 
அழைக்கப்பட்டது, இது அரமாயிக்‌ மொழியில்‌ கபாலஸ்தலம்‌ அல்லது 
“மண்டை ஓடு” என்பதற்கான சொல்லாக உள்ளது (லூக்கா 23:33). இருளான 
மற்றும்‌ தவிர்க்கப்படும்‌ இவ்வார்த்தை மேரா என்ற (“கல்வாரி”) இலத்தீன்‌ 
வார்த்தைக்கு இணையானதாக உள்ளது. 

இயேசுவின்‌ மரணம்‌ நிகழ்ந்த மிகச்சரியான இடம்‌ ஒருக்காலும்‌ 
அறியப்படாது இருக்கலாம்‌. இந்த இடம்‌ நகரத்தின்‌ மதில்களுக்கு வெளியே 
இருந்தது என்று வேதவசனங்கள்‌ குறிப்பிடுகின்றன (எபிரெயர்‌ 13:12). இது 
யூதர்களின்‌ பிரமாணத்தைக்‌ கடைப்பிடித்தலாக இருந்தது (லேவியராகமம்‌ 
24:14; எண்ணாகமம்‌ 15:35; காண்க 1 இராஜாக்கள்‌ 21:13; நடபடிகள்‌ 7:58). 

இன்றைய நாட்களில்‌ எருசலேவுக்குச்‌ செல்பவர்களுக்கு, கொல்கொதா 
இருந்திருக்கக்‌ கூடிய இடம்‌ என்று இரு இடங்கள்‌ காண்பிக்கப்‌ படுகின்றன. 
கத்தோலிக்க மார்க்கம்‌, ஹோலி செப்பல்ச்சர்‌ என்று அழைக்கப்படும்‌ 
இடத்தின்‌ உள்ளே கட்டப்பட்டுள்ள சபைக்கட்டிடத்தின்‌ உள்ளே இருக்கும்‌ 
பாறையை கொல்கொதா என்று அடையாளப்படுத்துகிறது. இந்த வடிவமைப்பு 





தொடக்க காலத்தில்‌, கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌ கான்ஸ்ட்டன்டைன்‌ என்ற 
பேரரசரால்‌ கட்டப்பட்டது. இந்த இடம்‌ கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ எருசலேமின்‌ 
மதில்களுக்கு வெளியே இருந்திருக்கும்‌. அருகில்‌ உள்ள பல கல்லறைகள்‌ முதல்‌ 
நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டிருக்கலாம்‌. 

புரொட்டஸ்டன்டு பாரம்பரியம்‌ ஓன்று, கோர்டனின்‌ கல்வாரி என்று 
அறியப்பட்டுள்ள மலை ஓரப்பகுதியைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. குன்றின்‌ 
ஒரத்தில்‌ உள்ள பாறையின்‌ வடிவம்‌ மனித மண்டை ஓட்டைப்‌ போன்றதாக 
உள்ளது. 1800 களில்‌ பல மனிதர்களால்‌ இந்த இடம்‌ முன்மொழியப்பட்டது, 
ஆனால்‌ இது பிரட்டிஷ்‌ இராணுவத்தின்‌ புகழ்பெற்ற வீரரான சார்லஸ்‌ 
ஜார்ஜ்‌ கோர்டன்‌ அவர்களால்‌ பிரபலப்‌ படுத்தப்பட்டது. இருப்பினும்‌ 
குன்றின்‌ தோற்றம்‌ பிந்திய புதைபொருள்‌ ஆராய்ச்சித்‌ தோண்டுதல்களால்‌ 
ஏற்பட்டதாக இருக்கலாம்‌; முதல்‌ நூற்றண்டில்‌ இது மண்டை ஓட்டப்‌ 
போன்று காணப்படாதிருக்கலாம்‌. இத்துடன்‌ கூடுதலாக, புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌, தோட்டக்‌ கல்லறை உட்பட அருகில்‌ உள்ள 
கல்லறைகள்‌ கி.மு. எட்டு அல்லது ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை என்று 
கணக்கிட்டுள்ளனர்‌.* 

வசனம்‌ 34. கொல்கொதாவுக்குச்‌ சென்று சேர்ந்தபின்‌, சிலுவையில்‌ 
அறைவதற்குப்‌ பொறுப்பு ஒப்புவிக்கப்பட்டிருந்த போர்வீரர்கள்‌, 
இயேசுவுக்கு கசப்புக்கலந்த காடியைக்‌ குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌. “கசப்பு” 
என்பதற்கான (எh௦/£) கிரேக்க வார்த்தை, கசப்புச்‌ சுவையுள்ள ஒரு பொருளைக்‌ 
குறிக்கிறது (காண்க சங்கீதம்‌ 69:21). மாற்கு 15:23ம்‌ வசனம்‌, திராட் சரத்தில்‌ 
“வெள்ளைப்போளம்‌” கலந்து கொடுக்கப்பட்டதாகக்‌ கூறுகிறது. 

ரோமப்போர்வீரர்கள்‌ இயேசுவுக்கு இந்த வேளையில்‌ திராட்ச ரசத்தைக்‌ 
கொடுத்தது ஏன்‌? (1) அவர்கள்‌ அவரை இன்னமும்‌ அதிகமாக ஏளனம்‌ 
செய்தார்களா? புத்துணர்வூட்டும்‌ பானம்‌ ஒன்றை அவருக்குக்‌ கொடுப்பதற்குப்‌ 


117 


பதிலாக, கசப்பான பானம்‌, ஓன்றை அவருக்குத்‌ தர அவர்கள்‌ விரும்பினார்களா? 
அனேகமாக இல்லை என்றே கூறலாம்‌. (2) போதை தருதல்‌ என்ற விளைவைக்‌ 
கொண்டிருந்த அந்த பானம்‌, உண்மையில்‌ அவரது வேதனைகளையும்‌ 
பாடுகளையும்‌ நீட்டித்ததா? அவரது பாடுகளை வலுப்படுத்த அவர்கள்‌ 
நாடினார்களா? இதுவும்‌ காரணமாக இருந்திருக்க முடியாது. (3) தரப்பட்ட 
திராட்சரம்‌ என்பது, இயேசுவின்‌ உணர்வுகளை மழுங்கச்‌ செய்து வேதனையை 
அவர்‌ தாங்க உதவும்‌ மனிதப்பண்புள்ள செய்கையாக இருந்ததா? இயேசு 
சிலுவையில்‌ அறையப்படுவதற்குச்‌ சற்றுமுன்னர்‌ அது அவருக்குத்‌ தரப்பட்டது. 
இது ஒரு நல்ல காரணமாக இருந்திருக்கக்‌ கூடும்‌. இந்த கடைசி விளக்கம்‌ 
தல்மூத்தில்‌ பாதுகாக்கப்‌ பட்டுள்ள பாரம்பரியம்‌ ஒன்றுடன்‌ இணைவாக 
உள்ளது: “ஒருவர்‌ மரண கண்டனை பெறும்படி கூட்டிச்செல்லப்படும்போது, 
அவரது உணர்வுகளை மழுங்கச்‌ செய்வதற்காக அவருக்கு வாசனைப்பொருளின்‌ 
துகள்‌ சேர்க்கப்பட்ட திராட்சரம்‌ ஒரு பாத்திரத்தில்‌ தரப்படுகிறது 
எருசலேமில்‌ இருந்த கனத்திற்குரிய பெண்கள்‌ இதை நன்கொடையாகக்‌ 
கொண்டு வருதல்‌ வழக்கமாக இருந்தது. ” 

கசப்புக்கலந்த காடியை இயேசு ருசிபார்த்து, குடிக்க மனதில்லாதிருந்தார்‌. 
அவர்‌ அனேகமாக, தாம்‌ பானம்பண்ணவிருந்த பாடுகளின்‌ பாத்திரத்தைத்‌ தாம்‌ 
முழுமையாக ருசிபார்க்கக்‌ கூடும்படிக்கு, இந்தக்‌ கசப்பான பாத்திரத்தைப்‌ 
பானம்‌ பண்ண மறுத்திருக்கலாம்‌ (26:39 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 


சிலுவையில்‌ அறையப்பட்ட விதம்‌ (27:35-37) 


அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தபின்பு, அவர்கள்‌ சீட்டுப்போட்டு 


அவருடைய  வஸ்திரங்களைப்‌ பங்கிட்டுக்‌ கொண்டார்கள்‌. என்‌ 
வஸ்திரங்களைத்‌ தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என்‌ உடையின்பேரில்‌ 
சீட்டுப்போட்டார்கள்‌ என்று தீர்க்கதரிசியால்‌ உரைக்கப்பட்டது 
நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 

* அவர்கள்‌ அங்கே உட்கார்ந்து, அவரைக்‌ காவல்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌ 


“அன்றியும்‌ அவர்‌ அடைந்த ஆக்கினையின்‌ முகாந்தரத்தைக்‌ காண்பிக்கும்‌ 
பொருட்டு, இவன்‌ யூதருடைய ராஜாவாயெ இயேசு என்று எழுதி, அவர்‌ 
சிரசுக்கு மேலாக வைத்தார்கள்‌. 


வசனங்கள்‌ 35, 36. சிலுவையில்‌ அறைதல்‌, நாளின்‌ மூன்றாம்‌ 
மணிவேளையில்‌ அல்லது காலை 9:00 மணிக்குத்‌ தொடங்கிற்று (மாற்கு 15:25). 
அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தபின்பு, என்ற சொற்றொடர்‌ சிலுவையில்‌ 
அறைதலின்‌ முற்றான செயலில்‌ அதைக்‌ குறிப்பதில்லை, ஆனால்‌ இயேசுவின்‌ 
கரங்களைக்‌ குறுக்குக்‌ கட்டையில்‌ ஆணியால்‌ அறைதல்‌, அதன்‌ இடத்தில்‌ அதை 
உயர்த்துதல்‌ மற்றும்‌ செங்குத்துக்‌ கட்டையில்‌ அவரது பாதங்களை ஆணியால்‌ 
அறைதல்‌ ஆகிய படிகளை மாத்திரமே குறிக்கின்றன. 

சிலுவையில்‌ அறைதல்‌ என்பது, மரண தண்டனைக்குப்‌ பழங்கால 
உலகத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மிகக்‌ கொடுமையான வடிவம்‌ ஆகும்‌. 
இது பெர்சியர்களால்‌ பாலஸ்தனத்தில்‌ அறிமுகப்படுத்தப்‌ பட்டது, 





118 


ஆனால்‌ இதை ரோமர்களே பூரணப்படுத்தினர்‌. உண்மையில்‌ சிலுவையில்‌ 
அறையப்படுதல்‌ பற்றி சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ விபரமாக விவரிப்பதில்லை. 
அப்படிப்பட்ட விஷயம்‌ அவசியமற்றதாக இருந்தது, ஏனெனில்‌ இந்த 
கொடூரமான காட்சி கிறிஸ்து மரித்த வேளையில்‌ வாழ்ந்திருந்தவர்களுக்கு 
மிகவும்‌ பழக்கமானதாக இருந்தது. இதற்கு அப்பால்‌, சிலுவையில்‌ அறைதலின்‌ 
உடல்ரீதியான அம்சங்களை உள்ளடக்கச்‌ சுவிசேஷ ஊழியர்கள்‌ அடக்கம்‌ 
காண்பித்திருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ அவைகள்‌ பேச இயலாத ஆவிக்குரிய 
பரிமாணத்தில்‌ இருந்து வாசிப்பவர்களைத்‌ தடம்‌ மாறிக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
போகலாம்‌ என்று அவர்கள்‌ பயந்தனர்‌. 

மேலும்‌ சிறுமைப்‌ படுத்துவதற்காக, ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு 
உட்படுத்தப்பட்ட நபர்‌, ஒருவேளை இடுப்பில்‌ ஒரு துணியைத்‌ தவிர, மற்ற 
எல்லா உடைகளும்‌ உரிந்துகொள்ளப்‌ பட்டிருக்கலாம்‌. இயேசு வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ இடையில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌, ரோமப்‌ போர்ச்சேவர்கள்‌ 
சீட்டுப்போட்டு அவருடைய வஸ்திரங்ளைப்‌ பங்கிட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ அவரது அங்கி, “தையலில்லாமல்‌ மேலேதொடங்கி முழுவதும்‌ 
நெய்யப்பட்டதாயிருந்தது” என்பதால்‌ அதைப்‌ பங்கிட விரும்பவில்லை 
(யோவான்‌ 19:23, 24). இந்த அங்கியைக்‌ குறித்துச்‌ சீட்டுப்போடலாம்‌ என்ற 
அவர்களின்‌ தீர்மானம்‌ சங்கீதம்‌ 22:18ன்‌ தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றியது: 
“என்‌ வஸ்திரங்களைத்‌ தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என்‌ உடையின்பேரில்‌ 
சீட்டுப்போடுறொர்கள்‌. ” 


பின்பு போர்வீரர்கள்‌, ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்களை 





மீட்க எவரொருவரும்‌ உதவி செய்யாதிருப்பதை உறுதிப்படுத்த, சிலுவையில்‌ 
அறைப்பட்டவர்களைக்‌ கண்காணித்தல்‌ என்ற தங்கள்‌ பணியை நிறைவேற்றக்‌ 
கீழே அமர்ந்தனர்‌. பொறுப்பேற்றிருந்த நூற்றுக்கு அதிபதி, தமது பராமரிப்பில்‌ 
விடப்பட்ட குற்றவாளிகள்‌ உண்மையிலேயே மரிக்கும்‌ வரையிலும்‌, அந்தக்‌ 
காட்சியை மேற்பார்வை செய்வார்‌ (மாற்கு 15:44, 45). 

வசனம்‌ 37. ரோமர்கள்‌ பல்வேறு வகையான சிலுவைகளைப்‌ 
பயன்படுத்தினர்‌, குறைந்த பட்சம்‌ பின்வரும்‌ மூன்று வடிவங்களை 
அவர்கள்‌ பயன்படுத்தினர்‌: 1, 1, ஊம்‌ % இயேசுவுக்கு எதிராக எழுதப்பட்ட 
குற்றச்சாட்டை அவர்‌ சிரசுக்கு மேலாக வைத்தார்கள்‌ என்பது, அவர்‌ 





பாரம்பரியமான உருவம்‌ 1 கொண்ட சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌ என்ற 
முடிவை ஆதரிக்கிறது. [அந்த குற்றச்சாட்டுக்‌ கொண்ட] அடையாளப்பட்டி, 
எருசலேம்‌ தெருக்களில்‌ இயேசு இழுத்துச்‌ செல்லப்பட்டபோது, இயேசுவின்‌ 
கழுத்தைச்‌ சுற்றிக்‌ கட்டித்‌ தொங்கவிடப்பட்டிருக்கலாம்‌ அல்லது அவருக்கு 
முன்னால்‌ நடந்து சென்ற போர்வீரர்‌ ஒருவரால்‌ எடுத்துச்‌ செல்லப்‌ 
பட்டிருக்கலாம்‌ (27:31ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காண்க). ஒரு குற்றவாளிக்கு 
எதிராகக்‌ குற்றச்‌ சாட்டுகளை விளம்பரப்படுத்தும்‌ வழக்கம்‌, [இனி அந்தக்‌ 
குற்றம்‌ நிகழாதிருக்க] மற்றவர்களுக்கு எச்சரிக்கையூட்டுவதாகப்‌ பயன்பட்டது. 
இது நிகழ்வைக்‌ காண்பவர்களுக்கு அச்சமூட்டி, அவர்கள்‌ ரோமாபுரிக்கு 
எதிராக இதுபோன்ற குற்றங்களைச்‌ செய்வதில்‌ இருந்து அவர்களைத்‌ தடுத்தது. 

மத்தேயு சுவிசேஷத்தின்படி, இந்த அடையாளப்பட்டி, இவன்‌ 
யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று கூறிற்று. நான்கு சுவிசேஷங்களிலும்‌ 
இதைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருப்பவற்றை ஒன்றிணைப்பதன்‌ மூலம்‌, இதில்‌ 


119 


எழுதியிருந்தவற்றை முழுமையாகத்‌ தரவழைக்க முடியும்‌. “இது நசரேயனாயெ 
இயேசு, யூதர்களின்‌ இராஜா” என்று எழுதப்‌ பட்டிருந்தது. யூத அதிகாரிகள்‌, 
“நான்‌ யூதருடைய ராஜா” என்று அவன்‌ சொன்னதாக எழுதும்‌ (வலியுறுத்தம்‌ 
கூட்டப்பட்டுள்ளது) என்று வார்த்தைகளை மாற்றியமைக்கும்படி பிலாத்துவை 
வற்புறுத்தினர்‌; ஆனால்‌ அந்த மாற்றத்தை அங்கீகரிக்க மறுத்த பிலாத்து. “நான்‌ 
எழுதினது எழுதினதே என்று உறுதியாக அறிவித்தார்‌” (யோவான்‌ 19:21, 22). 


அவருடன்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட வர்களும்‌ 
அதிக அவமானங்களும்‌ (27:38-44) 


“அப்பொழுது, அவருடைய வலது பக்கத்தில்‌ ஒருவனும்‌ அவருடைய 
இடது பக்கத்தில்‌ ஒருவனுமாக இரண்டு கள்ளர்‌ அவரோடேகூடச்‌ 
சிலுவைகளில்‌ அறையப்பட்டார்கள்‌. 

அந்த வழியாய்‌ நடந்துபோகிறவர்கள்‌ தங்கள்‌ தலைகளைத்‌ துலுக்க: 

“தேவாலயத்தை இடித்து, மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, 
உன்னை நீயே ரட்சித்துக்கொள்‌; நீ தேவனுடைய குமாரனானால்‌ 
சிலுவையிலிருந்து இறங்கிவா என்று அவரைத்‌ தூஷித்தார்கள்‌. 

“அப்படியே பிரதான ஆசாரியரும்‌ வேதபாரகரும்‌ மூப்பரும்‌ பரியாசம்‌ 
பண்ணி: 

“மற்றவர்களை ரட்சித்தான்‌; தன்னைக்‌ தான்‌ ரட்சித்துக்கொள்ளத்‌ 
திராணியில்லை; இவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவானால்‌ இப்பொழுது 
சிலுவையிலிருந்து இறங்கிவரட்டும்‌, அப்பொழுது இவனை விசுவாசிப்போம்‌. 

“தன்னைத்‌ தேவனுடைய குமாரனென்று சொல்லி, தேவன்மேல்‌ 
நம்பிக்கையாயிருந்தானே; அவர்‌ இவன்மேல்‌ பிரியமாயிருந்தால்‌ இப்பொழுது 
இவனை இரட்சிக்கட்டும்‌ என்றார்கள்‌. 

“அவரோடேகூடச்‌ சிலுவைகளில்‌ அறையப்பட்ட கள்ளரும்‌ 
அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள்‌. 


வசனம்‌ 38. இங்கு மத்தேயு, அவரோடேகூடச்‌ சிலுவைகளில்‌ 
அறையப்பட்ட இரண்டு கள்ளர்களைப்‌ பற்றி, முதன்‌ முறையாகச்‌ சில 
விபரங்களை உட்செருகினார்‌. லூக்கா 23:32ம்‌ வசனம்‌, இந்த இரண்டு 
குற்றவாளிகளும்‌ எருசலேம்‌ தெருக்களில்‌ இயேசுவுடன்‌ கூட இழுத்து 
வரப்பட்டிருந்தனர்‌ என்று சுட்டிக்காண்பிக்கிறது. கொல்கொதா சென்று 
சேர்ந்தபின்‌, அவருடைய வலது பக்கத்தில்‌ ஒருவனும்‌ அவருடைய இடது 
பக்கத்தில்‌ ஒருவனுமாக அவர்களும்‌ சிலுவைகளில்‌ அறையப்பட்டனர்‌. 
இந்தக்‌ காட்சியானது, பாடும்படும்‌ ஊழியக்காரர்‌ “அக்ரெமக்காரரில்‌ 
ஒருவராக எண்ணப்படுவார்‌” என்று உரைக்கும்‌ ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனத்தை 
நிறைவேற்றிற்று (ஏசாயா 53:12). 

கொல்கொதாவின்‌ காட்சி ஒரு முதன்மையான சிலுவையைச்‌ சித்தரித்தது 
- அனால்‌ மத்தேயு, மற்ற இருவரும்‌ அங்கு சிலுவைகளில்‌ அறையப்பட்டனர்‌ 
என்று கூறினார்‌. ஏதோ சில வழிகளில்‌ இந்த மூன்று சிலுவைகளும்‌ 
ஒன்றுபோலிருந்தன. அவற்றில்‌ தொங்கெ மூன்றுபேரும்‌, வேதனையை, 
மூச்சுத்‌ திணறலை, வெப்பத்தை,தங்கள்‌ கண்களிலும்‌ தங்கள்‌ காயங்களிலும்‌ 


120 


வியர்வையை, அவமானங்களை மற்றும்‌ பூச்சிகளின்‌ உபத்திரவத்தைப்‌ பட்டு 
அனுபவிக்க வேண்டியிருந்தது. இந்த மூன்று மனிதர்களும்‌ இப்படிப்பட்ட 
பயங்கரமான, சிறுமைப்படுத்தும்‌ மரணத்தைப்‌ பெற்றிருப்பதைக்‌ கண்டு அந்த 
வழியாகச்‌ சென்ற மனிதர்கள்‌ ஏளனம்‌ செய்வதையும்‌ சகிக்க வேண்டியிருந்தது. 
பெரிய வேறுபாடுகளும்‌ இருந்தன. ஒன்று கலகம்‌ செய்ததால்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்ட, மனந்திரும்பாத கள்ளனைக்‌ கொண்டிருந்தது லூக்கா 
23:39). இரண்டாவது சிலுவை, மனந்திரும்பியவனாக, மனஸ்தாபப்படும்‌ 
கள்ளனைக்‌ கொண்டிருந்தது (லூக்கா 23:40, 41). மூன்றாவது சிலுவை, மீட்பின்‌ 
சிலுவையாக, தன்மீது இயேசு கிறிஸ்து மரிப்பதைக்‌ கொண்டதாக இருந்தது. 

கிறிஸ்துவுடன்‌ மரித்துக்‌ கொண்டிருந்த மனிதர்கள்‌ சிறு திருடர்கள்‌ அல்ல. 
கள்வர்கள்‌ என்பதற்கான கிரேக்கச்‌ சொற்றொடர்‌ (/55141), தங்கள்‌ நோக்கத்தை 
நிறைவேற்றப்‌ பலாத்காரத்தையும்‌ வன்முறையையும்‌ பயன்படுத்தத்‌ 
தயங்காதவர்கள்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. உண்மையில்‌ இவ்வார்த்தை 
சிலவேளைகளில்‌, புரட்சியாளர்களைக்‌ குறிக்கிறது. பரபாஸ்‌ ஒரு (/245789; 
யோவான்‌ 18:40); கள்ளன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌; அவன்‌ கலகம்‌ மற்றும்‌ 
கொலை செய்ததன்‌ நிமித்தம்‌ சிறையில்‌ அடைக்கப்‌ பட்டிருந்தான்‌ (மாற்கு 
15:7). இயேசுவுடன்‌ சிலுவைகளில்‌ அறையப்பட்ட இரு மனிதர்களும்‌, பரபாஸ்‌ 
என்பவனால்‌ தலைமையேற்று நடத்தப்பட்ட கூட்டத்தின்‌ உறுப்பினர்களாக 
இருந்திருக்கலாம்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ பரபாஸ்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட 
அதே வேளையில்‌ தாங்களும்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட வர்களாக இருந்தனர்‌ 
(26:55ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

இந்த இரு கள்வா்களின்‌ பெயர்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லை. நூற்றாண்டுகளினூாடே, 
உண்மையாயிராவிட்டாலும்‌, புராணங்கள்‌ போன்ற வரலாறுகளில்‌, இந்த 
ஜோடிக்கு, தீஸ்மாஸ்‌ மற்றும்‌ கெஸ்ட்டஸ்‌, ஜோத்தாம்‌ மற்றும்‌ கம்மா, 
ஜோத்தாஸ்‌ மற்றும்‌ மக்கட்ராஸ்‌, தீத்து மற்றும்‌ ட்யூமாக்கஸ்‌ ஆகியவை 
உட்படப்‌ பல்வேறு வகையான பெயர்கள்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளன.” 








வசனம்‌ 39. அந்த வழியாய்‌ நடந்துபோறெவர்கள்‌ இயேசுவை 
தூஷித்தவர்களில்‌ முதலாவது குழுவில்‌ அடங்கியிருந்தனர்‌. சிலுவை இருந்த 
இடம்‌ நகரத்திற்குச்‌ சற்று வெளியே இருந்ததால்‌, இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட்ட தைப்‌ பல யூதர்கள்‌ கண்டனர்‌. (யோவான்‌ 19:20). அவ்வழியே 
கடந்து சென்றவர்கள்‌, பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்திருந்த 
திருப்பயணிகளாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. 

இவ்வாறு கடந்துசென்றவர்கள்‌ இயேசுவைப்‌ பார்த்துக்‌ தங்கள்‌ 
குலைகளைத்‌ துலுக்கினர்‌. அவர்கள்‌ இயேசுவை ஏளனம்‌ செய்தது சங்கதம்‌ 
22:6, 7ன்‌ தூர்க்ககரிசனத்தை நிறைவேற்றிற்று: 

நானோ ஒரு புழு, மனுஷனல்ல; 

மனுஷரால்‌  நிந்திக்கப்பட்டும்‌, ஜனங்களால்‌ அவமதிக்கப்பட்டும்‌ 
இருக்கிறேன்‌. 
என்னைப்‌ பார்க்கிறவர்களெல்லரும்‌ என்னைப்‌ பரியாசம்பண்ணி, 


உதட்டைப்‌ பிதுக்க, தலையைக்‌ துலுக்கினர்‌. 


121 


வசனம்‌ 40. இந்த மக்கள்‌, தேவாலயத்தை இடித்து, மூன்று 
நாளைக்குள்ளே கட்டுறெவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள்‌; நீ 
தேவனுடைய குமாரனானால்‌ சிலுவையிலிருந்து இறங்கிவா என்று கூறினர்‌. 
அவர்களின்‌ மொழியானது முந்திய நிகழ்வுகளைச்‌ சுட்டிக்காண்பித்தது. 
முதலாவது அவர்கள்‌, இயேசுவின்‌ உரிமைகோருதலை நினைத்துப்‌ பார்த்தனர்‌. 
தேவாலயத்தை அவர்‌ முதலாவது சுத்தம்‌ செய்கையில்‌, “இந்த ஆலயத்தை 
இடித்துப்‌ போடுங்கள்‌. மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்‌” என்று 
அவர்‌ கூறியிருந்தார்‌ (யோவான்‌ 2:19). அவரது கூற்றைப்பற்றி யூதர்கள்‌ 
ஒரு பிறழ்வான விளக்கத்தை, ஒருவேளை மூன்று ஆண்டுகளாகத்‌ தங்கள்‌ 
சிந்தைகளில்‌ காத்துக்கொண்டிருந்தனர்‌. யூதர்கள்‌ அவரை விசாரிக்கையில்‌, 
பொய்ச்சாட்சிகள்‌ அவரது வார்த்தைகள்‌ பற்றிய தங்கள்‌ குழப்பமான 
கண்ணோட்டத்தை குறிப்பிட்டு அவருக்கு எதிராகப்‌ பேசினர்‌ (26:60, 61ன்‌ 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). யூதத்தலைவா்கள்‌ மக்களை இயேசுவுக்கு எதிராகத்‌ 
தூண்டுவதற்காக, அவர்கள்‌ மத்தியில்‌ இந்தத்‌ தவறான குற்றச்சாட்டைப்‌ 
பரப்பியிருந்தனர்‌ என்பது உறுதி. இரண்டாவது, இயேசு தம்மைத்‌ தாமே (நீ 
தேவனுடைய குமாரனானால்‌) நிரூபித்தல்‌ என்பதற்கான அறைகூவலானது, 





வனாந்தரத்தில்‌ இயேசு சாத்தானால்‌ சோதிக்கப்பட்டதன்‌ எச்சமாக உள்ளது 
(4:3, 6ன்‌ விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்த வேளையில்‌, கடந்து சென்றவர்கள்‌ 
இயேசுவைக்‌ தேவனுடன்‌ அவர்‌ கொண்டுள்ள உறவை, பலத்த வல்லமை 
ஒன்றைக்‌ காட்சிப்படுத்தி நிரூபிக்கும்படி இடித்துக்‌ கூறினர்‌. இதற்கு 
நேர்மாறாக, அவர்‌ சிலுவையில்‌ தொங்கியதே அவர்‌ தேவனுடைய குமாரன்‌ 
என்பதைக்‌ காட்சிப்படுத்திற்று. அவர்‌ பிதாவின்‌ சித்தத்திற்குக்‌ கழ்ப்படிந்தவராக 
நிலைத்து நின்றார்‌ (எபிரெயர்‌ 5:7-9). 

வசனம்‌ 41. இயேசுவை நோக்கி ஏளனங்களைச்‌ சுழற்றி வீசிய 
இரண்டாவது குழுவில்‌ பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ அடங்கியிருந்தனர்‌. 
இந்தப்‌ பட்டியல்‌, எருசலேமில்‌ இருந்த தலைவர்களால்‌ இயேசு 
முற்றிலுமாகப்‌ புறக்கணிக்கப்பட்டிருந்தார்‌ என்பதை உறுதிப்படுத்துறெது. 
சிலுவையில்‌ அறையப்பட்ட வேளையில்‌ இந்தச்‌ சிறுகுழு அங்கிருந்த 
விஷயமானது, மதநிறுவனம்‌ இயேசுவின்மீது கொண்டிருந்த கோபம்‌ மற்றும்‌ 
வெறுப்பு ஆகியவற்றின்‌ ஆழக்கைச்‌ செயல்விளக்கப்‌ படுத்துகிறது.” 

பரியாசம்‌ பண்ணி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (சர 
வில்‌ இருந்து வந்த) மற்றொரு பிள்ளையை ஏளனம்‌ செய்யும்‌ பிள்ளைகள்‌ 
போன்று செயல்படுதல்‌ என்ற கருத்தைக்‌ கொடுக்கிறது.” ஆவிக்குரிய வகையில்‌ 
யூதர்களிலேயே மிகவும்‌ பக்குவமானவர்களாக இருந்திருக்க வேண்டிய இந்த 
முதிய மனிதர்கள்‌, முரண்பாடான வகையில்‌ ஒழுக்கமற்ற குழந்தைகள்‌ போல்‌ 
நடந்துகொண்டனர்‌! இயேசுவை இரவில்‌ விசாரித்த வேளையில்‌, அவர்‌ 
மீது துப்பி, அவரைத்‌ தங்கள்‌ கைமுட்டிகளால்‌ அடித்து, அவரை அறைந்து, 
குற்றவாளிகளின்‌ நடத்தையையும்‌ நடந்து காண்பித்திருந்தனர்‌ (26:67, 68). 

இந்த மனிதர்கள்‌ இயேசுவின்‌ மரணத்திற்கு மிகவும்‌ பொறுப்பாளிகளாக, 
அவரை முப்பது வெள்ளிக்காசுக்காக ஒப்புக்கொடுக்கும்படி யூதாஸிடம்‌ பேரம்‌ 
பேசியவர்களாக இருந்தனர்‌ (26:14-16). இவர்களே இயேசுவுக்கு எதிராகப்‌ 
பொய்க்குற்றச்சாட்டுகளைக்‌ கொண்டுவந்து அவர்‌ மரணத்துக்குப்‌ பாத்திரர்‌ 
என்று அறிவித்தவர்களாகவும்‌ இருந்தனர்‌ (26:57-68; யோவான்‌ 19:7). இவர்கள்‌ 


122 


இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறையும்படி பிலாத்துவை வற்புறுத்தி அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறையுமாறு கூவும்படி யூதக்‌ கூட்டத்தைத்‌ தூண்டியவர்களாகவும்‌ 
இருந்தனர்‌ (27:20-25). மனிதக்‌ கண்ணோக்கில்‌, இவர்கள்‌ இல்லாமல்‌ 
இயேசு, சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்க மாட்டார்‌. இருந்தபோதிலும்‌ 
இயேசு, இவர்களின்‌ நயவஞ்சகமான சூழ்ச்சிக்குத்‌ தம்மை ஒப்புக்கொடுத்து, 
சிலுவையை ஒரு பலிபீட மாக மாற்றியதன்‌ மூலம்‌, சிலுவையை தேவனுடைய 
நித்தியதிட்டத்தின்‌ வரிசையில்‌ கொண்டுவந்தார்‌ (காண்க நடபடிகள்‌ 2:23, 24). 

வசனம்‌ 42. யூதத்தலைவர்கள்‌ மற்றவர்களை ரட்சித்தான்‌; தன்னைக்‌ 
தான்‌ ரட்சித்துக்கொள்ளத்‌ திராணியில்லை என்று கூறி இயேசுவை ஏளனம்‌ 
செய்தனர்‌. அவர்கள்‌, இயேசு தமது ஊழியத்தின்‌ போது நிகழ்த்தியிருந்த 
அற்புதங்களை ஏளனம்‌ செய்தனர்‌. இந்த பலத்த செய்கைகள்‌, தேவனுடைய 
உலகத்தில்‌ துன்புற்றுக்‌ கடந்தவர்களுக்கு அவரது ஆறுதலை வெளிப்படுத்தின. 
இதற்கும்‌ மேலாக, இவைகள்‌ கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ என்ற வகையில்‌ 
இயேசுவின்‌ அடையாளத்தைச்‌ சுட்டிக்காண்பிக்கும்‌ வல்லமை நிறைந்த 
அடையாளங்களாக இருந்தன (11:2-6; யோவான்‌ 20:30, 31). 

இன்னமும்‌ இயேசு அற்புத வல்லமையைக்‌ கொண்டிருந்தார்‌ 
என்பதிலும்‌, தாம்‌ சிலுவையை எதிர்த்திருந்தால்‌, தமது சொந்த உயிரைக்‌ 
காத்துக்கொள்வதற்கு அந்த வல்லமையை அவர்‌ பயன்படுத்தி இருக்க 
முடியும்‌ என்பதிலும்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இல்லை. தேவனுடைய சத்தத்தைக்‌ 
காத்துக்கொண்டு இருப்பதில்‌, அவர்‌ பாடுகள்‌ மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றின்‌ 
பாத்திரத்தில்‌ பானம்பண்ணத்‌ தாமே ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்‌ மனித 
இனத்தைப்‌ பாவத்தில்‌ இருந்து இரட்சிக்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்றால்‌, அவர்‌ 
தம்மைத்‌ தாமே இரட்சித்துக்‌ கொள்ளக்‌ கூடாதிருந்தது. இயேசுவின்‌ செயலற்ற 
தன்மையை யூதத்தலைவர்கள்‌ இயலாமையாக எடுத்துக்கொண்டனர்‌. 

கொடூரமான மனிதர்கள்‌ இயேசு இஸ்ரவேலின்‌ இராஜாவாக 
இருப்பதாக சுடுசொல்லில்‌ ஏளனமாகக்‌ கூறி ஒப்புக்கொண்டனர்‌. அவர்‌ 








விசாரிக்கப்படுகையில்‌ பிரதான ஆசாரியரான காய்பா அவரை, “நீ தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்துதானா?” என்று கேட்டார்‌ (26:63). பிற்பாடு பிலாத்து 
இயேசுவை, “நீ யூதருடைய ராஜாவா?” என்று கேட்டிருந்தார்‌ (27:11). இவ்விரு 
விஷயங்களிலும்‌ இயேசு உறுதிப்பாட்டுப்‌ பதிலுரையைக்‌ கொடுத்திருந்தார்‌ 
(26:64; 27:11). அரசத்துவத்திற்கான இந்த உரிமை கோருதல்‌, இயேசுவைப்‌ 
போர்வீரர்கள்‌ ஏளனம்‌ செய்த நிகழ்விலும்‌ (27:28-31) அவரது தலைக்கு மேல்‌ 
தொங்கிய குற்றச்சாட்டிலும்‌ பிரதிபலித்தது: “இவன்‌ யூதருடைய ராஜாவாகிய 
இயேசு” (27:37). 

தொடர்ந்து, யூதத்தலைவர்கள்‌, “இவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவானால்‌ 
இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கிவரட்டும்‌, அப்பொழுது இவனை 
விசுவாசிப்போம்‌” என்று கூறினர்‌. அவர்கள்‌ “அவரை இகழ்ந்து” பேசினர்‌ 
லூக்கா 23:35). இயேசு, தாம்‌ யாராக இருக்றொர்‌ என்பதற்கு ஏற்கனவே 
போதுமான அளவு வல்லமையைக்‌ காட்சிப்படுத்தி இருந்தார்‌, இருப்பினும்‌ 
அவர்கள்‌ அவரைப்‌ புறக்கணித்திருந்தனர்‌. அவர்‌ சிலுவையில்‌ இருந்து இறங்கி 
வந்திருந்தால்‌, அவர்கள்‌ அவரைக்‌ குறித்துத்‌ தவறாக எடைபோட்டிருந்ததை 
ஒப்புக்கொள்வதற்கு மாறாக, இன்னொரு விளக்கத்தைக்‌ கொடுத்து 
இருப்பார்கள்‌. இயேசு, சிலுவையில்‌ தமது மரணத்தினால்‌, தேவனுடைய 


123 


நித்திய திட்டத்தை நிறைவேற்றியது மாத்திரமின்றி, தமது சொந்த 
போதனையின்‌ உதாரணம்‌ ஒன்றையும்‌ கொடுத்தார்‌ (10:38, 39; 16:24-26ன்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காண்வும்‌). 





வசனம்‌ 43. மேலும்‌ அவர்கள்‌ தன்னைத்‌ தேவனுடைய குமாரனென்று 
சொல்லி, தேவன்மேல்‌ நம்பிக்கையாயிருந்தானே; அவர்‌ இவன்மேல்‌ 
பிரியமாயிருந்தால்‌ இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும்‌ என்றும்‌ 
கூறினர்‌. அவர்களின்‌ குற்றச்சாட்டு சுத்தமான தேவதூஷணமாக இருந்தது. 
இந்த மொழிநடை “கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையாயிருந்தானே, அவர்‌ இவனை 
விடுவிக்கட்டும்‌; இவன்மேல்‌ பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை 
மீட்டுவிடட்டும்‌” (NIV). என்று கூறுகிற சங்கதம்‌ 22:8க்கு இணையாக உள்ளது. 
யூதத்தலைவர்கள்‌, தேவனுடைய குமாரனாக இருப்பதாக இயேசுவின்‌ உரிமை 
கோருதல்‌ மீது பழிதூற்றுதலை வீசிக்கொண்டி ருந்தனர்‌ (26:63, 64). அவர்கள்‌, 
தேவன்‌ அவர்மீது பிரியமாயிருந்தால்‌, அவரை இரட்சித்திருப்பார்‌ என்று 
கற்பனை செய்தனர்‌.'? திறிஸ்து என்ன செய்துகொண்டிருந்தார்‌ என்பதைப்‌ 
பற்றிய அவர்களின்‌ புரிந்துகொள்ளுதல்‌ எவ்வளவு சிறியதாக இருந்தது! 

கும்பலில்‌ இருந்த மற்ற ஏளனக்காரர்கள்‌ இயேசுவை நோக்கி நேரடியாகப்‌ 
பேசிய வேளையில்‌, யூதத்தலைவர்கள்‌ அவ்வாறு செய்யவில்லை. அவர்களின்‌ 
வார்த்தைகள்‌ பற்றிய மூன்று சுவிசேஷ விபரங்களிலும்‌, அவரைப்பற்றி அவர்கள்‌ 
ஒருவர்‌ மற்றவரிடத்தில்‌ தான்‌ பேசிக்கொண்டனர்‌ - இயேசுவினிடத்தில்‌ 
பேசவில்லை (27:41-43; மாற்கு 15:31, 32; லூக்கா 23:35). 

வசனம்‌ 44. அவரோடே கூடச்‌ சலுவைகளில்‌ அறையப்பட்ட கள்ளர்கள்‌ 
ஏளனக்காரர்களின்‌ மூன்றாவது குழுவாக இருந்தனர்‌. முதலில்‌ இயேசுவை 
ஏளனம்‌ செய்வதில்‌ அவ்விருவரும்‌ இணைந்து ஈடுபட்டனர்‌, அந்தப்படியே 
அவரை நிந்தித்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌, “நீ கறிஸ்துவானால்‌ உன்னையும்‌ 
எங்களையும்‌ இரட்சித்துக்கொள்‌” என்று கூறினான்‌ (லூக்கா 23:39). 

ஒரு கள்வனின்‌ இருதயத்தில்‌ ஏற்பட்ட மாற்றத்தை மத்தேயு விவரிக்காது 
இருந்தாலும்‌, லூக்கா 23:40-43ல அதைச்‌ செய்தார்‌. அவனுடைய மனதை 
மாற்றியது எது என்று நமக்குக்‌ கூறப்படுவதில்லை, ஆனால்‌ அவனது 
மாற்றம்‌ உண்மையான மனந்திரும்புதலைக்‌ கொண்டு வந்தது. இயேசு, 
தம்மை அவமானப்படுத்தியவர்களுக்காகவும்‌ தமக்கு மரண ஆக்கினை 
செய்தவர்களுக்காகவும்‌ தேவனிடத்தில்‌ ஜெபித்ததை லூக்கா 23:34) 
கேள்விப்பட்டதால்‌ அவன்‌ ஆழமாகப்‌ பாதிக்கப்பட்டிருக்கலாம்‌. ஒருவேளை 
அவன்‌, மரணத்தின்‌ எதிர்முகத்தில்‌ இயேசுவின்‌ நடத்தையினால்‌ அசைக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. காரணம்‌ எதுவாக இருந்தாலும்‌, அவன்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ 
இருதயத்திற்கும்‌ கடின இருதயத்திற்கும்‌ இடையிலான வேறுபாட்டைச்‌ 
செயல்விளக்கப்படுத்தினான்‌. அவன்‌, “ஆண்டவரே, நீர்‌ உம்முடைய 
ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை நினைத்தருளும்‌” என்று கூறினான்‌ 
லூக்கா 23:42). இயேசு, “இன்றைக்கு நீ என்னுடனேகூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌” 
என்று பதில்‌ அளித்தார்‌ லூக்கா 23:43). 

















124 


சிலுவையில்‌ அறையப்படுதலின்‌ முடிவும்‌ 
அத்துடன்‌ இணைந்த அடையாளங்களும்‌ 
(27:45-54) 


“அறாம்மணி நேரமுதல்‌ ஒன்பதாம்மணி நேரம்வரைக்கும்‌ பூமியெங்கும்‌ 
அந்தகாரம்‌ உண்டாயிற்று 

““ஒன்பதாம்மணி நேரத்தில்‌ இயேசு: ஏலி! ஏலீ![லாமா சபக்தானி, என்று 
மிகுந்த சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌; அதற்கு என்‌ தேவனே! என்‌ தேவனே! ஏன்‌ 
என்னைக்‌ கைவிட்டீர்‌ என்று அர்த்தமாம்‌. 

“அங்கே நின்றவர்களில்‌ சிலர்‌ அதைக்கேட்ட பொழுது: இவன்‌ 
எலியாவைக்‌ கூப்பிடுகிறான்‌ என்றார்கள்‌. 

“உடனே அவர்களில்‌ ஒருவன்‌ஓடி, கடற்காளானை எடுத்து, காடியில்‌ 
தோய்த்து அதை ஒரு கோலில்‌ மாட்டி, அவருக்குக்‌ குடிக்க கொடுத்தான்‌. 

47 மற்றவர்களோ: பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ, 
பார்ப்போம்‌ என்றார்கள்‌ 

“இயேசு, மறுபடியும்‌ மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டு, ஆவியை விட்டார்‌. 

அப்பொழுது, தேவாலயத்தின்‌ திரைச்சீலை மேல்தொடங்கிக்‌ 
கீழ்வரைக்கும்‌ இரண்டாகக்‌ கிழிந்தது, பூமியும்‌ அதிர்ந்தது, கன்மலைகளும்‌ 
பிளந்தது. 

“கல்லறைகளும்‌ திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக 
பரிசுத்தவான்‌௧ளுடைய சரீரங்களும்‌ எழுந்திருந்தது. 

அவர்‌ உயிர்‌ தழுந்தபின்பு, இவர்கள்‌ கல்லறைகளைவிட்டுப்‌ புறப்பட்டு, 
பரிசுத்த நகரத்தில்‌ பிரவேசித்து, அநேகருக்குக்காணப்பட்டார்கள்‌. 

**நூற்றுக்கு அதிபதியும்‌, அவனோடேகூட இயேசுவைக்‌ 
காவல்காத்திருந்தவர்களும்‌, பூமியதிர்ச்சியையும்‌ சம்பவித்த காரியங்களையும்‌ 
கண்டு, மிகவும்‌ பயந்து: மெய்யாகவே இவர்‌ தேவனுடைய குமாரன்‌ 
என்றார்கள்‌. 


வசனம்‌ 45. இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய காலை 
6:00 மணியளவில்‌ விசாரிக்கப்‌ பட்டார்‌, மற்றும்‌ சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ 
ஏறக்குறைய 9:00 மணியளவில்‌ நடைபெற்றது (27:1, 35ன்‌ மீதான 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). ஆறாம்மணி நேரமுதல்‌ ஒன்பதாம்மணி 
நேரம்வரைக்கும்‌ பூமியெங்கும்‌அந்தகாரம்‌ உண்டாயிற்று. “ஆறாம்‌ மணி 
நேரம்‌” என்பது மதியம்‌ 12:00 மணியைக்‌ குறிக்றெது, மற்றும்‌ “ஒன்பதாம்‌ மணி 
நேரம்‌” என்பது மாலை 3:00 மணியைக்‌ குறிக்கிறது. சிலுவையின்‌ மீது இயேசு 
ஆறு மணி நேரம்‌ தொங்கினார்‌. அதில்‌ மதியம்‌ தொடங்கி, மூன்று மணி நேரம்‌, 
பூமியை இருள்‌ சூழ்ந்தது. “சூரியன்‌ இருளடைந்தது” என்பதால்‌ பூமியில்‌ 
இருள்‌ சூழ்ந்தது என்று லூக்கா எழுதினார்‌ லூக்கா 23:45). “இருளடைந்தது” 
என்று மொழிபெயர்க்கப்பட்ட (6/2) கிரேக்க வார்த்தை, “தவறுதல்‌” 
அல்லது “செத்துப்போகுதல்‌” என்று அர்த்தப்படுகிறது. இது “601105௦” என்ற 
நமது வார்த்தைக்குப்‌ பின்னால்‌ நிற்கிறது. இருப்பினும்‌ இந்த இருளானது, 
சாதாரண சூரிய கிரகணத்தின்‌ விளைவாக இருக்கவில்லை, அது பஸ்கா 


125 





காலமாக இருந்ததாலும்‌ சந்திரன்‌ தனது பூரண உருவத்தில்‌ இருந்ததாலும்‌, 
அன்று கிரகணம்‌ ஏற்பட்டிருக்க முடியாது. சூரியனும்‌ சந்திரனும்‌ ஒரு ரெகணம்‌ 
ஏற்படுத்த இயலாத அளவுக்கு மிகவும்‌ தொலைவில்‌ இருந்தன. இந்த நிகழ்வு 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்க வேண்டும்‌. 
வேதாகமத்திற்குப்‌ புறம்பேயுள்ள பழங்காலத்து ஆதாரமூலங்கள்‌ இதைப்‌ 
பற்றியும்‌ இயேசுவின்‌ மரணவேளையில்‌ நடந்த மற்ற நிகழ்வுகளைப்‌ பற்றியும்‌ 
பேசுகின்றன.” குறிப்பாக தொடக்ககால சபை எழுத்தாளரான தெர்த்துல்‌ 
லியன்‌ என்பவர்‌ பின்வருமாறு விளக்கம்‌ அளித்தார்‌: 





சூரியன்‌ தனது உச்சநண்பகல்‌ வெளிச்சம்‌ கொண்டு பிரகாசிக்க வேண்டிய 
அதே மணிவேளையில்‌ பகலின்‌ வெளிச்சம்‌ பின்வாங்கிற்று. இது 
கிறிஸ்துவைப்‌ பற்றி முன்னுரைக்கப்‌ பட்டிருந்தது என்று அறியாதவர்கள்‌, 
இது ஒரு கிரகணம்‌ என்றே நினைத்திருப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. உருகச்‌ வகாப்‌ ரில்‌ நீயோ ௨௮௧ ம்னு பற்றிய 
இந்த விபரத்தைக்‌ கொண்டிருக்க) கள்‌ (வலியுறுத்தம்‌ கூட்டப்பட்டது). 


மத்தேயு சுவிசேஷத்தில்‌ விளக்கப்படுத்தப்‌ படாதிருந்தாலும்‌, அந்த 
நாளின்‌ இருளானது ஒரு அடையாளத்துவ அர்த்தம்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய பரிசுத்த தன்மை வெளிச்சத்தினாலும்‌ பொல்லாங்கு 
இருளினாலும்‌ (1 யோவான்‌ 1:5) குறிக்கப்படுவதால்‌ இயேசு சிலுவையில்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ பூமியில்‌ மூன்று மணிநேரம்‌ இருள்‌ 
உண்டாயிற்று என்ற உண்மையானது, அவர்‌ இந்த உலகத்தின்‌ பாவங்களைச்‌ 
சுமத்தலுடன்‌ சில உறவைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. வேத வசனங்களில்‌, 
இருள்‌ என்பது புலம்பல்‌ மற்றும்‌ நியாயத்தீர்ப்பு ஆகெயெவற்றுடனும்‌ 
இணைவுபடுத்தப்‌ பட்டுள்ளது (ஏசாயா 5:30; 13:9-11; யோவேல்‌ 3:14, 15; 
ஆமோஸ்‌ 8:9). மனிதகுலம்‌ தனது எல்லாப்‌ பொல்லாங்கிற்காகவும்‌ பெறத்தக்க 
குண்டனையானது சிலுவையில்‌ கிறிஸ்துவின்‌ மீது சுமத்தப்பட்டது (ஏசாயா 
53:5, 6, 10, 11; 2 கொரிந்தியர்‌ 5:21; கலாத்தியர்‌ 3:13; 1 பேதுரு 2:24; 3:18; 
1 யோவான்‌ 2:2; 4:10). இயேசு மரித்த நாள்‌ மனித வரலாற்றிலேயே மிகவும்‌ 
இருளான நாளாக இருந்தது என்பதில்‌ வியப்பெதுவும்‌ இல்லை! 

வசனம்‌ 46. ஒன்பதாம்‌ மணி நேரத்தில்‌ அதாவது மாலை 3:00 மணியளவில்‌, 
இயேசு: ஏலி! ஏலி! லாமா சபக்தானி, என்று மிகுந்த சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டார்‌. யூத வாசகர்களுக்கு மத்தேயு எழுதினார்‌ என்றாலும்‌, அவர்கள்‌ 
யாவரும்‌ எபிரெய (அரமாயிக்‌) மொழியில்‌ தேர்ந்தவர்களாக இருந்திருக்க 
மாட்டார்கள்‌. ஆகவே அவர்‌ இந்தக்‌ கூற்றை, ஏறக்குறைய ஒவ்வொருவராலும்‌ 
புரிந்துகொள்ளப்‌ பட்ட பொதுவான மொழியான  தஇிரேக்குவில்‌ 
மொழிபெயர்த்தார்‌. வேதனையுள்ள இந்தக்‌ கதறுதல்‌, என்‌ தேவனே! என்‌ 
தேவனே! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌ என்று அர்த்தப்படுறெது. சங்கதம்‌ 22:1ல்‌ 
இருந்து இயேசு மேற்கோள்‌ காண்பித்தார்‌. இந்த மேசியாத்துவ சங்கத்தின்‌ 
மற்ற குறிப்புகள்‌ இந்த அதிகாரத்தில்‌ ஏற்கெனவே தோன்றியுள்ளன (27:39, 
43 வசனங்கள்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

சிலுவையில்‌ இருந்து இயேசு கூறியவற்றில்‌ இந்தக்‌ கதறுதல்‌ மாத்திரமே 
மத்தேயு மற்றும்‌ மாற்கு ஆகிய சுவிசேஷேப்‌ புத்தகங்களில்‌ பதிவுசெய்யப்‌ 
பட்டுள்ளது. மத்தேயு 27:46ம்‌ வசனத்தில்‌, “என்‌ தேவனே” என்பதற்கான ஏன 











126 


என்ற எபிரெய வார்த்தை அடங்கியுள்ளது, அதே வேளையில்‌ மாற்கு 15:34ல்‌ 
ஏலோ என்ற அரமாயிக்‌ மொழித்‌ தரவழைப்பு உள்ளது. லூக்கா மற்றும்‌ 
யோவான்‌ ஆகிய சுவிசேஷங்கள்‌ ஒவ்வொன்றும்‌, தத்தமக்கே உரித்தான மற்ற 
மூன்று கூற்றுக்களைக்‌ கொண்டுள்ளன (லூக்கா 23:34, 43, 46; யோவான்‌ 19:26, 
27, 28, 30), ஆக மொத்தம்‌ ஏழு கூற்றுக்கள்‌ சிலுவையில்‌ இயேசுவினால்‌ 
கூறப்பட்டன. 

மத்தேயு மற்றும்‌ மாற்கு ஆகிய சுவிசேஷங்களில்‌ உள்ள இயேசுவின்‌ 
இவ்வார்த்தைகள்‌ எவ்வாறு விளக்கம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌? தேவன்‌ 
உண்மைமையிலேயே இயேசுவைக்‌ கைவிட்டுவிட்டாரா? அவர்கள்‌ அவ்வளவு 
அதிகமாக ஒரே தெய்வீக ஆவியைப்‌ பகிர்ந்து கொண்டுள்ள நிலையில்‌ 
அவரால்‌ இயேசுவைக்‌ கைவிட முடியுமா? இந்தக்‌ கேள்வி பல ஆண்டுகளாக 
விவாதிக்கப்பட்டுள்ளது. இயேசு தம்மை மனிதரும்‌ தெய்வீகமானவருமாயெ 
இரட்டை இயல்பைக்‌ கொண்டிருந்ததால்‌, மனிதராயிருந்த இயேசுவை விட்டு 
மாத்திரம்‌ கேவன்‌ புறம்பே திரும்பினார்‌ என்று சிலர்‌ கருத்துக்‌ தெரிவித்துள்ளனர்‌. 
இந்தக்‌ கண்ணோட்டம்‌ சாத்தியமற்றதாகக்‌ காணப்படுகிறது. மற்றவர்கள்‌, 
அவர்‌ தம்‌ மனித பண்பின்‌ உணர்வுகளை வெளிப்படுத்தினார்‌, ஆனால்‌ 
உண்மையில்‌ அவர்‌ கைவிடப்படவில்லை என்கின்றனர்‌. அவர்‌ கைவிடப்பட்ட 
தமது உணர்வை வெளிப்படுத்துவதற்காக, சங்கீதம்‌ 22:1ன்‌ வார்த்தைகளை 
அவர்‌ மேற்கோள்‌ காண்பித்திருக்கக்‌ கூடும்‌ என்று முன்மொழிதின்றனர்‌. 

தேவன்‌ இயேசுவைக்‌ கைவிடுதல்‌ எவ்வாறு சாத்தியம்‌ என்பதை 
விளக்கி உரைத்தல்‌ கடினமானதாக இருந்தாலும்‌, தேவன்‌ உண்மையிலேயே 
இயேசுவைக்‌ கைவிட்டிருக்க வேண்டும்‌. அந்தப்‌ பிரிவை அறிவிப்பதற்கு இயேசு 
வேதனையில்‌ கதறினார்‌. அவர்‌ தமது பரலோக பிதாவினிடத்தில்‌ இருந்து 
நித்தியத்திற்கும்‌ முதல்‌ மற்றும்‌ ஒரே முறையாக அதை அனுபவித்தார்‌. குமாரன்‌ 
மனிதகுலத்தின்‌ பாவத்தைத்‌ தம்மீது எடுத்துக்கொண்ட போது, பிதாவானவர்‌ 
தமது பின்புறத்தைத்‌ திருப்பினார்‌. ஏதோ ஒரு வழியில்‌ மற்றும்‌ ஏதோ ஒரு 
வகையில்‌, தேவனும்‌ மனிதனுமானவர்‌, சிலுவையில்‌ சற்றுச்‌ சுருக்கமான 
நேரம்‌ தேவனிடத்தில்‌ இருந்து பிரிக்கப்பட்டார்‌. இந்த வேளையில்‌, “தம்மீது 
விசுவாசம்‌ கொள்வோரின்‌ பாவத்திற்காக இணையற்ற கிருடையான, 
பாவமில்லாத குமாரன்மீது பிதாவானவரின்‌ உக்கிர கோபம்‌ ஊற்றப்பட்டது. ”!* 

இயேசுவின்‌ கதறுதல்‌ இழப்பினால்‌ ஏற்பட்டதாக மாத்திரமல்ல, ஆனால்‌ 
அது நம்பிக்கை வைத்தல்‌ மற்றும்‌ நம்பிக்கை ஆகியவற்றினால்‌ ஏற்பட்டதாகவும்‌ 
இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கைவிடுதலுக்குப்‌ பின்பு இயேசு, “எண்‌ தேவனே” 
என்று கதறினார்‌. அவர்‌ தம்மை நிறைவாக மீட்கக்‌ கூடிய ஒருவர்‌ மீது 
நம்பிக்கை வைத்தலை விட்டு ஒருக்காலும்‌ வெளியேறவில்லை. சிலுவையில்‌ 
இயேசு பயன்படுத்திய சங்கம்‌ 22ன்‌ வார்த்தைகள்‌ யாருக்குரியவையோ, 
அவர்‌ [தாவீது] தேவனுடைய விடுதலையைக்‌ கொண்டாடும்‌ வெற்றிக்குறிப்பு 
ஒன்றுடன்‌ அந்த சங்கீதத்தை முடித்தார்‌ என்பதை உணர்ந்தறிதல்‌ 
முக்கியமானதாகும்‌. உண்மையில்‌ சங்கதம்‌ 22:22ம்‌ வசனம்‌ எபிரெயர்‌ 2:12ல்‌ 
கிறிஸ்துவின்‌ கூற்று என்ற வகையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது: “உம்முடைய 
நாமத்தை என்‌ சகோதரருக்கு அறிவித்து, சபை நடுவில்‌ உம்மைத்‌ துதித்துப்‌ 
பாடுவேன்‌.” 








வசனம்‌ 47. இயேசு சிலுவையில்‌ தொங்கிக்‌ கொண்டு, மூச்சு வாங்கப்‌ 


127 


போராடிக்‌ கொண்டு இருக்கையில்‌, அவரது பேச்சு புரிந்துகொள்ளக்‌ 
கடினமானதாக இருந்திருக்க வேண்டும்‌. இயேசுவைப்‌ பற்றி 1. W. McGarvey 
அவர்கள்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


இப்போது அவர்‌ சுமார்‌ ஆறு மணிநேரம்‌ சிலுவையில்‌ தொங்கியிருந்தார்‌, 
மற்றும்‌ அவரது வலிவான பாடுகளினாலும்‌ இரத்த இழப்பினாலும்‌ 
உண்டாக்கப்பட்ட காய்ச்சல்‌ கொண்ட தாகமும்‌, சிலுவையில்‌ கரங்கள்‌ 
வெளியே விரித்து வைக்கப்பட்ட நிலையில்‌ தொங்கியதால்‌ விளைந்த, 
அவரது மார்புப்பகுதியின்‌ தசைகளில்‌ ஏற்பட்ட மாபெரும்‌ வருத்தமும்‌ 
ஒன்றுகூடி, வார்த்தை பேசுதலைக்‌ கடினமானதாகவும்‌ வித்தியாசப்படுத்த 
இயலாததாகவும்‌ ஆக்கியிருக்க வேண்டும்‌.” 


இயேசு “என்‌ தேவனே” (£/1) என்று கதறியபோது, அங்கே நின்றவர்களில்‌ 
சிலர்‌ அவரது வார்த்தைகளைக்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டனர்‌. அவர்கள்‌, 
இவன்‌ எலியாவைக்‌ கூப்பிடுகிறான்‌ என்று கூறினர்‌. தீர்க்கதரிசியானவர்‌ 
மரணத்தை அனுபவிக்கவில்லை என்பதாலும்‌ (2 இராஜாக்கள்‌ 2:11, 12) 
“எலியா” வருவார்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்பட்டிருந்ததாலும்‌ (மல்கியா 
4:5), அவர்‌ பூமிக்குத்‌ திரும்பவும்‌ வருவார்‌ என்று யூதர்கள்‌ முன்னெதிர்‌ 
நோக்கினர்‌ (11:14; 16:14; 17:3 ஆதிய வசனங்களில்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). அடக்கப்பட்டுக்‌ கொண்டிருந்த நீதிமான்களுக்கு எலியா உதவுவார்‌ 
என்று அவர்கள்‌ நம்பினர்‌. இயேசு, மரணத்தில்‌ இருந்து தம்மை விடுவிப்பதற்கும்‌ 
தம்மைக்‌ கொடுமைப்‌ படுத்துபவர்களுக்கு நீதியைக்‌ கொண்டுவரவும்‌, 
அவர்‌ எலியாவைக்‌ கூப்பிட்டார்‌ என்று, இயேசுவைத்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொண்டவர்கள்‌ நினைத்தனர்‌. 

வசனம்‌ 48. அங்கு நின்றிருந்தவார்களில்‌ ஒருவரோ அல்லது போர்வீரர்‌ 
ஒருவரோ, ஓடிப்போய்‌ இயேசுவுக்கு பானம்‌ கொடுத்தார்‌. எலியா 
திரும்ப வந்தால்‌, அவர்‌ வலது பாரிசத்தில்‌ இருக்க விரும்பினார்‌ என்ற கருத்து 
முன்மொழியப்‌ பட்டுள்ளது. அம்மனிதர்‌ கடற்காளானை எடுத்து, காடியில்‌ 
(008), தோய்த்து எடுத்து, அதை ஒரு கோலில்‌ மாட்டி கர்க்கருடைய வாய்க்கு 
நேராக உயர்த்தினார்‌. இது இயேசு “தாகமாயிருக்கிறேன்‌” என்று கூறியபின்‌ 
நடந்தது என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை (யோவான்‌ 19:28). கசப்புக்கலந்த 
காடியை குடிக்க அவர்‌ மறுத்தார்‌ (மத்தேயு 27:34) ஆனால்‌ இந்தக்‌ காடியை 
அவர்‌ குடித்தார்‌ (யோவான்‌ 19:30). இந்த நிகழ்வு, “என்‌ ஆகாரத்தில்‌ கசப்புக்‌ 
கலந்து கொடுத்தார்கள்‌, என்‌ தாகத்துக்குக்‌ காடியைக்‌ குடிக்கக்கொடுத்தார்கள்‌” 
என்று கூறும்‌ சங்கதம்‌ 69:21ன்‌ வார்த்தைகளைப்‌ பிரதிபலித்தது. 

தரப்பட்ட பானம்‌, மலிவான திராட்சரசமாக, கண்ணீருடன்‌ 
கலக்கப்பட்டதாக, ரோமப்‌ போர்வீரர்களால்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டதாக இருக்கலாம்‌ (காண்க லூக்கா 23:36). அது மிகவும்‌ நீர்த்ததாக 
இருந்ததால்‌, அது இயேசுவின்‌ தாகத்தைத்‌ தணிக்க மாத்திரமல்ல ஆனால்‌ 
அவர்‌ பேசும்போது அதிகம்‌ தெளிவாகவும்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடி யவகையிலும்‌ 
கேட்கப்படும்‌ அளவுக்கு அவரது உதடுகளை ஈரப்படுத்தவும்‌ உதவியிருக்கும்‌. 

வசனம்‌ 49. இயேசு எலியாவைக்‌ கூப்பிட்டி ருந்தார்‌ என்று நினைத்த 
மற்றவர்கள்‌ அதிகம்‌ முன்ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌, 
பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ, பார்ப்போம்‌ என்று 


128 


கூறினர்‌. ஒருவேளை அவர்கள்‌ உண்மையிலேயே தீர்க்கதரிசி திரும்பி வருவார்‌ 
என்று விசுவாசித்து இருக்கலாம்‌ அல்லது அவர்கள்‌ இயேசுவை ஏளனம்‌ 
செய்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 50. இதற்குப்‌ பின்பு உடனடியாக, இயேசு, மறுபடியும்‌ 
மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டு, “பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌” என்று கூறினார்‌ (லூக்கா 23:46). “ஒப்புவித்தல்‌” அல்லது 
“ஓப்புக்கொடுத்தல்‌” என்பது “கொடுத்துவிடுதல்‌ அல்லது ஒப்புவித்துவிடுதல்‌” 
என்று அர்த்தப்படுகிறது. இயேசு “மகா சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌” என்பதற்கான 
குறிப்பு, அவர்‌ “முடிந்தது!” என்று கூறிய அவரது வியப்புரையைக்‌ குறித்திருக்க 
வாய்ப்புள்ளது (யோவான்‌ 19:30). வெற்றியின்‌ இந்தக்‌ கூக்குரலைத்‌ தொடர்ந்து, 
அவர்‌ “தலையைச்‌ சாய்த்து” (யோவான்‌ 19:30) ஆவியை விட்டார்‌. அவர்‌ 
செய்யும்படி இங்கு அனுப்பப்பட்டிருந்த பணி முடிவடைந்திருந்தது. இயேசு 
தம்மிடம்‌ இருந்து எவரோருவரும்‌ தமது ஜீவனை எடுக்க முடியாது, ஆனால்‌ 
அதைத்தாமே கையளிப்பார்‌ என்றும்‌ மறுபடியும்‌ அதைத்‌ தாமே எடுத்துக்‌ 
கொள்வார்‌ என்றும்‌ கூறியிருந்தார்‌ (யோவான்‌ 10:15-17). அவர்‌ தமது ஆவியை 
மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்ததன்‌ மூலமும்‌ மூன்று நாட்களுக்குப்‌ பின்பு 
மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்து எழுந்ததன்‌ மூலமும்‌ அந்த வாக்குத்தத்தத்தைக்‌ 
காத்துக்கொண்டார்‌. 

வசனம்‌ 51. மதியம்‌ 12:00 மணியில்‌ இருந்து மாலை 3:00 மணி வரை, 
பூமியின்‌ மீது இருள்‌ சூழ்ந்தது (27:45). சிலுவையில்‌ அறையப்பட்ட நிகழ்வுடன்‌ 
துனையாக, இருள்‌ என்ற இந்த கோட்பாட்டுடன்‌ கூடுதலாக, மற்ற அற்புத 
நிகழ்வுகளும்‌ நடந்தன. பரிசுத்த ஸ்தலத்தை மகாப்பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருந்து 
பிரிக்கும்‌ தேவாலயத்தின்‌ திரைச்சீலை (காண்க யாத்திராகமம்‌ 26:31-33; 








எபிரெயர்‌ 9:3) மேல்தொடங்கிக்‌ கீழ்வரைக்கும்‌ இரண்டாகக்‌ கிழிந்தது. 
மிஷ்னா என்ற புத்தகத்தின்படி, “இந்தத்‌ இரையானது, எழுபத்து இரண்டு 
பாவுகளைக்‌ கொண்ட தறியின்மீது நெய்யப்பட்டிருந்தது, மற்றும்‌ ஒவ்வொரு 
பாவும்‌ இருபத்து நான்கு நூல்களைக்‌ கொண்டிருந்தது. இது நாற்பது முழங்கள்‌ 
[அறுபது அடிகள்‌] நீளமும்‌, இருபது முழங்கள்‌ [முப்பது அடிகள்‌] அகலமும்‌ 
கொண்டிருந்தது. ”!£ யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ “இதை, நீலம்‌ மற்றும்‌ நேர்த்தியான 
சணல்‌, மற்றும்‌ இரத்தாம்பரம்‌, மற்றும்‌ நீலாம்பரம்‌ ஆகியவற்றினால்‌ நூல்‌ 
வேலை செய்யப்பட்டிருந்த பாபிலோனியத்‌ திரையாகும்‌ மற்றும்‌ இதன்‌ 
வெளிப்புற அமைப்பு உண்மையிலேயே மிக உன்னதமானதாக இருந்தது என்று 


5517 





விவரித்தார்‌. 

திரை கிழிந்தது என்பது மத்தேயு சுவிஷேத்தில்‌ விளக்கப்படாமல்‌ 
விடப்பட்டிருந்தாலும்‌, மாபெரும்‌ முக்கியத்துவம்‌ கொண்டதாகும்‌. 
இது, லேவிய ஆசாரியத்துவம்‌ மற்றும்‌ பலிமுறைமைகள்‌ கொண்ட 
பழைய உடன்படிக்கையின்‌ முடிவைச்‌ சுட்டிக்காண்பித்தது. இயேசுவின்‌ 
தூர்க்கதரிசனத்தின்படி (24:1, 2), தேவாலயமே கி.பி. 70ல்‌ அழிக்கப்பட்டது, 
அப்போது மிருகபலிகளுக்கு ஒரு முடிவு இடப்பட்டது. இயேசு மரித்தபோது 
திரை கிழிந்தது என்பது, அவரது பலியானது தேவனை அணுகுவதற்கு ஒரு 
புதிய மற்றும்‌ பூரணமான மார்க்கத்தை அளிக்கிறது என்று சுட்டிக்காண்பிக்றெது. 
எபிரெயருக்கு எழுதியவர்‌, திரை என்ற உருவகத்தில்‌, இயேசு நமது பெரிய 
பிரதான ஆசாரியராக இருப்பதாகக்‌ காண்பித்தார்‌: 





129 


அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும்‌ உறுதியும்‌ திரைக்குள்ளாகப்‌ 
போகிறதுமான ஆத்துமநங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய 
இயேசு மெல்கிசேதேக்கின்முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய்‌ 
நமக்காக அந்தத்‌ திரைக்குள்‌ ப வேசித்திருக்கறொர்‌ (எபிரெயார்‌ 6:19, 20; 
வலியுறுத்தப்பட்டுள்ளது). 


எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, “அகையால்‌, சகோதரரே, 
நாம்‌ பரிசுத்தஸ்தலத்தில்‌ பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர்‌ தமது 
மாம்சமாகிய திரையின்‌ வஅமீியாட்‌ புதிதும்‌ ஜீவனுமான மார்க்கத்தை 
நமக்கு உண்டுபண்ணினபடியால்‌, அந்த மார்க்கத்தின்வழியாய்ப்‌ 
பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்குத்‌ தைரியம்‌ 
உண்டாயிருக்றெபடியினாலும்‌,” என்றும்‌ கூறினார்‌ (எபிரெயர்‌ 10:19, 20; 
வலியுறுத்தம்‌ கூட்ட ப்பட்டுள்ளது). 

திரை கிழிந்த நிகழ்வை 1. த. Bruce அவர்கள்‌, “இறையியல்‌ 
முக்யெத்துவமான ஒரு நிகழ்வு” என்று அழைத்து பின்னர்‌, “இயேசுவின்‌ 
மரணத்தில்‌ ... தேவன்தாமே நமக்கு திரைவிலகித்‌ தோன்றியவராகிறார்‌ 
மற்றும்‌ அவரிடம்‌ சென்று சேரும்‌ வழியானது அகலமாகத்‌ திறக்கப்பட்டுள்ளது” 
என்று கூறினார்‌.” இயேசுவின்‌ பலியானது பழைய ஏற்பாட்டின்‌ தடைகளை 
நீக்கப்போட்டது; அது பலிகள்‌ மற்றும்‌ ஆணைகளின்‌ யுகத்தை முடித்து 
வைத்தது மற்றும்‌ அது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே நாம்‌ 
பிரவேசிப்பதற்கான வழியைத்‌ திறந்து வைத்தது (காண்க கொலோசெயர்‌ 2:14; 
எபிரெயர்‌ 8:13). 

இயேசு மரித்தபோது ஏற்பட்ட இன்னொரு அற்புதமான 
பூமியதிர்ச்சி என்பது கன்மலைகளும்‌ பிளக்கக்‌ காரணமாயிற்று. இந்த 
அற்புதத்தை மத்தேயு எடுத்துரைப்பு மாத்திரமே குறிப்பிடுறெது. இந்த 
பூமியதிர்ச்சி என்பது தேவாலயத்தில்‌ திரைச்சீலை கிழியக்‌ காரணமாயிற்று 
என்று சிலர்‌ காணுகின்றனர்‌, ஆனால்‌ வேதவசனம்‌ இதைப்பற்றி எதுவும்‌ 
குறிப்பிடுவதில்லை. 

வசனங்கள்‌ 52, 53. கல்லறைகளும்‌ திறந்தன என்பது 
பூமியதிர்ச்சியின்‌ நேரடி விளைவாக இருந்திருக்கலாம்‌. இருப்பினும்‌, 
மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழுதல்‌ என்பது ஒரு தனிப்பட்ட 
அற்புதமாக உள்ளது. இவ்வாறு உயிர்த்தெழுந்த மக்கள்‌ இயேசுதாமே 
உயிர்த்தெழும்‌ வரையிலும்‌ எருசலேம்‌ நகரில்‌ காணப்படவில்லை என்றாலும்‌, 
நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்‌௧ளுடைய சரீரங்களும்‌ 
எழுந்திருந்தது. இந்தத்‌ தனிநபர்கள்‌ சற்றுக்காலத்திற்கு முன்னர்தாம்‌ 
மரித்திருந்தனர்‌ என்றும்‌ அங்கிருந்த மற்றவர்களால்‌ அறியப்பட்டிருந்தனர்‌ 
என்றும்‌ நாம்‌ யூகிக்கலாம்‌; இல்லையென்றால்‌ அவர்களைக்‌ கண்டவர்கள்மீது 
அவர்கள்‌ உயிர்த்தெழுந்ததின்‌ முக்கியத்துவம்‌ காணாமற்போயிருக்கும்‌. 
அவர்கள்‌ லாசருவைப்‌ போன்று (யோவான்‌ 11:43, 44; 12:2) வாழ்வில்‌ தங்கள்‌ 
முந்திய சூழ்நிலையைக்‌ திரும்பப்‌ பெற்றிருப்பார்கள்‌. 

இருளானது இயேசுவைப்‌ பாவம்‌ சுமந்தவராகச்‌ சுட்டிக்காண்பிக்கையில்‌ 
(27:45) மற்றும்‌ தேவாலயத்தின்‌ இரைச்சலை கிழிந்த நிகழ்வு, தேவனிடத்தில்‌ 
சென்று சேர ஒரு புதிய அணுகுமுறையைச்‌ சுட்டிக்காண்பிக்கையில்‌ (27:51), 











130 


இந்தப்‌ பரிசுத்தவான்‌௧ளின்‌ உயிர்த்தெழுதல்‌, நித்திய ஜீவனுக்கென்று 
விசுவாசம்‌ உள்ள யாவரும்‌ உயிர்த்தெழ இருப்பதை முன்நிழல்‌ 
இட்டது. கிறிஸ்துவின்‌ மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதலினால்‌, எதிர்கால 
உயிர்த்தெழுதல்‌ சாத்தியமாக்கப்படது. 





வசனம்‌ 54. பூமியதிர்ச்சியும்‌ - சம்பவித்த காரியங்களும்‌ - மற்றும்‌ 
இயேசு மரித்த விதமும்‌ ஆகிய யாவும்‌ சேர்ந்து (மாற்கு 15:39) - சிலுவையில்‌ 
அறைவதற்குப்‌ பொறுப்பாளியாக இருந்த நூற்றுக்கு அதிபதியை ஆழமாகப்‌ 
பாதித்தன. அவைகள்‌ இயேசுவைக்‌ காவல்‌ காத்திருந்த மற்ற போர்வீரர்கள்‌ 
மீதும்‌ அழமான செயல்விளைவைக்‌ கொண்டிருந்தன. மனக்கடினமுள்ள 
இந்த மனிதர்கள்‌, அனேகமாக சிலுவையில்‌ அறையப்படும்‌ நிகழ்வுகளை 
நூற்றுக்கணக்கில்‌ கண்டிருந்த இம்மனிதர்கள்‌, மிகவும்‌ பயந்து: மெய்யாகவே 
இவர்‌ தேவனுடைய குமாரன்‌ என்றார்கள்‌ (14:33; 16:16 ஆகிய வசனங்களின்‌ 
விளக்கங்களைக்‌ காணவும்‌). மாற்கு சுவிசேஷத்தில்‌ இந்தக்‌ கூற்று நூற்றுக்கு 
அதிபதிக்கு மாத்திரமே உரித்தாக்கப்‌ பட்டுள்ளது (மாற்கு 15:39). இயேசுவின்‌ 
தெய்வீகத்தில்‌ அந்தப்‌ போர்வீரர்கள்‌ நம்பிக்கையை வெளிப்படுத்திய போது 
அவர்‌ அவர்களை வழிநடத்தியிருக்க வேண்டும்‌. 








தூரத்தில்‌ இருந்து கவனித்துக்‌ 
கொண்டிருந்த பெண்கள்‌ (27:55, 56) 


மேலும்‌, இயேசுவுக்கு ஊழியஞ்செய்யும்படி கலிலேயாவிலிருந்து 
அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள்‌ அங்கே தூரத்திலே நின்று 
பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. 

அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும்‌, யாக்கோபுக்கும்‌ 
யோசேக்கும்‌ தாயாகியமரியாளும்‌ செபெதேயுவின்‌ குமாரருடைய தாயும்‌ 
இருந்தார்கள்‌. 


வசனம்‌ 55. இந்த வெள்ளிக்கழமையன்று கிறிஸ்து சிலுவையில்‌ 
அறையப்பட்டதை அநேக ஸ்திரீகள்‌ கவனித்தனர்‌ (மாற்கு 15:40, 41; லூக்கா 
23:49; யோவான்‌ 19:25-27). அவர்கள்‌ இயேசுவுக்கு ஊழியஞ்செய்யும்படி 
கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்தனர்‌. ஊழியம்‌ என்பதற்கான 
(diakoned) கிரேக்க வார்த்தை “அளித்தல்‌” அல்லது “பாரமரித்தல்‌” என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நிதிகளில்‌ இருந்து அவருக்கு 
உதவினர்‌ லூக்கா 8:1-8) அல்லது அவருக்கு உணவுகளை அவர்கள்‌ தயார்‌ 
செய்தனர்‌ லூக்கா 10:40) என்பது இங்கு கருத்தாக இருக்கலாம்‌. ஒருவேளை 
இவ்விரண்டு செயல்களையும்‌ அவர்கள்‌ செய்திருக்கலாம்‌. 

கெத்செமெனேயில்‌ இருந்து ஓடிப்போன அப்போஸ்தலர்களைப்‌ 
போலின்றி (26:56), தைரியமான இந்தப்‌ பெண்கள்‌ இயேசுவுக்குப்‌ 
பற்றுறுதியுடன்‌ நிலைத்திருந்தனர்‌. அன்பினால்‌ தூண்டப்பட்டிருந்த இவர்கள்‌, 
முடிவு வரையிலும்‌ அவருக்குச்‌ சமீபத்தில்‌ இருப்பதற்காக, தங்கள்‌ சொந்த 
கெளரவத்தையும்‌ பாதுகாப்பையும்‌ கைவிட மனவிருப்பம்‌ கொண்டிருந்தனர்‌. 
அவர்கள்‌ தூரத்தில்‌ நின்று இருந்தனர்‌, ஆனால்‌ இந்த உண்மை, பயம்‌ என்று 


131 


எடுத்துக்கொள்ளப்‌ படலாகாது. ரோமர்கள்‌ அனேகமாக, சிலுவையினிடத்தில்‌ 
மக்கள்‌ - குறிப்பாக அவர்‌ மீது பரிவிரக்கமாக இருந்தவர்கள்‌ - மிகவும்‌ நெருங்கி 
வராதபடிக்கு, அதைச்‌ சுற்றிலும்‌ ஒரு வட்டத்தை வரைந்து குறித்திருப்பார்கள்‌. 
இயேசு, துன்புற்று தமது கண்களை, சிலுவைக்கு அருகில்‌ இருந்த வெறுப்பூட்டும்‌ 
காட்சிகளில்‌ இருந்து விலக்கி இந்த விசுவாசமான பெண்கள்‌ தமது மரணத்தைக்‌ 
குறித்துப்‌ புலம்புவதை கண்ணோக்குதல்‌ என்பது அவருக்கு எவ்வளவு 
ஆறுகுலைக்‌ கொடுத்திருக்கும்‌! 

வசனம்‌ 56. மத்தேயு சுவிசேஷத்தில்‌ இந்தப்‌ பெண்கள்‌ ஒரு 
அற்புதமான பட்டியலை ஏற்படுத்துகின்றனா்‌. முதலாவது வருபவள்‌ 
மகதலேனா மரியாள்‌, இவள்‌ மகதலா நாட்டில்‌ இருந்து வந்தவள்‌ என்பதை 
இவளது பெயர்‌ சுட்டிக்காண்பிக்கிறது (15:39ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). லூக்கா 8:2ன்‌ படி, இவளிடத்தில்‌ இருந்த ஏழு அசுத்த ஆவிகளை 
இயேசு துரத்தியிருந்தார்‌. அவருக்கு இவள்‌ தன்னை ஒப்புக்கொடுத்தது என்பது, 
இவளது வாழ்வில்‌ அவர்‌ செய்திருந்தவற்றிற்கு இவளது நன்றிநிறைவின்‌ 
வெளிப்பாடாக இருந்தது (27:61; 28:1 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). 

இன்னொரு மரியாளும்‌ குறிப்பிடப்‌ பட்டிருக்கிறாள்‌; இவள்‌ 
யாக்கோபுக்கும்‌ யோசேக்கும்‌ தாயாக இருந்தாள்‌. இவளை மாற்கு 15:40ம்‌ 





வசனம்‌, “சின்ன யாக்கோபுக்கும்‌ யோசேக்கும்‌ தாயாகிய மரியாளும்‌” என்று 
அடையாளப்‌ படுத்துகிறது. இவள்‌ யோவான்‌ 19:25ல்‌ குறிப்பிடப்படும்‌ 
கிலேயோப்பாவின்‌ மனைவியாக இருக்கலாம்‌. 

செபெதேயுவின்‌ குமாரருடைய, அதாவது யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ 
ஆகியோருடைய தாயும்‌ என்பது அடுத்து பெயரிடப்பட்ட பெண்ணாகும்‌ 
(4:21, 22 ஆதியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). மாற்கு 
சுவிசேஷத்தில்‌ இவள்‌ சலோமே என்று அடையாளப்படுத்தப்‌ பட்டிருக்கிறாள்‌ 
(மாற்கு 15:40; 16:1). இவள்‌ தனது மகன்களின்‌ சார்பாக இயேசுவை அணுக, 
அவரது இராஜ்யத்தில்‌ அவர்களுக்கு கனத்திற்குரிய இடங்களை நாடியவளாக 
இருந்தாள்‌ (20:20-23). 

லூக்கா 23:49 ன்படி, மற்றபடி “அவருக்கு அறிமுகமானவர்களெல்லாரும்‌” 
“தூரத்திலே நின்று இவைகளைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌.” யோவான்‌ 
19:26, 27 இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌ அன்பான சீஷரான யோவானுடன்‌ 
“அருகே நின்றாள்‌” என்று சுட்டிக்காண்பிக்றெது. 

இயேசுவைப்‌ பின்பற்றியவர்கள்‌, அவர்‌ மரிப்பார்‌ என்று - குறிப்பாக 
இவ்விதமாக அவர்‌ மரிப்பார்‌ என்று - ஒருக்காலும்‌ எதிர்பார்த்து 





இருக்கவில்லை என்பதால்‌, அவிசுவாசமும்‌ திகைப்பும்‌ அடைந்தவர்களாக 
அங்கு நின்றிருந்தனர்‌. அவரது மரணத்தைப்‌ பற்றி இனியும்‌ எந்த சந்தேகமும்‌ 
இல்லை என்றானபோது, ஒருசில பெண்களைத்தவிர (27:61; லூக்கா 23:55), 
அவர்களில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, அவருடன்‌ தங்கள்‌ நம்பிக்கைகளும்‌ 
மரித்திருந்தன என்று நினைத்து, ஏமாற்றமும்‌ இருதய பலவீனமும்‌ 
கொண்டவர்களாகத்‌ திகைத்துப்‌ புறம்பே சென்றனர்‌. 


132 


௮ பாடங்கள்‌ “5444 


சிலுவையை இயேசு மனப்பூர்வமாக 
எதிர்கொண்டார்‌ (27:33-50) 

சிலுவையைப்‌ பற்றி நாம்‌ எவ்வளவு அதிகமாகக்‌ கற்கிறோமோ, அவ்வளவு 
அதிகமாக நாம்‌, நமது மீட்பர்‌ நமக்காகச்‌ செய்த தியாகத்திற்காக அவரை 
அன்புகூருபவர்களாகிறோம்‌. நாம்‌ சிலுவையைப்‌ பற்றிப்‌ படிக்கையில்‌, 
சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ என்பது ஒரு தவறு அல்லது விபத்து என்பதாக 
இல்லை என்பது பற்றி ஆழமான கருத்து உறுதிப்பாட்டிற்கு நாம்‌ வரவேண்டும்‌. 
சிலுவை என்பது தேவனுடைய நித்திய நோக்கத்தின்‌ பகுதியாக இருந்தது. 
எருசலேமின்‌ மலைப்பகுதியில்‌ சிலுவை நடப்படுவதற்கு நீண்டகாலம்‌ 
முன்னதாகவே, தேவனுடைய இருதயத்தில்‌ சிலுவை இருந்தது (காண்க 
எபேசியர்‌ 1:3, 4; 2 தீமோத்தேயு 1:9; 1 பேதுரு 1:19, 20). 

முற்றான நீதியையும்‌ அதே வேளையில்‌ நம்மீது தமது அன்பையும்‌ 
தேவன்‌ செயல்விளக்கப்படுத்தக்கூடிய மேன்மையான வழியாக இருந்தது 
என்ன (ரோமர்‌ 3:24-26)? பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்யவே இயேசு வந்தார்‌ 
என்பதால்‌, சிலுவையை அவர்‌ ஒரு அத்தியாவசியமானதாகக்‌ கண்ணோக்கினார்‌ 
(16:21-23). அவர்‌ தம்மைத்‌ தேவனுடைய ஊழியக்காரராகக்‌ கண்டதால்‌, 
மனப்பூர்வமாக சிலுவையை ஏற்றுக்கொண்டார்‌. 


இயேசுவை சிலுவையில்‌ பற்றியிருந்தது 
என்ன? (27:40) 

ரோமப்‌ போர்சேவகர்கள்‌ இயேசுவைச்‌ சிலுவையில்‌ இட்டபோது, 
அவரது கரங்களில்‌ ஆணிகளை அடித்தனர்‌ (காண்க யோவான்‌ 20:25), ஆனால்‌ 
மற்றவர்கள்‌ “நீ தேவனுடைய குமாரனானால்‌ சிலுவையிலிருந்து இறங்கிவா” 
என்று கூறியபோது (27:40) அவரை அங்கேயே இருக்கும்படி செய்தது 
எது? அவரை அங்கே பற்றிப்பிடித்துக்‌ கொண்டிருந்தவை ஆணிகள்‌ அல்ல 
(26:53; யோவான்‌ 10:17, 18). ஆனால்‌ பிதாவின்‌ சித்தமே (26:39). இயேசு 
மரணபரியந்தம்‌ சிலுவையில்‌ இருக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய நித்திய 
நோக்கமாக இருந்ததால்‌ அவர்‌ அவ்வாறு செய்தார்‌ (பிலிப்பியர்‌ 2:5-11). அவர்‌ 
“தமக்கு முன்‌ வைத்திருந்த சந்தோஷத்தின்‌ பொருட்டு” சிலுவையைச்‌ சகித்தார்‌ 
(எபிரெயர்‌ 12:2). நமது சார்பாக நிகழ்த்தப்பட்ட அன்பின்‌ இந்த மாபெரும்‌ 
காட்சிக்குப்‌ பதிலுரையாக, தேவன்மீதும்‌ கிறிஸ்துவின்‌ மீதும்‌ நமது அன்பானது, 
நமது பாதையில்‌ சாத்தான்‌ எவ்விதமான தடைகளை வீசியெறிந்தாலும்‌, நாம்‌ 

தேவனுடைய இராஜ்யத்தில்‌ நிலைத்திருக்கக்‌ காரணமாக வேண்டும்‌. 








சிலுவையின்‌ மீது இயேசுவின்‌ ஏழு 
கூற்றுகள்‌ (27:46) 
இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டபோது கூறியவற்றில்‌ ஓரே ஒரு 
கூற்றை மாத்திரமே மத்தேயு பதிவு செய்தார்‌. இருப்பினும்‌ எல்லா சுவிசேஷ 
விபரங்களும்‌ பரிசீலிக்கப்படும்போது, மொத்தம்‌ ஏழு கூற்றுகளை நாம்‌ 





133 


கண்டறிகிறோம்‌: 


1. “பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்களே” லூக்கா 23:34). 

2. “இன்றைக்கு நீ என்னுடனேகூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌” லூக்கா 23:43). 

3. “ ஸ்திரியே, அதோ, உன்‌ மகன்‌!” ... அகோ, உன்‌ தாய்‌!” ” (யோவான்‌ 
19:26, 27). 

4. “என்‌ தேவனே! என்‌ தேவனே! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌” (மத்தேயு 
27:46; மாற்கு 15:34). 

5. “தாகமாயிருக்கிறேன்‌” (யோவான்‌ 19:28). 

“முடிந்தது” (யோவான்‌ 19:30). 

7. “பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஓப்புவிக்கிறேன்‌” 
லூக்கா 23:46). 


> 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


“பரதீசு என்றால்‌ என்ன?” (27:50) 

வெள்ளிக்கிழமை இரவு முதல்‌ ஞாயிற்றுக்கிமமை காலை வரையில்‌ 
மூன்று நாட்களின்‌ பகுதியின்போது, இயேசுவின்‌ ஆத்துமா ஏதோ ஒரு 
இடத்தில்‌ இருந்தது. எங்கே? அவர்‌ தமது ஆவியை பிதாவின்‌ கரங்களில்‌ 
ஒப்புவித்திருந்தபோதிலும்‌ லூக்கா 23:46), அந்த வேளையில்‌ அவர்‌ 
பரலோகத்திற்கு திரும்பிச்‌ சென்றிருக்கவில்லை (யோவான்‌ 20:17). 
மனஸ்தாபப்பட்ட கள்ளனிடத்தில்‌, “இன்றைக்கு நீ என்னுடனேகூடப்‌ 
பரதீசிலிருப்பாய்‌” என்று அவர்‌ கூறியிருந்தார்‌ லூக்கா 23:43). “பரச” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (0278421908) கிரேக்க வார்த்தை, “அழகிய 
தோட்டம்‌ அல்லது பூங்கா” என்று அர்த்தப்படுறெது, ஆனால்‌ பரதீசு எங்கு 
உள்ளது? இயேசு கல்லறையைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை என்பது நிச்சயம்‌; 
ஏனெனில்‌ இருளான, ஈரமான கல்லறை பரதீசாக இருப்பதில்லை. 

மாம்சப்பிரகாரமான வாழ்விற்கும்‌ மக்களின்‌ ஆத்துமாக்களினுடைய 
நித்திய அடைவிடத்திற்கும்‌ இடையில்‌ உள்ள ஒரு இடை நிலையைப்‌ புதிய 
ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்திற்கு “1180௦” “பாதாளம்‌” என்று 
பெயர்‌. இது, காணப்படாத, மரித்த, உருவமிழந்த ஆவிகளின்‌ இடமாக 
உள்ளது. ஆத்துமாவிற்கான இந்தத்‌ தற்காலிகத்‌ தங்குமிடம்‌, ஐசுவரியவான்‌ 
மற்றும்‌ லாசரு ஆகியோரின்‌ உவமையில்‌ இயேசுவினால்‌ விவரிக்கப்‌ பட்டது 
லூக்கா 16:19-31). 











நீதிமானும்‌ அநீதியானவரும்‌ ஆகிய இருசாராருமே 
பாதாளத்திற்குச்‌ செல்கின்றனர்‌, ஆனால்‌ அங்கு ஓரே இடத்திற்கு இருவரும்‌ 
செல்வதில்லை. இயேசுவின்‌ உவமையில்‌, பிச்சைக்காரரான லாசரு 


ஆபிரகாமின்‌ மடியில்‌ தேற்றப்பட்டார்‌, அதே வேளையில்‌ ஐசுவரியவான்‌ 
“வேதனை”யில்‌ இருந்தார்‌ லூக்கா 16:22, 23). இவ்விருவரும்‌ பெரும்பிளப்பு 
ஒன்றினால்‌ பிரிக்கப்பட்டிருந்தனர்‌ லூக்கா 16:26). இயேசு மரித்தபோது அவர்‌ 
பரதீசுக்குச்‌ சென்றார்‌ லூக்கா 23:43). எனவே (1180௦5) பாதாளம்‌ என்பது இரு 
அறைப்பிரிவுகளைக்‌ கொண்டுள்ளது, அவற்றில்‌ ஒன்று வேதனைக்கானதாகவும்‌ 
இன்னொன்று தேற்றப்படுதலுக்கானதாகவும்‌ உள்ளது. உயிர்த்தெழுகலின்‌ 


134 


நாளில்‌ பாதாளம்‌ தன்னில்‌ உள்ள மரித்தோரை ஓப்புக்கொடுக்கும்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:13). வேதனையில்‌ இருப்பவர்கள்‌ நகரத்திற்குள்‌ 
குள்ளப்படுவார்கள்‌, பரதீசில்‌ இருப்பவர்கள்‌ பரலோகம்‌ செல்லுவார்கள்‌. 





குறிப்புகள்‌ 

'நோர்க்குத்தான கட்டை சிலுவையில்‌ அறையப்படும்‌ இடத்தில்‌ தரையிலேயே 
அடிக்கடி விடப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்குச்‌ சென்று சேரும்போது, 
ஆக்கினைத்தீர்ப்புக்குள்ளான நபரின்‌ கரங்கள்‌ குறுக்குக்‌ கட்டையில்‌ ஆணியடிக்கப்பட்டு 
அல்லது கட்டப்பட்ட பின்பு அது உயர்த்தப்பட்டு நேர்க்குத்தான கட்டையுடன்‌ 
இணைக்கப்பட்டது, அதன்பின்பு அந்த நபரின்‌ பாதங்கள்‌ நேர்க்குத்தான கட்டையுடன்‌ 
ஆணியினால்‌ அடித்து இணைக்கப்பட்டன. Plutarch Moralia 55413. SJosephus Against Apion 
2.4. *Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
178; David F. Payne, “Golgotha,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., 
ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 
2:523-24. *Talmud Sanhedrin 438: காண்க Prov. 31:6. ‘Jack P. Lewis, The Gospel According 
to Matthew, Part 2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 
162; Metzger, 57-58, 153. Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 717. *G. Bertram, “paizd,” in 
Theological Dictionary of the New Testament, ed. Gerhard Kittel and Gerhard Friedrich, abr. and 
trans. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 
758. சங்கதம்‌ 22ன்‌ முந்திய வசனம்‌ தலையைத்‌ துலுக்கியகைக்‌ குறிப்பிடுகிறது (27:39ன்‌ 
மீதான விளக்கங்களை காணவும்‌). ''சாலொமோனின்‌ ஞானம்‌ 2:17-20 ஐக்‌ காணவும்‌. 

போர்வீரர்கள்‌ அடங்கிய நான்காவது குழுவை லூக்கா குறிப்பிட்டார்‌ லூக்கா 
23:36, 37). '*சுவிசேஷ விபரங்களைக்‌ குறிப்பிட்ட ஓரிகன்‌, கிறிஸ்து சிலுவையில்‌ 
அறையப்பட்ட போது ஏற்பட்ட இருளில்‌ வரலாற்றுத்துவம்‌ பற்றி அடிக்கோடிட்டார்‌. 
(Origen Against Celsus 2.33.) இந்தப்‌ பாரம்பரிய வரலாறு, பொந்தியு பிலாத்துவினால்‌ 
எழுதப்பட்டது என்று உரிமைகோரப்படும்‌ ஒரு வரைவு கடிதத்திலும்‌ 
பாதுகாக்கப்பட்டுள்ளது. (Letter of Pilate to Tiberius.) Tertullian Apology 1.21. “John 
MacArthur, Jr., The MacArthur New Testament Commentary: Matthew 24—28 (Chicago: Moody 
Press, 1989), 270. 157, W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and 
Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 246. ¢Mishnah 
Shekalim 8.5. ”Josephus Wars 5.5.4. °F, F. Bruce, The Epistle to the Hebrews, New International 
Commentary on the New Testament (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1964), 246. 


135 


68 
அடக்கம்‌ 
[27:57-66) 


அரிமத்தியாவூர்‌ யோசேப்பு இயேசுவின்‌ சரீரத்தை அடக்கம்‌ செய்யப்‌ 
பிலாத்துவினிடம்‌ அனுமதி பெற்றபின்பு, அவர்‌ அந்த சரீரத்தைத்‌ தமது 
புதிய கல்லறையில்‌ வைத்தார்‌ (27:57-61). பெரிய ஓய்வு நாளான அடுத்த 
நாளில்‌, கல்லறையில்‌ காவல்‌ காக்க யூதத்தலைவர்களுக்குப்‌ பிலாத்து அனுமதி 
அளித்தார்‌. அவர்கள்‌ இயேசுவின்‌ சரீரத்தைச்‌ ஷர்களில்‌ யாராவது களவாடிக்‌ 
கொண்டுபோய்விட்டு அவர்‌ மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தார்‌ என்று உரிமை 
கோருதலைக்‌ தவிர்க்க விரும்பினர்‌ (27:62-66). 








கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ அடக்கம்‌ 
பண்ணப்படுதல்‌ (27:57-61) 


ன சாயங்காலமானபோது, இயேசுவுக்குச்சீஷனும்‌ஐசுவரியவானுமாயிருந்‌ த 
யோசேப்பு என்னும்‌ பேர்கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன்‌ 
வந்து, 

| லொத்துவினிடத்தில்‌ போய்‌, இயேசுவின்‌ சரீரத்தைக்‌ கேட்டான்‌. 
அப்பொழுது, சரீரத்தைக்‌ கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான்‌. 

ன்‌ யோசேப்பு அந்தச்‌ சரீரத்தை எடுத்து, துய்யதான மெல்லிய 
துப்பட்டியிலே சுற்றி, 

தான்‌ கன்மலையில்‌ வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே 
அதை வைத்து, கல்லறையின்‌ வாசலில்‌ ஒரு பெரிய கல்லைப்‌ புரட்டி வைத்துப்‌ 
போனான்‌. 

அங்கே மகதலேனா மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ கல்லறைக்கு எதிராக 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. 


ஓய்வு நாள்‌ அணுகிக்‌ கொண்டிருந்தபடியால்‌, யூதத்தலைவர்கள்‌ இயேசு 
மற்றும்‌ அவருடன்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்த இருமனிகதர்கள்‌ 
ஆகியோர்களின்‌ மரணத்தைத்‌ துரிதப்படுத்த, அவர்களின்‌ கால்களை 





முறிக்குமாறு பிலாத்துவிடம்‌ வேண்டிக்கொண்டதாக யோவான்‌ சுவிசேஷம்‌ 
குறிப்பிடுகிறது (யோவான்‌ 19:31). முறிந்து போன கால்களுடன்‌ அவர்கள்‌ 
சுவாசிப்பதற்காகக்‌ தங்களை மேலே எழுப்ப இயலாதருப்பார்கள்‌, 
மற்றும்‌ அவர்கள்‌ நேர்ப்பொருளில்‌ மூச்சுத்‌ இணறுவார்கள்‌. போர்வீரர்கள்‌, 
இரு கள்வர்களின்‌ கால்‌ எலும்புகளையும்‌ முறித்தனர்‌, ஆனால்‌ இயேசு 
மரித்திருந்ததைக்‌ கண்ட படியால்‌, அவரது (இயேசுவின்‌) கால்களை அவர்கள்‌ 
முறிக்கவில்லை. இது சங்கதம்‌ 34:20ன்‌ தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றிற்று: 


136 


“அவனுடைய எலும்புகளையெல்லாம்‌ காப்பாற்றுகிறார்‌; அவைகளில்‌ ஒன்றும்‌ 
முறிக்கப்படுவதில்லை” (யோவான்‌ 19:36). ஒரு போர்வீரர்‌ இயேசு மரித்ததை 
நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதற்காக, அவரது விலாவை ஈட்டியால்‌ குத்தினார்‌, 
மற்றும்‌ “உடனே இரத்தமும்‌ தண்ணீரும்‌ புறப்பட்டது” (யோவான்‌ 19:34). 

வெள்ளிக்கிமமையான அந்த நாள்‌, ஓய்வு நாளுக்கு “ஆயத்த நாளாக” 
இருந்தது. யூதத்தலைவர்கள்‌, மரித்த உடல்கள்‌ இரவு முழுவதும்‌ சிலுவைகளில்‌ 
தொங்குவதை விரும்பவில்லை (யோவான்‌ 19:31). மரத்தில்‌ தூக்கப்பட்டவன்‌ 
எவனும்‌ சூரியன்‌ மறைவதற்குள்‌ இறக்கி அடக்கம்பண்ணப்‌ படவேண்டும்‌ 
என்று நியாயப்பிரமாணம்‌ கூறியது (உபாகமம்‌ 21:22, 23). இயேசு மாலை 
3:00 மணிக்கு இறந்தார்‌. ஓய்வுநாள்‌ மாலை 6:00 மணிக்குத்‌ தொடங்கிற்று 
என்பதால்‌, யூதர்கள்‌ சிலுவைகளில்‌ இருந்து உடல்களை எடுத்துப்போட 
முயற்சி செய்தனர்‌.' 

“அயத்தநாள்‌” (வாய) என்பது “வெள்ளிக்கிழமைக்‌”“கான ஒரு 
நுட்பச்‌ சொற்றொடராக இருந்தது, மற்றும்‌ அது நவீன கிரேக்க மொழியில்‌ 
தக்கவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வுநாள்‌ ஒரு மிகப்‌ பெரிய பரிசுத்த 
நாளாகவும்‌ இருந்தது, ஏனெனில்‌ இது பஸ்கா ஓய்வுநாளாக இருந்தது 
(யோவான்‌ 19:31). இயேசுவைப்‌ பின்பற்றியவர்கள்‌, தங்கள்‌ அவசரத்தினால்‌, 
வழக்கமாகச்‌ செய்யப்பட்டபடி அவரது சரீரத்தை அடக்கம்‌ பண்ணுவதற்குத்‌ 
துக்கவகையில்‌ அபிஷேகம்‌ செய்யவில்லை. அதனால்தான்‌ ஞாயிற்றுக்கிழமை 
அதிகாலையில்‌ பெண்கள்‌ அவரது கல்லறைக்குச்‌ சென்றனர்‌ லூக்கா 23:55- 
24:1). 

வசனம்‌ 57. யோசேப்பு என்பவர்‌ யூதேயாவின்‌ அரிமத்தியா நகரத்தைச்‌ 
சேர்ந்தவராக இருந்தார்‌. இது ராமா (அல்லது இராமதாயீம்‌ சோப்பீம்‌) என்ற 
சாமுவேலின்‌ நகரத்திற்கு இணையானதாக இருந்திருக்கலாம்‌ (1 சாமுவேல்‌ 
1:1, 19, 20). இன்றைய நாட்களில்‌ இந்த நகரம்‌ “ரென்ட்டிஸ்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. 

யோசேப்பு, சனதொரீன்‌ சங்கத்தின்‌ “கனம்‌ பொருந்திய 
ஆலோசனைக்காரராக” இருந்தார்‌ (மாற்கு 15:43; லூக்கா 23:50). இவரது 
ஆலோசனை பொதுவாக நாடப்பட்டும்‌ கவனிக்கப்பட்டும்‌ இருந்தது 
என்பது உறுதி. இருப்பினும்‌ இவர்‌, இயேசுவைக்‌ குறித்து யூதர்களின்‌ 
செயல்பாடுகளுக்குச்‌ சம்மதியாதவராக இருந்தார்‌ லூக்கா 23:51). இந்த 
ஐசுவரியவான்‌ இராஜ்யத்திற்காகக்‌ காத்திருந்தார்‌ (மாற்கு 15:48). இந்த இடம்‌ 
வரையிலும்‌ இவர்‌ இயேசுவுக்கு இரகசியமான சீஷராயிருந்தார்‌ (யோவான்‌ 
19:38; காண்க 12:42), ஆனால்‌ இப்போது அவர்‌ தமது இணைவை அறியச்‌ 
செய்தார்‌. உற்சாகமூட்டக்‌ கூடியவகையில்‌, “சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ 
என்பது இயேசுவைப்‌ பின்பற்றியவார்களில்‌ பலரை ஒளிந்து கொள்ளும்படி 
அனுப்பிய அதே வேளையில்‌, யோசேப்பின்‌ மீது எதிர்மறை செயல்விளைவைக்‌ 
கொண்டு அவரைத்‌ திறப்பிற்கு வெளியே கொண்டு வந்தது.” 

வசனம்‌ 58. இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டி ருந்ததால்‌, அவரது உடலை 
அடக்கம்‌ செய்ய, ரோம அதிகாரிகளிடத்தில்‌ இருந்து அனுமதி பெறப்பட 
வேண்டியிருந்தது. இயேசுவின்‌ குடும்பத்தில்‌ ஒரு உறுப்பினரோ அல்லது 
அவரது அப்போஸ்தலா்களில்‌ ஒருவரோ சரீரத்தைக்‌ கேட்பார்‌ என்று ஒருவர்‌ 
எதிர்பார்த்திருக்கலாம்‌. இருந்த போதிலும்‌ விஷயம்‌ இவ்வாறு இருக்கவில்லை. 


137 


மறைவான நிழல்களில்‌ இருந்து வெளியே வந்த யோசேப்பு, “துணிந்து” 
(மாற்கு 15:43) பிலாத்துவினிடத்தில்‌ போய்‌, இயேசுவின்‌ சரீரத்தை, தாம்‌ 
அடக்கம்‌ பண்ணும்படி கேட்டார்‌. இயேசு ஏற்கனவே மரித்துவிட்டார்‌ 
என்பதைக்‌ கேள்விப்பட்ட ஆளுநர்‌ ஆச்சரியப்பட்டு, அந்த மரணத்தை 
நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளும்படி நூற்றுக்கு அதிபதி ஒருவரிடத்தில்‌ 
ஆணைபிறப்பித்து, அதை நிச்சயப்படுத்திக்‌ கொண்டு (மாற்கும்‌ 15:44), இயேசு 
மரித்துப்‌ போனார்‌ என்பதை அறிந்து யோசேப்புக்கு அவரது (இயேசுவின்‌) 
சரீரத்தை எடுத்துக்‌ கொள்ள அனுமதி அளித்தார்‌ (மாற்கு 15:45). 

வசனம்‌ 59. யோசேப்பு அந்தச்‌ சரீரத்தை சிலுவையில்‌ இருந்து எடுத்து 
(மாற்கு 15:46; லுக்கா 23:53), துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே 
சுற்றினார்‌. இது மாத்திரமே சுற்றப்பட்ட ஒரே ஒரு வெளித்‌ துணியாக 
அல்லது சவத்துணியாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. இயேசுவின்‌ சவ அடக்கச்‌ 
செயல்முறை பற்றி யோவான்‌ அதிக விபரத்தை அளிக்கிறார்‌. அவரது உடல்‌ 
“யூதர்கள்‌ அடக்கம்பண்ணும்‌ முறைமையின்படியே” “சுகந்தவர்க்கங்களுடனே 
சீலைகளில்‌ சுற்றிக்‌ கட்டப்பட்டது” (யோவான்‌ 19:40). தைலத்தில்‌ தோய்த்து 
எடுக்கப்பட்ட துணிப்பட்டிகளைப்‌ பயன்படுத்தியதில்‌ யூதர்கள்‌, மரித்தோரை, 
எகிப்தியர்‌ செய்தது போன்றே பெரும்பாலும்‌ சுற்றிக்‌ கட்டினர்‌, அந்த உடல்‌ 
மூடப்படும்‌ வரை அவர்கள்‌ இவ்வாறு துணியால்‌ சுற்றிக்‌ கட்டினர்‌.” லாசரு 
தமது கல்லறையில்‌ இருந்து வெளியே வந்போது, “அவன்‌ கால்களும்‌ கைகளும்‌ 
பிரேதச்‌ சலைகளினால்‌ கட்டப்பட்டிருந்தது, அவன்‌ முகமும்‌ சீலையால்‌ 
சுற்றப்பட்டிருந்தது” (யோவான்‌ 11:44). 

யோசேப்பு தாமே இயேசுவை அடக்கம்‌ பண்ணவில்லை. அவருடன்‌ 
யூதர்களுக்குள்‌ இருந்த இன்னொரு அதிகாரியான நிக்கொதேமு என்பவரும்‌ 
இணைந்து கொண்டார்‌, அவர்‌ ஒரு இரவில்‌ இயேசுவினிடத்தில்‌ 
வந்திருந்தவராவார்‌ (யோவான்‌ 3:1-21). யோவான்‌ 7:50, 51ன்படி, 
சனதெரீன்‌ சங்க உறுப்பினர்‌ என்ற வகையில்‌ அவர்‌, இயேசு நியாயமாக 
விசாரிக்கப்பட வேண்டும்‌ என்று தற்காப்பு வாதம்‌ செய்திருந்தார்‌. அந்த 
வேளையில்‌ அவர்‌, கிறிஸ்துவின்‌ சீஷராக இருந்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்‌ 
பட்டிருந்தார்‌. அவர்‌ இரகசிய சீஷர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌, ஆனால்‌ 
அவர்‌ தமது ஷஷத்துவத்தை இனியும்‌ இரகசியமாய்க்‌ காக்க மாட்டார்‌. 
அவர்‌ இயேசுவின்‌ அடக்கத்திற்கு விலையுயர்ந்த தைலத்தை அளித்தார்‌: அது 
வெள்ளைப்போளமும்‌ கரியபோளமும்‌ கலந்து ஏறக்குறைய நூறு இராத்தல்‌ 
இருந்தது (யோவான்‌ 19:39). 

வசனம்‌ 60. இயேசுவின்‌ உடல்‌ [அடக்கத்திற்கு] தயார்‌ செய்யப்பட்ட 














பின்பு, யோசேப்பு அதை, தான்‌ கன்மலையில்‌ வெட்டியிருந்த தன்னுடைய 
புதிய கல்லறையில்‌ அதை வைத்தார்‌. இந்த உண்மை ஒவ்வொரு கோணத்தில்‌ 
இருந்தும்‌ முனைப்பானதாக உள்ளது (1) யோசேப்பின்‌ இரக்கமான செயல்‌ ஒரு 
மாபெரும்‌ தியாகமாகவே இருந்தது. அவர்‌ தமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்த 
சிலவற்றை கொடுத்து விட்டார்‌. இயேசு ஒரு குற்றவாளி என்று ஆக்கினைத்‌ 
தீர்ப்புக்கு உட்பட்டிருந்ததால்‌, யூதர்கள்‌ அவருடன்‌ அந்தக்‌ கல்லறையில்‌ இனி 
யாரையும்‌ புதைக்க அனுமதிக்க மாட்டார்கள்‌ என்ற நிலை ஏற்படலாம்‌. 
ஒருவேளை யோசேப்பு இன்னொரு கல்லறையை வாங்க வேண்டியிருக்கும்‌. 
2) ஆக்கினைக்குள்ளாகத்‌ தகர்க்கப்பட்ட குற்றவாளிகள்‌ கனத்திற்குரிய 





138 


அடக்கங்களைப்‌ பெற்றதில்லை. சனதெரீன்‌ சங்க உறுப்பினருக்குரிய 
பயன்படுத்தப்பட்டிராத ஒரு கல்லறையில்‌ அடக்கம்‌ பண்ணப்படுதல்‌ 
(யோவான்‌ 19:41)* என்பது, அப்போதுதான்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்த 
ஒருவருக்குப்‌ பேசப்பட இயலாத கனத்திற்குரிய விஷயமாக இருந்தது! 
(3) இயேசுவின்‌ அடக்கம்‌ தீர்க்ககரிசனத்தின்‌ நிறைவேற்றமாக இருந்தது. 
இது இந்த கல்லறை “பாறையிலே வெட்டப்பட்டிருந்த படியால்‌” 
இயற்கையிலேயே ஆன கெபிக்குப்‌ பதிலாக “ஐசுவரியவானுக்கு”” (27:57) 
ஆகும்‌ செலவை உறுதிப்படுத்திற்று. பாடுபடும்‌ ஊழியக்காரர்‌ பற்றி ஏசாயா, 
“துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்‌; ஆனாலும்‌ 
அவர்‌ மரித்தபோது ஐசுவரியவானோடே இருந்தார்‌” என்று தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்திருந்தார்‌ (ஏசாயா 53:9). 

இயேசுவின்‌ உடல்‌ கல்லறையிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்ட உடனே, 
யோசேப்பு கல்லறையின்‌ வாசலில்‌ ஒரு பெரிய கல்லைப்‌ புறட்டிவைத்தார்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ இருந்த சில கல்லறைகளைப்‌ போன்று, இதுவும்‌ 
அனேகமாக, கல்‌ புரட்டி வைக்கப்படும்‌ தடம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருந்து 
இருக்கும்‌.” கல்லே பெரியதாகவும்‌ கனமானகாகவும்‌ இருந்ததால்‌, 
உயிர்த்தெழுந்த நாளில்‌ அதிகாலையில்‌, இயேசுவின்‌ உடலை அபிஷேகிக்க வந்த 
பெண்கள்‌, அதைத்‌ தங்களுக்காக யார்‌ நகர்த்துவார்‌ என்று ஆச்சரியப்பட்டனார்‌ 
(மாற்கு 16:8, 4). இப்படிப்பட்ட கற்கள்‌, கல்லறைத்‌ திருடர்களுக்கு ஒரு 
அச்சமூட்டும்‌ தடுப்பாகப்‌ பயன்படும்‌; மற்றும்‌ மிக முக்கியமாக, இவைகள்‌ 
இறந்த உடல்களைக்‌ காட்டு மிருகங்கள்‌ வந்து உண்பதில்‌ இருந்து தடுக்கும்‌. 
இயேசுவின்‌ கல்லறை, தாழ்வான நுழைவாயிலைக்‌ கொண்டிருந்தது; 
ஏனெனில்‌ அது வெறுமையாக இருந்தபோது, பேதுருவும்‌ யோவானும்‌ 
அதற்குள்ளே குனிந்துபார்க்க வேண்டியிருந்தது (யோவான்‌ 20:5). இது அந்தக்‌ 
காலத்தில்‌ கல்லறைகள்‌ கட்டப்பட்டிருந்த விதத்திற்குச்‌ சர்பொருத்தமாக 
இருந்திருக்கும்‌. 

இயேசுவின்‌ கல்லறை, சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ நடந்திருந்த அதே 
பகுதியில்‌ இருந்த ஒரு கோட்டத்தில்‌ இடம்‌ பெற்றிருந்தது (யோவான்‌ 19:41). 
இன்றைய நாட்களில்‌ எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ பார்வையாளர்களுக்கு 
இந்தக்‌ கல்லறை இருந்த இடம்‌ என்று இரண்டு பாரம்பரிய இடங்கள்‌ 
காண்பிக்கப்‌ படுகின்றன (27:33ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
இவற்றில்‌ முதலாவது, ஹோலி செப்பல்ச்சர்‌ கோவிலின்‌ உட்புறத்தில்‌, 
கொல்கொதாவுடன்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இந்தக்‌ கல்லறையின்‌ பின்புறத்தில்‌ 
உள்ள பாரம்பரிய வரலாறு -இது தனது தோற்ற கால நிலையில்‌ பாதுகாக்கப்‌ 








பட்டிருக்க வில்லை - (நான்காம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த) கான்ஸ்ட்டன்டைன்‌ 
மற்றும்‌ அவரது தாயார்‌ ஹெலனா ஆகியோரின்‌ காலம்‌ பின்நோக்கிப்‌ 
செல்லுகிறது. இது இயேசுவின்‌ கல்லறையினுடைய உண்மையான இடமாக 
இருக்கலாம்‌ என்று சிலரால்‌ நம்பப்படுகிறது. 

கோட்டக்‌ கல்லறை என்ற இரண்டாவது இடமானது, கோர்டனின்‌ 
கல்வாரிக்குத்‌ தூரத்தில்‌ இருப்பதில்லை. இருப்பினும்‌ இந்தப்‌ பாரம்பரியம்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு வரை மாத்திரமே பின்செல்லுகிறது. இந்தக்‌ 
கல்லறை, இயேசுவின்‌ கல்லறையில்‌ இருந்தது போன்று, உருட்டும்‌ கல்‌ 
ஒன்றைக்‌ கொண்டிருக்கிறது, ஆனால்‌ இந்தக்‌ கல்லறை இ.மு. எட்டாம்‌ 


139 


அல்லது ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகத்‌ தேதியிடும்படி புதை 
பொருள்‌ ஆராய்ச்சியாளார்களை மற்ற அம்சங்கள்‌ வழிநடத்தியுள்ளன. 
இந்தக்‌ கல்லறையில்‌ கிறிஸ்து அடக்கம்‌ பண்ணப்பட்டாரா என்பது மிகவும்‌ 
சந்தேகத்திற்கு உரியதாகவே உள்ளது. 

வசனம்‌ 61. மகதலேனா மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ (யாக்கோபு மற்றும்‌ 
யோசேப்பு ஆகியோரின்‌ தாய்‌) யோசேப்பு மற்றும்‌ நிக்கொதேமு ஆகியோரைப்‌ 
பின்பற்றி கல்லறைக்குச்‌ சென்றனர்‌. “கலிலேயாவிலிருந்து அவருடனேகூட 
வந்திருந்த ஸ்திரீகளும்‌” என்ற லூக்காவின்‌ பொதுவான குறிப்பு லூக்கா 
23:55), இவர்களில்‌ சலோமெயும்‌ இருந்திருப்பாள்‌ என்று மறைமுகமாக 
உணர்த்தலாம்‌ (27:56ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இந்தப்‌ பெண்கள்‌ 
கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள்‌. அடக்கம்‌ பண்ணப்படுதலைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்த இவர்கள்‌, பண்டிகையின்போது தாங்கள்‌ தங்கி 
இருந்த இடத்திற்குத்‌ திரும்பிச்‌ சென்றனர்‌. ஓய்வுநாள்‌ கடந்து சென்ற பின்பு 
இயேசுவின்‌ உடலை அபிஷேகிப்பதற்கு, இவர்கள்‌ வாசனைப்பொருட்களை 
ஆயத்தம்‌ செய்தனர்‌ (மாற்கு 16:1; லூக்கா 23:56). 


பிலாத்துவினால்‌ தரப்பட்ட முன்னெச்சரிக்கைக்‌ 
கட்டளை (27:62-66) 


அயத்தநாளுக்குப்‌ பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும்‌ 
பரிசேயரும்‌ பிலாத்துவினிடத்தில்‌ கூடி வந்து: 

“ஆண்டவனே, அந்த எத்தன்‌ உயிரோடிருக்கும்போது, 
மூன்றுநாளைக்குப்பின்‌ எழுந்திருப்பேன்‌ என்று சொன்னது எங்களுக்கு 
ஞாபகமிருக்கிறது. 

“அ கையால்‌, அவனுடைய சீஷர்கள்‌ இராத்திரியிலே வந்து, அவனைக்‌ 
களவாய்க்‌ கொண்டுபோய்‌, மரித்தோரிலிருந்து எழுந்தானென்று 
ஜனங்களுக்குச்‌ சொல்லாதபடிக்கும்‌, முந்தின எத்தைப்பார்க்கிலும்‌ பிந்தின 
எத்து கொடிதாகாதபடிக்கும்‌, நீர்‌ மூன்றுநாள்வரைக்கும்‌ கல்லறையைப்‌ 
பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும்‌ என்றார்கள்‌. 

அதற்குப்‌ பிலாத்து: உங்களுக்குக்‌ காவல்சேவகர்‌ உண்டே; போய்‌, 
உங்களால்‌ கூடியமட்டும்‌ பத்திரப்படுத்திக்கொள்ளுங்கள்‌ என்றான்‌. 

அவர்கள்‌ போய்க்‌ கல்லுக்கு முத்திரைபோட்டு, காவல்வைத்து, 
கல்லறையைப்‌ பத்திரப்‌ படுத்தினார்கள்‌. 


வசனங்கள்‌ 62, 63. ஆயத்தநாளுக்குப்‌ பின்னான மறுநாள்‌, ஓய்வுநாளாக 
அல்லது சனிக்கிழமையாக இருந்தது. இந்த வேளையில்‌ பிரதான ஆசாரியரும்‌ 
பரிசேயரும்‌ பிலாத்துவினிடத்தில்‌ கூடிவந்து இயேசுவின்‌ - இவ்விடத்தில்‌ 
அவர்கள்‌ இயேசுவை எத்தன்‌ என்று அழைத்தனர்‌ - முன்னுரைத்தல்‌ ஒன்றைப்‌ 
பற்றி அவரிடத்தில்‌ கூறினர்‌: மூன்றுநாளைக்குப்பின்‌ எழுந்திருப்பேன்‌. இயேசு 
குமது பாடுகள்‌ மற்றும்‌ மரணத்திற்குப்‌ பின்பு மூன்றாம்‌ நாளில்‌ தாம்‌ மீண்டும்‌ 
உயிரோடு எழும்பப்‌ போவதாகத்‌ தமது சொந்த சீஷர்களிடம்‌ தனிப்பட்ட 
வகையில்‌ கூறியிருந்தார்‌ (16:21; 17:9, 22, 23; 20:18, 19). மற்ற வேளைகளில்‌ 
அவர்‌ இதேபோன்ற கூற்றுக்களை யூதத்‌ தலைவர்களுக்கும்‌ மக்களுக்கும்‌ 





140 





கூறியிருந்தார்‌. வேதபாரகரும்‌ பரிசேயார்களும்‌ அவரிடத்தில்‌ அடையாளம்‌ 
ஒன்றைக்‌ கேட்டபோது, யோனாவின்‌ அடையாளம்‌ மாத்திரமே அவர்களுக்குத்‌ 
குரப்படும்‌ என்று இயேசு கூறியிருந்தார்‌. அந்தத்‌ தீர்க்கதரிசி கடலின்‌ மீன்‌ 
வயிற்றுக்குள்‌ இரவும்‌ பகலும்‌ மூன்று நாட்கள்‌ இருந்தது போலவே, இயேசுவும்‌ 
அந்த அளவு காலம்‌ பூமியின்‌ இருதயத்தில்‌ இருப்பார்‌ (12:40). அவர்‌ தமது 
உடலைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌, “இந்த ஆலயத்தை இடித்துப்‌ போடுங்கள்‌, 
மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்‌” என்று கூறியிருந்தார்‌ (யோவான்‌ 
2:19). இந்தக்‌ கூற்று, தங்களுக்கு இதற்கு முன்‌ தெரியாது என்பது போன்று 
அவர்கள்‌ இதற்கு முன்‌ நடித்திருக்கையில்‌ (26:61; 27:40), இந்த வேளையில்‌ 
அவர்கள்‌, அவர்‌ தமது சொந்த உடலைப்பற்றியும்‌ தாம்‌ மரித்தோரில்‌ இருந்து 
உயிர்ப்பிக்கப்படுதலைப்‌ பற்றியும்‌ குறிப்பிட்டார்‌ என்பதை முழுமையாகப்‌ 
புரிந்துகொண்டவர்களாக இருந்தனர்‌. 





வசனம்‌ 64. அவர்கள்‌, அந்தத்‌ தீர்க்ககரிசனத்தைச்‌ சிந்தையில்‌ 





கொண்டவர்களாக, அவரது சீஷர்கள்‌ அவரது உடலைக்‌ திருடிப்‌ பின்பு அவர்‌ 
உயிர்த்துவிட்டார்‌ என்று அறிக்கை செய்துவிடாதபடி, மூன்றுநாள்வரைக்கும்‌ 
கல்லறையில்‌ காவல்‌ வைக்கும்படி பிலாத்துவிடம்‌ அவர்கள்‌ வற்புறுத்தினர்‌. 
அவர்கள்‌ முந்தின எத்தைப்பார்க்கிலும்‌ பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு 
இதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று கூறிமுடித்தனர்‌.£ அவர்களின்‌ சிந்தித்தல்‌ 
வகையில்‌, இயேசு மேசியாவாக இருந்தார்‌ என்ற அவரது உரிமைகோருதலை 
முந்தின எத்தாகவும்‌, அவர்‌ மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தார்‌ என்று கூறுதல்‌ 
பிந்தின எத்தாகவும்‌ இருந்தது. பிரதான ஆசாரியர்கள்‌ சதுசேயர்களில்‌ இருந்து 
வந்தவர்கள்‌, மற்றும்‌ இந்த யூதத்துவப்‌ பிரிவினர்‌ உயிர்த்தெழுதலில்‌ நம்பிக்கை 
கொள்ளவில்லை என்பது நினைவில்‌ வைக்கப்பட வேண்டும்‌ (22:23; நடபடிகள்‌ 
23:8). 

யூத அதிகாரிகளின்‌ பிரதான அக்கறை அவசியமற்றதாக இருந்தது, 
ஏனெனில்‌ இயேசு உயிர்த்து எழுவார்‌ என்பதில்‌ சீஷர்கள்‌ (அப்போது) 
விசுவாசம்‌ கொண்டிருக்கவில்லை (காண்க மாற்கு 9:10, 32; யோவான்‌ 20:9). 





அவர்‌ உயிர்ப்பிக்கப்‌ பட்டிருந்தார்‌ என்று மகதலேனா மரியாள்‌ அறிக்கை 
செய்தபின்னும்‌ கூட அதை அவர்கள்‌ விசுவாசிக்கவில்லை (மாற்கு 16:11, 14). 
இயேசுவின்‌ போதனையைக்‌ காட்டிலும்‌ அவரது உயிர்த்தெழுதல்‌ என்பது - 
அந்த அறிக்கை உண்மையற்றதாக இருந்தாலும்கூட - யூதர்களின்‌ அதிகாரத்திற்கு 
மாபெரும்‌ அச்சுறுத்தலாக இருக்கும்‌ என்று அவர்கள்‌ நினைத்தனர்‌. 

வசனம்‌ 65. பிலாத்து அவர்களின்‌ விருப்பத்திற்கு இணங்கி, 
கல்லறையில்‌ காவல்‌ வைக்க அவர்களுக்கு அனுமதி அளித்தார்‌. பிலாத்துவிடம்‌ 
யூதத்தலைவர்கள்‌, சேவகர்களுக்கு வேண்டுகோள்‌ விடுத்திருந்தனர்‌ என்ற 
உண்மையில்‌ இருந்தும்‌, 28:11-15ன்‌ பிந்திய குறிப்பில்‌ இருந்தும்‌, இந்த 
மனிதர்கள்‌ யூதர்களின்‌ தேவாலயப்‌ போர்ச்சேவார்கள்‌ அல்ல, ஆனால்‌ 





ரோமப்போர்ச்சேவகர்களாக இருந்தனர்‌ என்பது தெளிவாகிறது. “காவல்‌” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (&௦॥5(0எந) கிரேக்க வார்த்தை உண்மையில்‌ 
Cப51௦0iப என்ற இலத்தீன்‌ வார்த்தையின்‌ ஒலியாக்கமாக உள்ளது. “02/0௬” 
மற்றும்‌ “£௦” என்ற ஆங்கிலச்‌ சொற்றொடர்கள்‌ இந்த வார்த்தையில்‌ 
இருந்தே தரவமைக்கப்‌ பட்டுள்ளன. 

வசனம்‌ 66. பிரதான ஆசாரியர்களும்‌ பரிசேயர்களும்‌ பிலாத்து 


141 


அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டது போலவே, போய்க்காவல்வைத்து, 
கல்லறையைப்‌ பத்திரப்படுத்தினார்கள்‌ என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள்‌ 
கல்லறைக்கு வெளியே ரோமக்‌ காவல்வீரர்களை நிறுத்திவைத்து, கல்லுக்கு 
முத்திரைபோட்டனர்‌. இது அனேகமாக, அந்தக்‌ கல்லின்‌ குறுக்கே இழுத்துக்‌ 
கட்டப்பட்டு கல்லறையின்‌ முகப்பின்‌ இருபுறத்திலும்‌ இணைக்கப்பட்ட ஒரு 
கயிறாக இருந்திருக்கும்‌. அந்தக்‌ கயிற்றின்‌ மீது மெழுகு அல்லது களிமண்‌ 
வைக்கப்பட்டு, அதன்மீது அலுவலகரீதியான ரோமக்‌ கையெழுத்தினால்‌ 
முத்திரையிடப்‌ பட்டிருக்கும்‌. இப்படிப்பட்ட ஒரு முத்திரை, கல்லறைக்குள்‌ 
நுழைந்து சேதப்படுத்தும்‌ எவருக்கும்‌ மரண தண்டனை கிடைக்கும்‌ என்ற 
அச்சுறுத்தலைக்‌ கொண்டிருக்கும்‌. 

எந்தக்‌ காவலும்‌, கல்லறையைப்‌ பத்திரப்படுத்தும்‌ எந்தச்‌ செயலும்‌, 
உயிர்த்தெழுதலில்‌ இருந்து இயேசுவைத்‌ தடைசெய்ய இயலாது என்பதை 
பிலாத்துவும்‌ யூதர்களும்‌ உணர்ந்தறியவில்லை! அவர்கள்‌ விரும்பியபடி, 
தவறான வதந்திகள்‌ பரவுவதைத்‌ தடை செய்வதற்குப்‌ பதிலாக, கல்லறையைக்‌ 
காவல்‌ செய்த செயலானது உண்மையில்‌, உயிர்த்தெழுதலின்‌ சத்தியத்தை 
உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது. 








குறிப்புகள்‌ 

காண்க Josephus Wars 4.5.2; Mishnah  Shabbath 23.4-5. Leon Morris, 
The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1992), 728. Tacitus Histories 5.5. *R. T. France அவர்கள்‌ 
குறிப்பிட்டபடி, “புதிய கல்லறை என்பது, இதுவரையில்‌ பயன்படுத்தப்‌ பட்டிராத 
ஒன்று சமீபத்தில்‌ கட்டி முடிக்கப்‌ பட்டதாக இராது, அதில்‌ எந்தப்‌ பகுதியும்‌ உபயோகப்‌ 
படுத்தப்பட்டிருக்காது” (R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New 
Testament Commentaries [Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985], 403; 
இந்த விளக்கவுரையை காண்க 8:21; 26:8). “உருட்டும்‌ கல்‌ கொண்ட கல்லறைகள்‌ 
பற்றிய அதிகமான தகவல்களுக்கு, Mark Strauss, “Luke,” in Zondervan Illustrated Bible 


Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke (Grand Rapids, Mich.: Zondervan, 
6 


முந்தினகைக்‌ காட்டிலும்‌ பிந்தினது மோசமாக 
இருக்கும்‌” என்பது மரபுரீதியான சொல்விளக்கமாக இருந்தது (காண்க 12:45; 2 பேதுரு 
2:20). 


2002), 496. என்ற புத்தகத்தில்‌ காணவும்‌. 


142 


69 
உரரிர்த்தெமுதுல்‌ 
[28:1-15) 


கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌, அவர்‌ மரணத்தின்‌ மீது மெய்யாகவே 
வெற்றிகொண்டார்‌ என்று காண்பித்து, சுவிசேஷ வரலாறு பற்றிய 
மத்தேயுவின்‌ விபரத்தினுடைய உச்சகட்டமாகச்‌ செயல்படுகிறது (28:1-7)! 
அந்த ஞாயிற்றுக்கிமமையன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொண்ட 
பெண்கள்‌, பயபக்தியுடனும்‌ வணக்கத்துடனும்‌ அவருக்கு முன்பாகக்‌ குனிந்து 
பணிந்து கொண்டனர்‌. அவர்களிடம்‌ அவர்‌, சீஷர்கள்‌ தம்மைக்‌ கலிலேயாவில்‌ 
சந்திக்குமாறு கூறும்படி அறிவுறுத்தினார்‌ (28:8-10). அதே வேளையில்‌, 
வெறுமையான கல்லறை பற்றிய உண்மையை அடக்கும்படிக்கு, ரோமக்‌ 








காவலர்களுக்கு யூதத்‌ தலைவர்களால்‌ இலஞ்சம்‌ தரப்பட்டது (28:11-15). 
கலிலேயாவில்‌ கிறிஸ்து தமது அப்போஸ்தலா்களைச்‌ சந்தித்து அவர்களுக்கு 
பிரதான கட்டளையை - இராஜாவின்‌ ஆவிக்குரிய இராஜ்யத்திற்கான 
அணிவகுத்துச்‌ செல்லும்‌ கட்டளைகளை (28:16-20) கொடுத்தலுடன்‌ இந்த 
சுவிசேஷ விபரம்‌ முடிவடைகிறது. 


வெறுமையான கல்லறை (28:1-7) 


ஓய்வுநாள்‌ முடிந்து, வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ விடிந்துவருகையில்‌, 
மகதலேனா மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ கல்லறையைப்‌ பார்க்கவந்தார்கள்‌. 

“அப்பொழுது, பூமி மிகவும்‌ அதிரும்படி, கர்த்தருடைய தூதன்‌ 
வானத்திலிருந்திறங்கிவந்து, வாசலிலிருந்த கல்லைப்‌ புரட்டித்‌ தள்ளி, அதின்‌ 
மேல்‌ உட்கார்ந்தான்‌. 

அவனுடைய ரூபம்‌ மின்னல்போலவும்‌, அவனுடைய வஸ்திரம்‌ உறைந்த 
மழையைப்போல வெண்மையாகவும்‌ இருந்தது. 

“காவலாளர்‌ அவனுக்குப்‌ பயந்ததினால்‌ திடுக்கிட்டுச்‌ செத்தவர்கள்‌ 
போலானார்கள்‌. 

தூதன்‌ அந்த ஸ்திர்களை நோக்கி: நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌; 
சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுவைத்‌ தேடுகிறீர்கள்‌ என்று அறிவேன்‌. 

“அவர்‌ இங்கே இல்லை; தாம்‌ சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்‌; 
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்‌; 

*சீக்கிரமாய்ப்‌ போய்‌, அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுந்தார்‌ என்று 
அவருடைய சீஷார்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌. அவர்‌ உங்களுக்குமுன்னே 
கலிலேயாவுக்குப்‌ போகிறார்‌; அங்கே அவரைக்‌ காண்பீர்கள்‌; இதோ, 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌ என்றான்‌. 


143 


வசனம்‌ 1. பெண்கள்‌ இயேசுவின்‌ கல்லறைக்குச்‌ செல்லப்‌ 
புறப்பட்டதை விவரிக்கும்போது, நாள்வரிசைப்படியான குறிப்பு ஒன்று 
உள்ளடக்கப்பட்டுள்ளது: ஓய்வுநாள்‌ முடிந்து, வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ 
விடிந்துவருகையில்‌. இந்தக்‌ குறிப்பு மிக முக்கியமாக, இயேசு மரித்தோரில்‌ 
இருந்து உயிர்த்த நேரத்தைக்‌ குறிக்கப்‌ பயன்படுகிறது. NEB வேதாகமம்‌, 
“ஓய்வு நாள்‌ முடிந்தது, மற்றும்‌ அது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையாக 
இருந்தது” என்று கூறுகிறது. 

இங்குள்ள குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை காலையைக்‌ குறிப்பதற்குப்‌ பதிலாக 
சனிக்கிழமை மாலையைக்‌ குறிப்பதாக இருந்தது என்று கடந்த காலத்தில்‌ 
விவாதம்‌ செய்யப்பட்டுள்ளது. “முடிந்து” என்பதற்கான (௦௦2) கிரேக்க 
வார்த்தை சிலவேளைகளில்‌ ஒரு வினையுரிச்‌ சொல்லாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது; அந்த விஷயங்களில்‌ இது “பிற்பாடு” அல்லது “மாலையின்‌ பிந்திய 
வேளையில்‌” என்று அர்த்தப்படக்‌ கூடும்‌. இருப்பினும்‌ இவ்விடத்தில்‌ இந்த 
வார்த்தை “பின்பு” என்று அர்த்தப்படும்‌ படியாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இத்துடன்‌ கூடுதலாக, “விடிந்துவருகையில்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
(்றh௦50௦ என்பதில்‌ இருந்து வந்துள்ள) வினைச்சொல்‌ “கொண்டு வந்த” 
என்று தரவழைக்கப்பட்டிருக்க முடியும்‌, ஆனால்‌ இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ 
“பிரகாசித்தல்‌” அல்லது “உதயம்‌” என்பதே பொருத்தமான அர்த்தமாக 
உள்ளது.” பன்மைச்‌ சொல்‌ 1ம்‌ வசனத்தில்‌ இருமுறை காணப்படுகிறது. 
முதலாவது இவ்வார்த்தை “ஓய்வுநாள்‌” (ஏழாம்‌ நாள்‌) என்பதைக்‌ குறிக்கிறது, 
பின்பு இது “வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌”” என்பதில்‌ “வாரம்‌” (ஏழுநாட்கள்‌)* 
என்பதைக்‌ குறித்து நிற்கிறது. 

ஓய்வுநாள்‌ அன்று பெண்கள்‌ கல்லறைக்கு வரவில்லை 322101, ஏனெனில்‌ 
அது இளைப்பாறுதலின்‌ நாளாக இருந்தது லூக்கா 23:56). ஓய்வுநாள்‌ முடிந்த 
பின்பு (இது நமது சனிக்கிமமை மாலை வேளையாகும்‌) அவர்கள்‌ வரவில்லை, 
ஏனெனில்‌ அப்போது இருட்டு நேரமாக இருந்திருக்கும்‌. அதற்குப்‌ பதிலாக 
அவர்கள்‌, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ “வாரத்தின்‌ 
முதலாம்நாள்‌ அதிகாலையிலே சூரியன்‌ உதயமாகிறபோது கல்லறையினிடத்தில்‌ 
வந்து” என்று மாற்கு கூறினார்‌ (மாற்கு 16:2). அது “வாரத்தின்‌ முதலாம்நாள்‌ 
அதிகாலையிலே” என்று லூக்கா கூறினார்‌ லூக்கா 24:1).” அதிகாலை 
வேளையில்‌ பெண்கள்‌ வருதல்‌ என்பது அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குத்‌ தங்கள்‌ 
ஆழமான பக்தியைக்‌ காண்பிப்பதற்கான -அவர்களின்‌ முதல்‌ வாய்ப்பான - 
நிகழ்வு என்பதற்குச்‌ சுட்டிக்காண்பித்தலாக இருந்திருக்கும்‌. 

மகதலேனா மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ மாத்திரமே இங்கு பெயர்‌ 
குறிப்பிடப்‌ படுகின்றனர்‌. இயேசு மரித்ததை அவர்கள்‌ தூரத்தில்‌ இருந்து 
கவனித்தனர்‌, மற்றும்‌ அவரது உடல்‌ எங்கு அடக்கம்‌ செய்யப்பட்டிருந்தது 
என்பதையும்‌ அவர்கள்‌ கண்டிருந்தனர்‌ (27:55, 56, 61 ஆகியவற்றின்‌ 
மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). மாற்கு தமது பட்டியலில்‌ சலோமே 
என்ற பெண்ணையும்‌ உள்ளடக்கினார்‌ (மாற்கு 16:1), இவ்விடத்தில்‌ 
லூக்கா யோவன்னாள்‌ மற்றும்‌ “பிற பெண்களைக்‌ கூடுதலாகக்‌ கூறினார்‌ 
லூக்கா 24:10; காண்க 8:3). 

இந்தப்‌ பெண்கள்‌ கல்லறையைப்‌ பார்க்கவந்தார்கள்‌. மிகவும்‌ குறிப்பாக 
அவர்கள்‌, இயேசுவின்‌ உடலுக்குச்‌ சுகந்தவர்க்கமிடும்படி வந்திருந்தனர்‌ 











144 


(மாற்கு 16:1). யோசேப்பும்‌ நிக்கொதேமுவும்‌ ஏற்கனவே அவரது உடலை 
சுகர்ந்தவர்க்கங்களுடனே அபிஷேகித்திருந்தனர்‌ (யோவான்‌ 19:39, 40). 
ஆனால்‌ அவரது உடலை பிற்பகல்‌ 6:00 மணிக்குத்‌ தொடங்கவிருந்த 
ஓய்வுநாளுக்கு முன்பே அடக்கம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற அவசரத்துடன்‌ 
அதைச்‌ செய்திருந்தனர்‌. இந்தப்‌ பெண்கள்‌ அதிகம்‌ முழுமையாகச்‌ சுகந்த 
வர்க்கம்‌ இடவிரும்பினர்‌. 

அவர்கள்‌ கல்லறைக்கு செல்லுகையில்‌, தாங்கள்‌ எவ்வாறு கல்லறையின்‌ 
நுழைவாயிலில்‌ உள்ள பெரிய கல்லைப்‌ புரட்டுவது என்று கலந்துரையாடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌ (மாற்கு 16:8). யூதத்தலைவர்களின்‌ கவலையைப்‌ 
போக்குவதற்காகப்‌ பிலாத்து, கல்லறையில்‌ ஒரு ரோம முத்திரையிட்டு 
அதன்‌ நுழைவாயிலில்‌ காவல்‌ வைத்திருந்ததை அவர்கள்‌ அறியாதிருந்தனர்‌ 
(27:62-66). அந்தப்‌ பெண்கள்‌, இயேசுவின்‌ உடல்‌ கல்லறையில்‌ இருக்கும்‌ என்று 
எதிர்பார்த்தனர்‌ என்பது தெளிவு. 

வசனம்‌ 2. நிகழ்வுகளின்‌ எழுச்சியைப்‌ பற்றிக்‌ தெரிவிக்க, இதோ என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (4௦) கிரேக்க வார்த்தை, மீண்டும்‌ மீண்டும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (28:2, 7, 9, 11, 20). இந்த வேளையில்‌ பூமி மிகவும்‌ 
அதிரும்படியான ஒரு பூமியதிர்ச்சி அந்தப்‌ பகுதியை உலுக்கிற்று. Michael 
]. Wilkins, அவர்களின்‌ கூற்றுப்படி, “பூமியதிர்ச்சிக்கு அடிக்கடி ஆளாகுதல்‌ 
என்பது பாலஸ்தீனத்தின்‌ முதன்மை புவியியல்‌ பண்புகளில்‌ ஒன்றாகும்‌.” 
“அகாபாவளைகுடாவின்‌ முகத்துவாரத்தில்‌ இருந்து வடக்குநோக்கி 
ஏறக்குறைய 683 மைல்கள்‌ நீளத்திற்கு டாரூஸ்‌ மலையடி வாரத்தில்‌ நீண்டு 
கிடக்கும்‌ பெரிய தவறான பகுதியின்‌ பாகமாக, யோர்தான்‌ வெடிப்புச்‌ 





சமவெளி உள்ளது என்ற காரணத்தினால்‌” இது குறிப்பாக உண்மையாக 
உள்ளது.” இருப்பினும்‌ இது சாதாரண பூமியதிர்ச்சியாக இருக்கவில்லை. 
“படி” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (கா) கிரேக்க இடைச்சொல்‌ 
காரணத்தைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. கர்த்தருடைய தூதன்‌ இதற்குப்‌ 
பொறுப்பாளியாக இருந்தார்‌. தேவன்‌ மற்றும்‌ தூரதார்கள்‌ தரிசனமாவதற்கும்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ செயல்களுக்கும்‌ தொடர்புடைய வகையில்‌ பூமியதிர்ச்சிகள்‌ 
வேதாகமத்தில்‌ அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளன (1 இராஜாக்கள்‌ 19:12; 
மத்தேயு 24:7; நடபடிகள்‌ 16:26; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 6:12; 8:5; 11:13, 
19; 16:18). பூமியதிர்ச்சி ஒன்று, இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்ட மற்றும்‌ 
உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள்‌ இரண்டிலும்‌ நேரிட்டு இருந்தது (27:51; 28:2). 

இவ்விஷயத்தில்‌ மத்தேயுவும்‌ மாற்குவும்‌ ஒரே ஒரு தூதனை மாத்திரமே 
குறிப்பிட்டனர்‌. மாற்கு இவரை, “வெள்ளையங்கி தரித்த ... வாலிபன்‌” 
என்று விவரித்தார்‌ (மாற்கு 16:5). இதற்கு மறுபக்கம்‌ லூக்கா, “பிரகாசமுள்ள 
வஸ்திரந்தரித்த இரண்டுபேர்‌” என்று சித்தரித்தார்‌ (லூக்கா 24:4). யோவானும்‌ 
கல்லறையில்‌ “இரண்டு தூதர்கள்‌” பற்றிப்‌ பேசினார்‌ (யோவான்‌ 20:12). மற்ற 
சுவிசேஷ எழுத்தாளர்கள்‌ ஒருவரைப்‌ பற்றிய வார்த்தைகளைப்‌ பயன்படுத்திய 
வேளையில்‌ மத்தேயு அடிக்கடி இரண்டு பேரைப்‌ பயன்படுத்தினார்‌ (8:28; 20:30; 
21:2 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

இந்த வேறுபாடு ஏன்‌ உள்ளது? மத்தேயுவும்‌ மாற்குவும்‌ செய்தியின்‌ 
இருதயம்‌ போன்ற மையப்‌ பகுதியைத்‌ தருபவரைப்‌ பற்றி வலியுறுத்துகையில்‌, 
லூக்கா பெண்களிடம்‌ பேசிய இரு தூதர்களையும்‌ சுட்டிக்காண்பித்தார்‌ 





145 


லூக்கா 24:5). அவர்கள்‌ பல்வேறுபட்ட மக்களையும்‌ இரண்டு தூதர்களையும்‌ 
பற்றிய வேறுபட்ட கருத்து நோக்குகளை அளித்தனர்‌. ஒருவேளை ஒரு தூதர்‌ 
முக்கியமான இடத்தில்‌ நின்றுகொண்டிருக்கையில்‌, மற்றவர்‌ முக்கியத்துவம்‌ 
குறைந்த இடத்தில்‌ நின்றிருக்கலாம்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ பெண்களிடம்‌ 
ஒருவேளையில்‌ அல்லது மற்றொரு வேளையில்‌ பேசியிருக்கலாம்‌. நான்கு 
சுவிசேஷே எழுத்தாளர்களும்‌ முக்கியமான விபரங்களைக்‌ கொடுத்தனர்‌. 

தூதர்‌ வானத்திலிருந்திறங்கிவந்து, வாசலிலிருந்த கல்லைப்‌ புரட்டித்‌ 
குள்ளி, அதின்மேல்‌ உட்கார்ந்தார்‌ (27:60ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
தூதரின்‌ வல்லமை என்ற மாபெரும்‌ வலிவு கல்லைக்‌ கல்லறையில்‌ இருந்து 
புரட்டிப்‌ போட்டு பூமியதிர்ச்சிக்குக்‌ காரணமாயிற்று. தூதர்‌ கல்லைப்‌ புரட்டிப்‌ 
போடுகையில்‌, அவர்‌ யூதத்தலைவர்களால்‌ அதன்மீது இடப்பட்டிருந்த 
முத்திரையை உடைத்தார்‌ (27:66ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 
மேலும்‌ அவர்‌ நுழைவாயிலில்‌ இருக்கும்‌ கல்லைப்‌ புரட்டி ப்போடுவது யார்‌ 
என்ற பெண்களின்‌ இக்கட்டான நிலையையும்‌ தீர்த்து வைத்தார்‌ (மாற்கு 16:3). 
அவர்‌ கல்லின்‌ மீது உட்கார்ந்திருந்தது, தேவனுடைய முதன்மை நோக்கத்தின்‌ 
நிறைவேற்றம்‌ மற்றும்‌ அதிகாரத்துவத்தைக்‌ காண்பிக்கிறது. 

வசனம்‌ 3. தூதரின்‌ ரூபம்‌ மின்னல்‌ போலவும்‌, அவனுடைய வஸ்திரம்‌ 





உறைந்த மழையைப்போல்‌ வெண்மையாகவும்‌ இருந்தது (காண்க மாற்கு 
16:5; லூக்கா 24:4; யோவான்‌ 20:12). மத்தேயுவினால்‌ எடுத்துரைக்கப்படும்‌ 
விவரிப்பு தூதரின்‌ பிரகாசமான ஒளியைப்‌ படம்பிடிக்றெது. “மின்னல்‌” என்பது 
“விண்ணக ஜீவிகளின்‌ தோற்றத்துடனும்‌ (கூனியேல்‌ 10:60), சாத்தானின்‌ 
வீழ்ச்சியுடனும்‌ லூக்கா 10:18), மனிதகுமாரனின்‌ வருகையுடனும்‌ (மத்தேயு 
24:27)” தொடர்புபடுத்தப்‌ பட்டுள்ளது.” வேதவசனங்களில்‌, வெள்ளை உடை 
அணிகல்‌ என்பது தூய்மை மற்றும்‌ பரிசுத்தத்தைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துறெது 
தூனியேல்‌ 7:9; மத்தேயு 17:2; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:4, 5, 18; 4:4; 
6:11; 7:9, 13, 14; 19:14). “உறைந்த மழையைப்போல வெண்மை” என்பதும்‌ 








வேதாகமரீதியான பொதுவான ஓப்பீடாக உள்ளது (சங்கதம்‌ 51:7; ஏசாயா 
1:18; தானியேல்‌ 7:9; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 1:14). 

வசனம்‌ 4. கல்லறையில்‌ வைக்கப்பட்டிருந்த காவலாளர்‌ அவனுக்கு 
[தாகனுக்கு]ப்‌ பயந்ததினால்‌ திடுக்கிட்டுச்‌ செத்தவர்கள்போலானார்கள்‌ 
(காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:17). இங்கு Robert 11. Gdry, அவர்களின்‌ 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துவதென்றால்‌, “நேர்‌ எதிரான திருப்புகை என்ற 
வகையில்‌, இயேசு உயிரோடிருக்கிறார்‌ மற்றும்‌ காவலர்கள்‌ செத்தவர்களாகக்‌ 
காணப்படுகின்றனர்‌. ”” பிற்பாடு அவர்கள்‌ புத்துயிர்பெற்ற உடனே, அவர்களில்‌ 
சிலர்‌ எருசலேம்‌ நகருக்குள்‌ சென்று, நடந்திருந்த யாவற்றையும்‌ பற்றி பிரதான 
ஆசாரியர்களிடத்தில்‌ அறிக்கை செய்தனர்‌ (28:11). 

வசனம்‌ 5. அந்தப்‌ பெண்கள்‌ கல்லறையை அடைந்த வேளையில்‌, கல்‌ 
புரட்டப்‌ பட்டிருந்ததைக்‌ கண்டு அவர்கள்‌ எவ்வளவு திகைப்படைந்திருக்க 
வேண்டும்‌! அது இயேசு வெளியேறுவதற்காகப்‌ புரட்டப்படவில்லை, அந்தக்‌ 
கல்‌ தன்‌ நிலையில்‌ இருந்தபோதே கூட அவர்‌ கல்லறையை விட்டு வெளியேறி 
இருக்க முடியும்‌.!' மாறாக அவரது ஷேர்கள்‌ (வஷேோகள்‌) உள்ளே 
நுழைவதற்காகவே அந்தக்‌ கல்‌ புரட்டப்‌ பட்டிருந்தது! கல்லறைக்குள்‌ நுழைந்த 
பெண்கள்‌, இயேசுவின்‌ உடல்‌ அங்கு இல்லை என்று கண்டனர்‌, மற்றும்‌ 


146 


“அதைக்குறித்து மிகுந்த கலக்கமடைந்தனார்‌” (லூக்கா 24:3, 4). 

தூதன்‌ அந்த ஸ்இரீகளை நோக்கி: நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌ என்று கூறி 
மறு உறுதிப்படுத்தினார்‌. பல சந்தர்ப்பங்களில்‌ தூதர்கள்‌ இந்தக்‌ கட்டளையைத்‌ 
தங்கள்‌ விளக்கங்களுக்கு முன்னுரையாகக்‌ கொடுத்தனர்‌ (1:20; லூக்கா 1:13, 30; 
2:10). தெய்வீக செய்தியாளர்கள்‌ என்ற வகையில்‌, அவர்கள்‌ நீதிமான்களைப்‌ 
பயமுறுத்துவதற்காக வரவில்லை.!' அதற்குப்பதிலாக தேவன்‌ சகலத்தையும்‌ 
அவர்களின்‌ நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார்‌ என்று அறிதலில்‌ அவர்களை 
ஆறுதல்‌ படுத்துவதற்காகவே தூதர்கள்‌ வந்தனர்‌. தேவன்‌ மீது நம்பிக்கை 
கொள்ளுதல்‌ என்பதே கவலைக்கும்‌ பயத்திற்கும்‌ எதிர்மருந்தாக உள்ளது. 

தூதர்‌ தொடர்ந்து, சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுவைத்‌ 
தேடுகிறீர்கள்‌ என்று அறிவேன்‌ என்று கூறினார்‌. அவர்கள்‌, சிலுவையில்‌ 
அறையப்பட்ட இயேசுவின்‌ உடலைக்‌ தேடியே கல்லறைக்கு வந்திருந்தனர்‌ 
என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 1:23; 2:2; கலாத்தியர்‌ 3:1). 

வசனம்‌ 6. யோசேப்பினால்‌ இயேசு அடக்கம்‌ செய்யப்பட்டதை 
அந்தப்‌ பெண்கள்‌ கண்டிருந்தனர்‌ (27:61), இப்போது ஒரு வெறுமையான 
கல்லறையை அவர்கள்‌ கண்டனர்‌. விடப்பட்ட தகவலைக்‌ தூதர்‌ நிரப்பினார்‌: 

















அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌. இங்குள்ள கிரேக்க வினைச்சொல்‌ (Eஓerthe; 
222170 என்பதில்‌ இருந்து வந்தது) செயப்பாட்டு வினையாக உள்ளது, சில 
பதிப்புகளில்‌ “அவர்‌ உயிர்ப்பிக்கப்பட்டார்‌” என்றுள்ளது (TEV; NEB; NRSV; 
NLT; JNT). செயப்பாட்டு வினை, செயல்முறையில்‌ தேவனுடைய திரியை 
இருப்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது. CEV வேதாகமம்‌ “தேவன்‌ தாமே 
அவரை உயிர்ப்பித்தார்‌” என்ற மொழிபெயர்ப்புடன்‌ இந்தத்‌ கருத்தை 
வெளிப்படையாக்குறெது. யூதத்தலைவர்கள்‌ இயேசுவை சிலுவையில்‌ 
அறைந்து, ஜீவாதிபதியைக்‌ கொலை செய்திருந்தனர்‌; ஆனால்‌ தேவன்‌ அவரை 
மரித்தோரில்‌ இருந்து உயிர்ப்பித்திருந்தார்‌ நடபடிகள்‌ 3:14, 15). 

சுவிசேஷே எழுத்தாளர்கள்‌ இயேசுவின்‌ உண்மையான உயிர்க்தெழுதலை, 
அவரது உடலில்‌ அவரது ஆவி திரும்பவும்‌ வந்ததைப்‌ பற்றி விவரிக்கவில்லை. 
அவரது கல்லறைத்‌ துணிகள்‌ எவ்வாறு நீக்கப்பட்டன என்பதைப்‌ பற்றியோ 
(காண்க யோவான்‌ 20:4-7) அல்லது அவர்‌ கல்லறையில்‌ இருந்து வெளியே 
வந்ததைப்‌ பற்றியோ அவர்கள்‌ அறிக்கை செய்யவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக அவர்கள்‌, (1) கல்லறை வெறுமையாக இருந்தது, (2) இயேசு மீண்டும்‌ 
உயிரோடிருந்தார்‌ மற்றும்‌ (3) அவரது உயிர்த்தெழுதல்‌ உறுதிப்படுத்தும்‌ செயல்‌ 
முறையில்‌ இருந்தது என்பவற்றை அவர்கள்‌ அறிக்கை செய்தனர்‌. 

உயிர்த்தெழுதலானது இயேசு திரும்பத்‌ திரும்ப உரைத்த 
தூர்க்கதரிசனங்களின்‌  நிறைவேற்றமாக இருந்தது என்பதை, தாம்‌ 
சொன்னபடியே என்ற சொற்றொடர்‌ சுட்டிக்காண்பிக்கிறது (27:62, 
63 ஆகியவற்றின்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). அவர்‌ தமது 
கீஷா்களிடத்தில்‌ எப்போதும்‌, அவர்கள்‌ தாங்கக்‌ கடினமாக இருந்த 
வேளையிலும்கூட, சத்தியத்கையே பேசிவந்தார்‌ (16:21-23; 26:21, 22, 31-35). 
இயேசுவின்‌ மரணம்‌ மற்றும்‌ உயித்தெழுதல்‌ பற்றிய அவரது முன்னுரைத்தல்‌, 
அவரைப்‌ பின்பற்றியவர்களுக்கு, அவர்‌ உண்மையிலேயே உயிருடன்‌ இருந்தார்‌ 
என்ற சத்தியத்தைப்‌ படிப்படியாக ஏற்றுக்கொள்ள உதவிற்று (லூக்கா 24:6, 8). 

அந்தப்‌ பெண்கள்‌ ஏற்கனவே கல்லறைக்குள்‌ பார்த்திருந்தனர்‌ என்றாலும்‌ 








147 


லூக்கா 24:3), உள்ளே வந்து இன்னும்‌ அதிகமாக ஆராய்ந்து பார்க்கும்படித்‌ 
தூதர்‌ அவர்களை அழைத்தார்‌: கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ உடல்‌ அங்கில்லை என்பதில்‌ எந்தக்‌ கேள்வியையும்‌ அவர்கள்‌ 
சந்தைகளில்‌ விட்டுவைக்க அவர்‌ விரும்பவில்லை. 

சிறு எண்ணிக்கையிலான மக்களின்‌ - பெரும்பாலும்‌ இயேசுவின்‌ ஊழியக்‌ 
காலத்தின்போது இருந்தவர்களின்‌ - உயிர்த்தெழுதல்‌ பற்றி வேதாகமம்‌ 
அறிக்கையிடுகையில்‌, அவரது சொந்த உயிர்த்தெழுதல்‌ தனிப்பட்டதாக 
இருந்தது. இதற்கு முன்பு உயிர்ப்பிக்கப்‌ பட்டவர்கள்‌ இரண்டாம்‌ முறை 
இறப்பை அனுபவித்தனர்‌. இயேசு ஒருக்காலும்‌ மீண்டும்‌ மரியாதிருக்கும்படி. 
உயிர்ப்பிக்கப்பட்டார்‌ (ரோமர்‌ 6:9). ஓவ்வொரு யூதரும்‌ தாமும்‌ எல்லா 





மக்களும்‌ சரீரத்தில்‌ உயிர்த்தெழுவோம்‌ என்று நம்பிக்கையாயிருந்தனா்‌; இந்த 
ஞாயிற்றுக்ழெமை காலை வேளையில்‌, இயேசு அந்த ஆழமான ஏங்குதலின்‌ 
முதற்பலன்‌ ஆனார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:20, 23). இது உண்மையாயிருக்கையில்‌, 
முத்திய ஜீவணுக்மகென்று உயிர்த்தெழுதல்‌ கிறிஸ்துவின்‌ மீது நம்பிக்கை வைத்து 
அவருக்குக்‌ கீழ்ப்படிபவர்களுக்கு மாத்திரமே உரியது என்பது நினைவில்‌ 
வைக்கப்பட வேண்டும்‌ (1 கொரிந்தியர்‌ 15:57, 58). 

வசனம்‌ 7. அந்தப்‌ பெண்களிடம்‌ தூதர்‌, சீக்கிரமாய்ப்‌ போய்‌, 
அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுந்தார்‌ என்று அவருடைய சீஷார்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌ என்று அறிவுறுத்தினார்‌. தெய்வீகத்‌ தூதர்‌ விசேஷமாக 
பேதுருவைக்‌ தனிப்படுத்தினார்‌ (மாற்கு 16:7): இது அவரது மும்மடங்கு 
மறுதலித்தலுக்குப்‌ பின்னர்‌ அவருக்கு நம்பிக்கை தருவதற்காகச்‌ செய்யப்பட்டது 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை (மத்தேயு 26:69-75). 

இயேசு [அவர்களுக்கு] முன்னே கலிலேயாவுக்குப்‌ போகிறார்‌ என்றும்‌ 








சீஷர்களுக்குத்‌ தகவல்‌ தெரிவிக்கும்படி பெண்களுக்குக்‌ கட்டளையிடப்பட்டது. 
மாற்கு 16:2ம்‌ வசனத்தில்‌ “அவர்‌ உங்களுக்குச்‌ சொன்னபடியே” என்ற 
வார்த்தைகள்‌ கூடுதலாக உள்ளன. இந்தக்‌ கட்டளை, இயேசு தமது 
மரணத்திற்கு முன்பே அவர்களுக்கு அறிவுறுத்தியதற்கு இணக்கமாக இருந்தது 
(26:32ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). 

கர்த்தரும்‌ அவரது அப்போஸ்தலர்களும்‌ பிரபலமான ஒரு இடத்தில்‌ 
சந்திப்பார்கள்‌ - அது இயேசு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒரு மலையாகும்‌ 
(28:16). கலிலேயா என்பது அவர்கள்‌ யாவரும்‌ வாழ்ந்திருந்த பகுதியாகும்‌. 
அதுவே இயேசு தமது ஊழியத்தின்‌ பெரும்பகுதியில்‌ ஈடுபட்டிருந்த 
பகுதியாகவும்‌ இருந்தது. கலிலேயாவில்‌ அவர்கள்‌ எருசலேமின்‌ 
தலைவர்களுடைய இடையிடுதலில்‌ இருந்து விலஇயிருப்பார்கள்‌. 


திகைக்கச்‌ செய்யும்‌ சாட்சிகள்‌ (28:8-10) 


“அவர்கள்‌ பயத்தோடும்‌ மகா சந்தோஷத்தோடும்‌ கல்லறையை விட்டுச்‌ 
சீக்ரெமாய்ப்‌ புறப்பட்டு, அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்‌. 

“அவர்கள்‌ அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப்‌ போகிறபோது, இயேசு 
தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு: வாழ்க என்றார்‌. அவர்கள்‌ கிட்டவந்து, 
அவர்‌ பாதங்களைத்‌ தழுவி, அவரைப்‌ பணிந்துகொண்டார்கள்‌. 

அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி: பயப்படாதிருங்கள்‌; 


148 


நீங்கள்‌ போய்‌, என்‌ சகோதரர்‌ கலிலேயாவுக்குப்‌ போகும்படி அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌; அங்கே அவர்கள்‌ என்னைக்‌ காண்பார்கள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 8. பெண்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ நேர்‌ எதிரான 
உணர்வுகள்‌ நிரம்பப்‌ பெற்றவர்களாக, கல்லறையை விட்டுச்‌ 
சீக்ரெமாய்ப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌. மாற்கு 16:8ம்‌ வசனம்‌, “நடுக்கமும்‌ 
திகிலும்‌ அவர்களைப்‌ பிடித்தபடியால்‌, அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வெளியே 
வந்து, கல்லறையை விட்டு ஓடினார்கள்‌; அவர்கள்‌ பயந்திருந்தபடி யினால்‌ 
ஒருவருக்கும்‌ ஒன்றும்‌ சொல்லாமற்‌ போனார்கள்‌” என்று கூறுகிறது. 
அவர்கள்‌ தூதர்களைக்‌ கண்டிருந்ததாலும்‌ பயபக்திக்குரிய வகையிலான 
உயிர்த்தெழுதல்‌ பற்றிய செய்தியை எதிர்கொண்டிருந்ததாலும்‌, பயத்தினால்‌ 
பிடிக்கப்‌ பட்டிருந்தனர்‌. அந்த அனுபவம்‌, நல்ல வகையிலான பயமான 
முழுமையான பயபக்தியை அவர்களில்‌ நிரப்பியிருந்தது. றிஸ்து மரித்தோரில்‌ 
இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தார்‌ என்ற செய்தி (28:6) அவர்களுக்குப்‌ 
பெரிய சந்தோஷத்தையும்‌ கொண்டுவந்திருந்தது. அவர்கள்‌ இயேசுவை 
அப்போது கண்டிருக்கவில்லை என்றாலும்‌, தூதரின்‌ சாட்யெம்‌ மற்றும்‌ 
வெறுமையான கல்லறை ஆயெவற்றினால்‌ இந்த இரு உணர்வுகளுக்குள்‌ 
அடித்துச்‌ செல்லப்பட்டனர்‌. இதன்‌ விளைவாக அந்தப்‌ பெண்கள்‌ இதை 
அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்‌. 

வசனம்‌ 9. வழியிலே இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு அவர்களை 
வாழ்த்தினார்‌. இந்த இடத்தில்‌ அவர்கள்‌, உயிர்த்தெழுந்த ஆண்டவரைத்‌ 
தாங்களே காணும்‌ பாக்கியம்‌ பெற்றனர்‌. சீஷர்களை அவர்கள்‌ கண்டபோது, 
உயிர்த்தெழுதல்‌ பற்றிய அவர்களின்‌ சாட்சியம்‌, இரண்டாவதாகப்‌ 
பெற்றதகவலாக மாத்திரம்‌ அல்ல ஆனால்‌ முதலாவதாகப்‌ பெற்ற அறிதலாகவும்‌ 
இருக்கும்‌. 

அந்தப்‌ பெண்கள்‌ கிட்டவந்து, அவர்‌ பாதங்களைத்‌ தழுவி, அவரைப்‌ 
பணிந்துகொண்டார்கள்‌. “பணிந்துகொண்டனர்‌” என்பதற்கான 
(proskuned) சொற்றொடர்‌ மத்தேயு சுவிசேஷத்தில்‌ பதிமூன்று முறைகள்‌ 
காணப்படுகிறது. சிலவேளைகளில்‌ இது ஒருவரின்‌ பாதங்களில்‌ 
மரியாதை நிமித்தம்‌ தாழவிழுந்து பணிதலைக்‌ குறிக்கிறது, ஆனால்‌ மற்ற 
விஷயங்களில்‌ இது ஆவிக்குரிய ஆராதனையைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 
9 மற்றும்‌ 17 ஆகிய வசனங்களில்‌ இது இந்தப்‌ பிந்திய அர்த்தத்துடன்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (2:2ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசு 
தமது தெய்வீகத்தின்‌ நிமித்தமாக இப்படிப்பட்ட கனத்தைப்‌ பெற்றார்‌ 
(14:33). இதற்கு நேர்மாறாக, புதிய ஏற்பாட்டில்‌ தூதர்களும்‌ மனிதர்களும்‌ 
இதை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளனர்‌ (நடபடிகள்‌ 10:25, 26; 14:11-15; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:8, 9). 

வசனம்‌ 10. தூதர்களால்‌ பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை 
அவர்கள்‌ சீஷா்களிடம்‌ தெரிவிக்க வேண்டும்‌ என்று இயேசு அவர்களிடம்‌ 
கூறினார்‌ (28:7): பயப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ போய்‌, என்‌ சகோதரர்‌ 





கலிலேயாவுக்குப்போகும்படி அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌; அங்கே அவர்கள்‌ 
என்னைக்‌ காண்பார்கள்‌. இயேசு உயிர்த்தெழுந்தார்‌ என்ற நற்செய்தியைப்‌ 
பகிர்ந்து கொள்ளும்‌ முதலாவது மக்களாகப்‌ பெண்களே இருந்தனர்‌ என்பது 


149 


குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. இந்த விபரம்‌, சுவிசேஷ விபரங்களின்‌ உண்மைத்‌ 
தன்மையை விவரிக்கிறது. Douglas R. A. Hare அவர்கள்‌, “யூத நீதிமன்றங்களில்‌ 
பெண்கள்‌ ஆண்களுக்குச்‌ சமமான சாட்சிகளாகக்‌ கருதப்படவில்லை 
என்பதால்‌, இந்த எடுத்துரைப்பில்‌ அவர்கள்‌ இருந்தனர்‌ என்பது, இது புறம்பே 
உள்ளவர்களை மனம்‌ ஈர்ப்பதற்காக உருவாக்கப்படவில்லை என்பதை 
உத்தரவாதப்படுத்துறெது” என்று கூறினார்‌.” 

இந்தப்‌ பெண்களை இயேசு சந்தித்த பின்பு எருசலேமில்‌ நடந்தது என்ன 
என்பதைப்‌ பற்றி மத்தேயு கூறுவதில்லை. மற்ற சுவிசேஷங்கள்‌, அவற்றின்‌ 
நாள்வரிசை முறைமையை நிச்சயத்துடன்‌ மறுகட்டமைப்பது சிரமமாக 
இருந்தாலும்‌, அந்த நிகழ்வுகளைப்‌ பற்றிய சில பதிவுகளை அளிக்கின்றன. 

சீஷர்கள்‌ நிறைவாகக்‌ கலிலேயாவில்‌ இயேசுவைச்‌ சந்திப்பார்கள்‌ 
என்றாலும்‌ (28:16), அவர்கள்‌ எருசலேமில்‌ குறைந்தது இன்னும்‌ ஒரு வாரமாவது 
குங்கியிருப்பார்கள்‌ - இது அவர்கள்‌ புளிப்பில்லாத அப்பப்‌ பண்டிகையை 
ஆசரித்து முடிக்க உதவியாயிருக்கும்‌. இந்தக்‌ காலகட்டத்தின்போது இயேசு 
அவர்களுக்குப்‌ பல வேளைகளில்‌ தரிசனமானார்‌ என்று மற்ற சுவிசேஷங்கள்‌ 





சுட்டிக்காண்பிக்கின்றன. அவரது உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரத்துக்கேறுதல்‌ 
ஆகியவற்றிற்கு இடையிலான நாற்பது நாட்களில்‌ மற்ற தரிசனங்களும்‌ 
நடந்திருந்தன (நடபடிகள்‌ 1:3). 





பொய்‌ அறிக்கை (28:11-15) 


11 அவர்கள்‌ போகையில்‌, காவல்சேவகரில்‌ சிலர்‌ நகரத்துக்குள்ளே வந்து, 
நடந்த யாவற்றையும்‌ பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள்‌. 

2இவர்கள்‌ மூப்பரோடே கூடிவந்து, ஆலோசனைபண்ணி, சேவகருக்கு 
வேண்டிய பணத்தைக்‌ கொடுத்து. 

நாங்கள்‌ நித்திரைபண்ணுகையில்‌, அவனுடைய சீஷர்கள்‌ 
இராத்திரியிலே வந்து, அவனைக்‌ களவாய்க்‌ கொண்டுபோய்விட்டார்கள்‌ 
என்று சொல்லுங்கள்‌. 

14இது தேசாதிபதிக்குக்‌ கேள்வியானால்‌, நாங்கள்‌ அவரைச்‌ 
சம்மதப்படுத்தி, உங்களைத்‌ தப்புவிப்போம்‌ என்றார்கள்‌. 

அவர்கள்‌ பணத்தை வாங்கிக்‌ கொண்டு, தங்களுக்குப்‌ 
போதிக்கப்பட்ட படியே செய்தார்கள்‌. இந்தப்‌ பேச்சு யூதருக்குள்ளே 
இந்நாள்வரைக்கும்‌ பிரசித்தமாயிருக்றெது. 


சுவிசேஷ எழுத்தாளர்களில்‌ மத்தேயு மாத்திரமே, இயேசுவின்‌ கல்லறையில்‌ 
ரோமப்‌ போர்ச்சேவகர்‌ காவலுக்கு வைக்கப்பட்டது பற்றிக்‌ கூறினார்‌ 
(27:62-66). மேலும்‌ தூதனைப்‌ பார்த்தபோது அவர்கள்‌ பயந்தது பற்றியும்‌ 
(28:4) அவர்கள்‌ யூதர்கள்‌ மத்தியில்‌ பரப்பிய பொய்‌ அறிக்கை பற்றியும்‌ (28:11- 
15) குறிப்பிட்டார்‌. 

வசனம்‌ 11. [ரோமானிய] காவல்சேவகரில்‌ சிலர்‌ - தங்களின்‌ ஆரம்ப 
அதிர்ச்சியில்‌ இருந்து (28:4) மீட்கப்பட்ட பின்பு - நடந்த யாவற்றையும்‌ 
பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள்‌. இந்தக்‌ காவல்‌ சேவகர்கள்‌ 
ஆளுநரான பிலாத்துவினால்‌ பிரதான ஆசாரியர்களின்‌ அதிகாரத்தின்‌ கழ்‌ 


150 


வைக்கப்பட்டிருந்தனர்‌ (27:62, 65, 66) அந்தக்‌ காரணத்தினால்‌ அவர்கள்‌ 
பிரதான ஆசாரியரிடம்‌ அறிக்கை செய்தனர்‌. அத்துடன்‌ கூடுதலாக 
அவர்கள்‌, கல்லறையில்‌ இருந்து இயேசுவின்‌ உடல்‌ சென்றதைக்‌ தாங்கள்‌ 
தடை செய்யவில்லை என்று தங்கள்‌ சொந்த அதிகாரிகளிடத்தில்‌ ஒப்புக்‌ கொண்டு 





அறிக்கை செய்யப்‌ பயந்திருக்கலாம்‌. உடல்‌ திருடப்படவில்லை என்றாலும்‌, 
நடந்திருந்தது என்ன என்பதைப்‌ பற்றிய உண்மையை, நம்பிக்கையற்ற ரோம 
அதிகாரிகளை நம்பச்‌ செய்தல்‌ கடினமான இருந்திருக்கும்‌. '* 

காவல்‌ சேவகர்கள்‌ நடந்த யாவற்றையும்‌ பிரதான ஆசாரியர்களுக்கு 
வெளிப்படுத்தினர்‌. “யாவற்றையும்‌” என்ற வார்த்தையினால்‌ மத்தேயு 
அர்த்தப்படுத்தியது என்ன? அவர்கள்‌ பூமியதுர்ச்சியை உணர்ந்திருந்தனர்‌, 
தூதனைக்‌ கண்டிருந்தனர்‌ மற்றும்‌ வெறுமையான கல்லறையை உற்றுக்கவனித்து 
இருந்தனர்‌ (28:4). ஒருவேளை அவர்கள்‌, பெண்களிடம்‌ தூதனால்‌ கூறப்பட்ட 
பின்வரும்‌ அறிவிப்பைக்‌ கேட்டிருக்கலாம்‌: “அவர்‌ இங்கே இல்லை; தாம்‌ 
சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்‌” (28:0. 

வசனங்கள்‌ 12, 13. காவல்‌ சேவகர்களின்‌ அறிக்கையினால்‌ 
எச்சரிப்பு அடைந்த பிரதான ஆசாரியர்கள்‌, மூப்பரோடே கூடிவந்து, 
ஆலோசனைபண்ணினர்‌. பயப்பட்ட அதே விஷயம்‌ மற்றும்‌ முன்னெச்சரிக்கை 
எதற்காக மேற்கொள்ளப்பட்ட தோ அதே விஷயம்‌ (27:64-66) நடந்திருந்தது. 
உடல்‌ அங்கு இல்லை, கல்லறை வெறுமையாயிருந்தது மற்றும்‌ இயேசு 
உயிர்த்திருந்தார்‌ என்பதே அறிக்கையாக இருந்தது. காவல்சேவகர்கள்‌ தாங்களே 
வெறுமையான கல்லறைக்குச்‌ சாட்சிகளாக இருந்தனர்‌, மற்றும்‌ அவர்களின்‌ 
அறிக்கை மறுக்கப்பட இயலாததாக இருந்தது.” 

யூதத்தலைவர்கள்‌ தங்களின்‌ விருப்பப்‌ தேர்வுகளை ஆழ்ந்து சிந்தித்தபின்பு, 
அவர்கள்‌ இலஞ்சம்‌ கொடுக்க முடிவு செய்தனர்‌. அவர்கள்‌ சேவகருக்கு 
வேண்டிய பணத்தைக்‌ கொடுத்தனர்‌. “வேண்டிய பணத்தை” என்ற 
சொற்றொடருக்கான (ஜாம hia) கிரேக்கச்‌ சொல்‌, “போதுமான வெள்ளி” 
அல்லது “போதிய பணம்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அது இந்த மனிதர்களைத்‌ திருப்திப்படுத்தும்‌ 
அளவுக்கு “கணிசமான இலஞ்சமாக” இருந்தது. இதற்கு மாற்றாகக்‌ காவல்‌ 
சேவகர்கள்‌, நாங்கள்‌ நித்திரைபண்ணுகையில்‌, அவனுடைய சீஷர்கள்‌ 





இராத்திரியிலே வந்து, அவனைக்‌ களவாய்க்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌ 
என்று கூறி தவறான வசந்தியைப்‌ பரப்ப வேண்டியிருந்தது. தலைவர்கள்‌ 
யூகித்த இந்தக்‌ கதை - எவரொருவரும்‌ மறுக்க முடியாதிருந்த - வெறுமையான 
கல்லறைக்குக்‌ கணக்கு ஒப்புவிப்பதாக இருந்தது. 

அந்தக்‌ காலகட்டத்தில்‌ சீஷா்களின்‌ நிலைப்பாடு, இந்தத்‌ தவறான தகவல்‌ 
எவ்வளவு முட்டாள்‌ தனமாக இருந்தது என்பதைச்‌ செயல்விளக்கப்படுத்துகிறது. 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ யாவரும்‌ அவர்‌ கைது செய்யப்பட்ட பின்பு 
பயத்தினால்‌ பறந்தோடி இருந்தனர்‌ (26:56). அவர்‌ விசாரிக்கப்பட்டதகைத்‌ 
தூரத்தில்‌ இருந்து கவனித்துக்‌ கொண்டிருந்த பேதுரு அவரை மும்முறை 
மறுதலித்திருந்தார்‌ (26:69-75). சிலுவையில்‌ அறையப்பட்ட நிகழ்வு சீஷர்களை 
ஏமாற்றமும்‌ குழப்பமும்‌ அடையச்‌ செய்திருந்தது லூக்கா 24:21). இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ பற்றி அவர்கள்‌ கேள்விப்பட்ட பின்பும்கூட, அவர்கள்‌ 
இன்னமும்‌ பயம்‌ நிறைந்தவர்களாகப்‌ பூட்டப்பட்ட கதவுகளுக்குப்‌ பின்னால்‌ 


151 


கூடியிருந்தனர்‌ (யோவான்‌ 20:19, 26). இயேசுவின்‌ உடலைப்‌ பெற்றுக்கொண்டு 
வரும்படி ரோமானியக்‌ காவல்‌ சேவகர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கும்‌ நிலையில்‌ 
இந்த மனிதர்கள்‌ இல்லை. அவரது உடலைக்‌ களவாடி அவர்‌ உயிர்த்துவிட்டார்‌ 
என்று உரிமைகோருகல்‌ என்பது அவர்களின்‌ பணிப்பட்டியலில்‌ 
இல்லாதிருந்தது, ஏனெனில்‌ அவர்கள்‌ இன்னமும்‌, உலகப்பிரகாரமான ஒரு 
இராஜ்யத்தையே தங்கள்‌ சிந்தையில்‌ கொண்டிருந்தனர்‌ (26:51; நடபடிகள்‌ 
1:6). 

வசனம்‌ 14. உறக்கத்தில்‌ விழுதல்‌ மற்றும்‌ கல்லறையைக்‌ காவல்‌ செய்யத்‌ 





தவறுதல்‌ ஆயெவை இந்தக்‌ காவல்‌ சேவகர்கள்‌ தங்கள்‌ உயிரை விலையாகக்‌ 
கொடுத்ததைக்‌ கேட்டிருக்கும்‌. அவர்களின்‌ பொய்யான அறிக்கை 
தேசாதிபதிக்குக்‌ கேள்வியானால்‌, பிலாத்து விதிக்கும்‌ எந்தத்‌ தண்டனையில்‌ 
இருந்தும்‌ அவர்களைப்‌ பாதுகாப்பதாகப்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ காவல்‌ 
சேவகர்களுக்கு உறுதி அளித்தனர்‌. 

வசனம்‌ 15. காவல்‌ சேவகர்கள்‌ பணத்தை வாங்கிக்‌ கொண்டு, தங்களுக்குப்‌ 
போதிக்கப்பட்ட படியே செய்தார்கள்‌. இதன்‌ விளைவாக, இந்தப்‌ பேச்சு 
யூதருக்குள்ளே பிரசித்தமாயிருந்தது. இப்படிப்பட்ட கதை நம்பப்பட்டது 
என்‌ என்பது புரிந்துகொள்ளக்‌ கடினமானதாக உள்ளது. உண்மையாகவே 
காவல்‌ சேவர்ககள்‌ உறங்கியிருந்தால்‌, கர்த்தருடைய உடலுக்கு நடந்திருந்தது 
என்ன என்பதை அவர்கள்‌ எவ்வாறு அறிந்திருக்க முடியும்‌? 

இந்நாள்வரைக்கும்‌ என்ற கூடுதல்‌ சொற்றொடர்‌ (காண்க 11:23), மத்தேயு 
இந்த சுவிசேஷத்தை எழுதியபோது, ஒருவேளை உயிர்த்தெழுதலுக்கு முப்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பின்பும்‌ கூட, அந்தப்‌ பொய்‌ இன்னமும்‌ பரப்பப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தது என்பதைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. ஜஸ்டின்‌ மார்ட்டியா்‌ 
கூற்றின்படி, இந்த ஏமாற்று இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ கூட மேலோங்கி 
இருந்தது. யூதர்கள்‌, “அவர்‌ சிலுவையில்‌ இருந்து இறக்கப்பட்ட பின்பு 
வைக்கப்பட்ட கல்லறையில்‌ இருந்து, இயேசுவின்‌ சீஷர்கள்‌ இரவு வேளையில்‌, 
அவரது உடலைக்‌ திருடிக்கொண்டு சென்று, அவர்‌ மரித்தோரில்‌ இருந்து 
உயிர்த்து விட்டார்‌ என்றும்‌ பரலோகத்திற்கு ஏறிச்சென்றார்‌” என்றும்‌ [அவர்கள்‌ 
ஏமாற்றினார்‌] என்று கூறினார்கள்‌." 





௮ பாடங்கள்‌ “5444 


உயிர்த்தெழுதலுக்குப்பின்‌ தரிசனங்கள்‌ 
(அதிகாரம்‌ 28) 

இயேசு மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தார்‌ என்பதற்கு நாம்‌ பெற்றுள்ள 
உண்மையான நிரூபணம்‌ என்ன? உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு (பவுலுக்குத்‌ 
தரிசனமானது உட்பட) மொத்தம்‌ பன்னிரெண்டு தரிசனங்களை 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. உயிர்த்தெழுதல்‌ என்பது வரலாற்றுப்‌ பூர்வமான 
உறுஇப்பாடாக உள்ளது. லூக்கா, “அவர்‌ பாடுபட்ட பின்பு, நாற்பது நாளளவும்‌ 
அப்போஸ்தலருக்குத்‌ தரிசனமாகி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை 
அவர்களுடனே பேசி, அநேகம்‌ தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே 
அவர்களுக்குத்‌ தம்மை உயிரோடிருக்கிறவராகக்‌ காண்பித்தார்‌” என்று 


152 


எழுதினார்‌ (நடபடிகள்‌ 1:3). 

மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனம்‌ கொடுத்தார்‌ (மாற்கு 16:9; 
யோவான்‌ 20:14-17), மற்றும்‌ அதற்குப்‌ பின்பு பலபெண்கள்‌ கல்லறையை 
விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ செல்லுகையில்‌ அவர்களுக்கும்‌ தரிசனம்‌ கொடுத்தார்‌ 
(28:9, 10). லூக்கா மற்றும்‌ பவுல்‌ ஆகியோரிடமிருந்து நாம்‌, பேதுரு தனித்து 
இருக்கையில்‌ அவருக்கு இயேசு தரிசனமானார்‌ என்று அறிகிறோம்‌ லூக்கா 
24:34; 1 கொரிந்தியர்‌ 15:5). மேலும்‌ அவர்‌ எம்மாவு செல்லும்‌ சாலையில்‌ 
இரண்டு சீஷர்களுக்கும்‌ தரிசனம்‌ கொடுத்தார்‌, அவர்களில்‌ ஒருவர்‌ 
கிலெயோப்பா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்‌ (லூக்கா 24:13-35). 
அவர்‌ அப்போஸ்தலர்கள்‌ ஒன்றாக இருக்கையில்‌ - முதலில்‌ தோமா இல்லாத 
போதும்‌ (யோவான்‌ 20:19, 24) மீண்டும்‌ தொடர்ந்து வந்த வாரத்தில்‌, தோமா 
உட்பட அவர்கள்‌ எல்லாரும்‌ இருந்தபோதும்‌ (யோவான்‌ 20:26) - தரிசனம்‌ 
கொடுத்தார்‌. பின்பு அவர்‌, கலிலேயாக்கடலருகில்‌ ஏழு அப்போஸ்தலருக்கு 
தரிசனம்‌ தந்தார்‌ (யோவான்‌ 21:1-23). மத்தேயு சுவிசேஷத்தின்படி அவர்‌, 
கலிலேயாவில்‌ பெயர்‌ தரப்படாத மலை ஒன்றின்மீது அப்போஸ்தலர்களுக்குத்‌ 
குரிசனமானார்‌, அப்போது அவர்‌ பிரதான கட்டளையை அவர்களுக்குக்‌ 
கொடுத்து தாம்‌ அவர்களோடு எப்போதும்‌ இருப்பதாக வாக்களித்தார்‌ 
(28:18-20). அவர்‌ ஒரே வேளையில்‌ ஐந்நூறுக்கும்‌ அதிகமான சீஷர்களுக்கும்‌ 
தமது சகோதரர்‌ யாக்கோபுக்கும்‌ தரிசனமானார்‌ என்று பவுல்‌ எழுதினார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:6, 7). பின்பு அவர்‌ தாம்‌ பரத்துக்கேறுவதற்கு முன்னர்‌ 
பதினோரு அப்போஸ்தலர்களுக்குத்‌ தரிசனமானார்‌ என்று பவுல்‌ எழுதினார்‌ 
லூக்கா 24:50, 51; நடபடிகள்‌ 1:3-12). பவுல்‌, “எல்லாருக்கும்‌ பின்பு, 





அகாலப்பிறவிபோன்ற எனக்கும்‌ தரிசனமானார்‌” என்று எழுதினார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:8). 

இயேசு மரித்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழாதிருந்தால்‌ நேரிட்டு இருக்கக்‌ 
கூடிய எதிர்மறை விளைவுகளைப்‌ பற்றி எழுதிய பின்பு பவுல்‌, “கிறிஸ்துவோ 
மரித்தோரிலிருந்தெழுந்து, நித்திரையடைந்தவர்களில்‌ முதற்பலனானாரா்‌” 
என்று எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:20). இலாசருவின்‌ சகோதரியான 
மரியாளிடம்‌ இயேசு, “நானே உயிர்த்தெழுகலும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌, 
என்னை விசுவாசிக்கிறவன்‌ மரித்தாலும்‌ பிழைப்பான்‌; உயிரோடிருந்து என்னை 





விசுவாசிக்றெவனெவனும்‌ என்றென்றைக்கும்‌ மரியாமலும்‌ இருப்பான்‌” 
என்று கூறினார்‌ (யோவான்‌ 11:25, 269. அவர்‌ உயிர்த்து எழுந்ததால்‌, 
பவுலுடன்‌ சேர்ந்து நாம்‌, “நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே 
நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌” என்று கூற முடியும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:57). 


“அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌” (28:1-17) 
கல்லறைக்‌ கற்கள்‌ அவற்றில்‌ என்ன வார்த்தைகள்‌ செதுக்கப்பட்டிருந்தாலும்‌, 
“வாழ்ந்திருந்து ஆனால்‌ இப்போது மரித்துள்ள ஒருவர்‌ இங்கு கிடக்கிறார்‌” 
என்று அறிவிக்கின்றன. இதற்கு நேர்மாறாக, இயேசுவின்‌ கல்லறை 
வெறுமையாயிருந்தது, அது மாறுபட்ட ஒரு செய்தியை அறிவித்தது. இயேசு 
மரித்த நாள்‌ வரலாற்றிலேயே மிகவும்‌ இருண்ட நாளாக இருந்தது, ஆனால்‌ 
மூன்று நாட்களுக்குப்‌ பின்பு அது மாறிற்று. இயேசு இன்னும்‌ மரித்தவராகவே 


153 


இருந்தால்‌, நாம்‌ “எல்லா மனுஷரைப்பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்‌ 
குக்கவார்களாயிருப்போம்‌” என்று பவுல்‌ கூறினார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:19). 

சட்டப்பூர்வமான எந்த அடிப்படையின்மீது நாம்‌ உயிர்த்தெழுதலில்‌ நமது 
நம்பிக்கையை வைக்க முடியும்‌? 

அ. சத தெழுதல்‌ 5772ம்‌ உரறைக்கப்பட்டிருந்தது (28:6). இது 
பழைய ஏற்பாட்டில்‌ தீர்க்ககரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது (சங்கீதம்‌ 
16:8-11; ஏசாயா 53:10-12; ஓசியா 6:2), மற்றும்‌ இயேசு தாமே இதைப்‌ பற்றிப்‌ 
பேசியிருந்தார்‌ (16:21; 17:23; 20:19; 27:40, 63; யோவான்‌ 2:19). 

உமர்க்தெழுதல்‌ நிரூபிக்கப்பட்டிருந்தது (28:7-10). இது கண்ணால்‌ கண்ட 
சாட்சியங்களால்‌ உறுதிப்படுத்தப்‌ பட்டிருந்தது, மற்றும்‌ வெறுமையான 
கல்லறை நிரூபணமாக இருந்தது. இத்துடன்‌ கூடுதலாக, இயேசுவினுடைய 
சீஷர்களின்‌ மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு, அவர்‌ மரித்தோரிலிருந்து உயிர்த்தார்‌ 





என்பதற்குச்‌ சாட்சியம்‌ கொடுத்தது. இன்றைய நாட்களில்‌ சபையானது, 
உயிர்த்தெழுந்த நமது கர்த்தருக்குச்‌ சாட்சியமாக நிற்கிறது. 

அ. சத தெழுதல்‌ plist Mug (28:11-17). 
நிரூபணங்கள்‌ இருந்த போதிலும்கூட, தொடக்கத்தில்‌ இருந்தே மக்கள்‌ 
சந்தேகம்‌ கொண்டிருந்தனர்‌. உயிர்த்தெழுதலை நிரூபிக்கப்‌ பல முயற்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 

உயிர்த்தெழுதல்‌ ஏற்படுத்தும்‌ வேறுபாடு என்ன? அதை விசுவாசித்து 
ஏற்றுக்கொள்பவர்களின்‌ வாழ்வில்‌ அது ஒரு நித்திய வேறுபாட்டை 
ஏற்படுத்துறெது! 


இயேசு உயிருடன்‌ இருக்கிறார்‌ (28:1-10) 

அரிமத்தியாவூர்‌ யோசேப்பும்‌  நிக்கொதேமுவும்‌, யோசேப்பின்‌ 
கல்லறையில்‌ இயேசுவின்‌ உடலைப்‌ புதைத்தபின்பு, அவர்கள்‌ ஓய்வு நாளுக்கு 
ஆயத்தம்‌ செய்வதற்காக இல்லம்‌ சென்றனர்‌. அது இந்த வரலாற்றின்‌ 
முடிவாக இருந்திருந்தால்‌, நாம்‌ கவலையாக இருப்பதற்குக்‌ காரணம்‌ 
யாவற்றையும்‌ கொண்டிருப்போம்‌ - ஏனெனில்‌ நாம்‌ நம்பிக்கையற்ற ஒரு 
உலகத்தில்‌ வாழ்பவர்களாக இருந்திருப்போம்‌. கொரிந்து நகரில்‌ இருந்த 
கிறிஸ்தவர்களுக்குப்‌ பவுல்‌, “இம்மைக்காகமாத்திரம்‌ நாம்‌ கிறிஸ்துவின்மேல்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, எல்லா மனுஷரைப்பார்க்கிலும்‌ 
பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌” என்று எழுதினார்‌ 
(1கொரிந்தியர்‌ 15:19). ஏன்‌2இயேசுமரிக்தோரில்‌ இருந்து உயிர்த்தெழாதிருந்தால்‌, 
நமது விசுவாசமும்‌ நமது பிரசங்கத்தலும்‌ வீணானவைகளாக இருக்கும்‌, 
இயேசு உயிர்த்தபின்‌ அவரைக்‌ கண்டதாகக்‌ கூறிய அப்போஸ்தலர்களும்‌ 








மற்றவர்கள்‌ யாவரும்‌ பொய்யர்களாக இருந்திருப்பார்கள்‌, நாம்‌ இன்னும்‌ 
நமது பாவங்களிலேயே இருந்திருப்போம்‌, கர்த்தருக்குள்‌ மரிப்பவர்கள்‌ 
அழிந்து போயிருப்பார்கள்‌ மற்றும்‌ இந்த உலகம்‌ இன்னமும்‌ ஒரு மீட்பரைப்‌ 
பெற்றிராது இருந்திருக்கும்‌ (1 கொரிந்தியர்‌ 15:14-18)! இதற்கு நேர்மாறாக, 
பவுல்‌, “கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து, நித்திரையடைந்தவர்களில்‌ 
முதற்பலனானார்‌” என்று உறுதிப்படுத்தினார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:20). வேறொரு 
இடத்தில்‌ அவர்‌, இயேசு *.. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய 
சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய்ரூபிக்கப்பட்ட 





154 


தேவகுமாரனுமாயிருக்கிறார்‌” என்று கூறினார்‌ (ரோமர்‌ 1:4). 

இயேசு மரித்த நாள்‌, மனித வரலாற்றில்‌ நேர்ப்பொருளிலும்‌ 
உருவகத்திலும்‌ மிகவும்‌ இருளான நாளாக இருந்தது. அவருக்கு மிகவும்‌ 
நெருக்கமானவர்கள்‌ கூட அவரை மீண்டும்‌ உயிருடன்‌ தாங்கள்‌ பார்ப்போம்‌ 
என்று விசுவாசிக்கவில்லை. அவரது சீஷர்கள்‌ எருசலேமில்‌ ஒரு மேல்வீட்டில்‌ 
ஒளிந்து கொள்ளச்‌ சென்றனர்‌ (யோவான்‌ 20:19). மரித்தோரில்‌ இருந்து 
மற்றவர்களை அவர்‌ உயிர்ப்பித்து இருந்ததை அவர்கள்‌ கண்டிருந்தபோதும்‌, 
உண்மையிலேயே அவர்‌ மீண்டும்‌ உயிருடன்‌ வருவார்‌ என்று அவர்கள்‌ 
நம்பவில்லை. இருப்பினும்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌, கல்லறையில்‌ அவரது 
உடல்‌ காணவில்லை என்ற அறிக்கைகள்‌ சுற்றுக்கு விடத்‌ தொடங்கப்பட 





போது எல்லாம்‌ மாறிற்று. அவரைப்‌ பின்பற்றியவர்கள்‌, ஒருவர்பின்‌ ஒருவராக, 
அவரைக்‌ கண்டிருந்தது பற்றிய வியப்புக்குரிய வரலாறுகளைப்‌ பகிர்ந்து 
கொள்ளத்‌ தொடங்கினர்‌. சிலர்‌ அவருடன்‌ நடந்திருந்தனர்‌, பேசியிருந்தனர்‌ 
மற்றும்‌ அவருடன்‌ உணவுகூட உண்டிருந்தனர்‌. இவைகள்‌, வெறிபிடித்த 
பின்பற்றாளர்களின்‌ மாயத்தோற்றத்தின்‌ காரணமாகக்‌ கூறப்பட்ட 
அறிக்கையாக இருக்கவில்லை என்பது விரைவிலேயே தெளிவாயிற்று. இயேசு 
உண்மையிலேயே உயிரோடிருந்தார்‌! அந்த உண்மையானது ஆச்சரிய விதமாக 
எல்லாவற்றையும்‌ மாற்றுகிறது. 





இயேசுவைப்‌ பின்தொடர்ந்த பெண்கள்‌ 
(28:1-10) 
யூத சமுதாயத்தில்‌ பெண்கள்‌ சிலவேளைகளில்‌ கழாகக்‌ கண்ணோக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌,!” அவர்களை இயேசு, மாபெரும்‌ மரியாதையுடன்‌ 
கண்ணோக்கினார்‌. அவர்களைப்‌ படைப்பின்போது தேவன்‌ தொடக்கத்தில்‌ 
நடத்திய வகையிலேயே அவரும்‌ நடத்தினார்‌. அவரது ஊழியத்தில்‌ அவர்கள்‌ 
பணிசெய்த பின்வரும்‌ வழிகளைக்‌ கவனியுங்கள்‌: 





1. மீட்கப்படுவதில்‌ அவர்கள்‌ சமமான தகுதி உடையவர்களாக 
இருந்தனர்‌ (யோவான்‌ 4:1-42). 

2. அவர்கள்‌ அவருடைய சீஷரா்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டனர்‌ 

(12:48-50). 

அவர்கள்‌ அறிவுறுத்தலைப்‌ பெற்றனர்‌ லூக்கா 10:38-42). 

அவர்கள்‌ இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ பங்களித்தனர்‌ (லூக்கா 8:1-3). 

அவர்கள்‌ இயேசுவுடன்‌ பிரயாணம்‌ சென்றனர்‌ (27:55, 5௦. 

அவரது இருளான வேளையில்‌ அவர்கள்‌ விசுவாசம்‌ நிறைந்தவர்களாக 

இருந்தனர்‌ (27:55, 569. 

7. உயிர்த்தெமுகலுக்கு அவர்கள்‌ முதலாவது சாட்சியாக இருந்தனர்‌ 
(28:7, 10; மாற்கு 16:9, 10; லூக்கா 24:1-10; யோவான்‌ 20:18).15 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





உளு கல்‌ 


மகதலேனா மரியாள்‌ (28:1) 
மகதலேனா மரியாள்‌ வரலாற்றில்‌ மிகவும்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்பட்ட 


155 


ஒருத்தியாக இருக்கிறாள்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. அவள்‌ ஒரு விபசாரி 
என்று அழைக்கப்பட்டிருக்கிறாள்‌, ஆனால்‌ இது உண்மை என்று கருத்துக்கூறக்‌ 
கூடிய எதுவும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இல்லை. நவீன ககைச்‌ சித்தரிப்பானது அவள்‌ 
இயேசுவைக்‌ கவர்ந்து இழுக்க அல்லது அவளது மனைவியாக இருக்கவும்‌ 
முயற்சி செய்தவள்‌ என்று சித்தரிக்கிறது. விபசாரத்தில்‌ பிடிபட்ட பெண்‌ 
(யோவான்‌ 8:1-11) அல்லது இயேசுவின்‌ பாதத்தில்‌ அமர்ந்து அழுது அவற்றைத்‌ 
தனது கேசத்தினால்‌ துடைத்து, பின்பு அவற்றை முத்தமிட்டு வாசனைத்‌ 
தைலத்தினால்‌ அபிஷேகித்த பாவம்‌ நிறைந்த பெண்‌ (லூக்கா 7:37, 38) என்று 
மரியாளைப்‌ பலர்‌ தவறாக அடையாளப்படுத்துகின்றனர்‌. அவள்‌ இந்தப்‌ 





பெண்களில்‌ யாருமல்ல, ஆனால்‌ அவள்‌ யாராகத்‌ தான்‌ இருந்தாள்‌? 

மரியாள்‌ மக்தலாவில்‌ இருந்து வந்தவளாக இருந்தாள்‌, இது கலிலேயாவின்‌ 
தென்மேற்குக்‌ கடற்கரையில்‌ இருந்தது (15:39ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ 
காணவும்‌). அவள்‌ இயேசுவை அன்புசெய்தாள்‌, ஆனால்‌ அவர்களின்‌ உறவில்‌ 
பாலுறவு ரீதியான விஷயம்‌ எதுவும்‌ இருந்ததில்லை. அவளிடத்தில்‌ இருந்த 
ஏழு அசுத்த ஆவிகளை இயேசு துரத்தியிருந்ததன்‌ காரணமாக அவரை 
அன்புகூர அவள்‌ நல்ல காரணம்‌ கொண்டிருந்தாள்‌ (மாற்கு 16:9; லூக்கா 8:2). 
அவள்‌ இயேசுவுக்குத்‌ தன்னை அர்ப்பணித்துப்‌ பின்பற்றினாள்‌, பின்பு தனது 
நிதியைக்‌ கொண்டு இயேசுவின்‌ ஊழியத்திற்கு உதவினாள்‌ (லூக்கா 8:2, 3). 
இயேசு மரித்தபோது சிலுவையின்‌ அருகில்‌ நின்றுகொண்டிருந்த கடைசித்‌ 
குனிநபார்களில்‌ மரியாள்‌ ஒருத்தியாக இருந்தாள்‌ (27:56; மாற்கு 15:40; யோவான்‌ 
19:25), மற்றும்‌ அவள்‌ உயிர்த்தெழுதலின்‌ அதிகாலையில்‌ கல்லறையில்‌ முதலில்‌ 
இருந்தவர்களில்‌ ஒருத்தியாகவும்‌ இருந்தாள்‌ (மாற்கு 16:1). மாற்கு 16:9 ன்படி 
அவள்‌ இயேசு தரிசனம்‌ கொடுத்த முதல்‌ நபராக இருந்தாள்‌. 





குறிப்புகள்‌ 

Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian 
Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 
2000), 746. 21id., 386. இந்தச்‌ சொற்றொடர்‌ நடபடிகள்‌ 20:7 லும்‌ காணப்படுகிறது, 
அங்கு சீஷர்கள்‌ அப்பம்‌ பிட்கக்‌ கூடியிருந்தனர்‌. அந்த வசனத்தில்‌ NEB வேதாகமம்‌ 
இந்தச்‌ சொற்றொடரை “சனிக்கிழமை இரவு” என்று தவறாக மொழிபெயர்த்துள்ளது. 
“Bauer, 909-10. ’மகsதலேனா மரியாளை யோவான்‌, “வாரத்தின்‌ முதல்நாள்‌ காலையில்‌, 
அதிக இருட்டோடே, மகதலேனா மரியாள்‌” வந்தாள்‌ என்று விவரித்தார்‌ (யோவான்‌ 
20:1). மகதலேனா மரியாளை மாத்திரம்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌ என்ற உண்மையும்‌ 
வானம்‌ இன்னும்‌ இருட்டாயிருந்தது என்பதும்‌, ஒப்பீட்டு சுவிசேஷங்களில்‌ இருந்ததைக்‌ 
காட்டிலும்‌ இது முந்திய பயணமாக இருந்தது என்று கூறும்படி சில கல்வியாளர்களை 
வழிநடத்திற்று. இருப்பினும்‌, சுவிசேஷ விபரங்கள்‌ ஒன்றாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்போது, இவள்‌ மற்ற பெண்களுடன்‌ வந்தாலும்‌, யோவான்‌ அவள்‌ 
மீதுகவனம்‌ குவித்தார்‌. இத்துடன்‌ கூடுதலாக, சூரியன்‌ உதிக்கத்‌ தொடங்கியபோது 
சார்பளவில்‌ இன்னமும்‌ இருட்டாயிருந்தது. யோவான்‌ ஒப்பிட்டுச்‌ சுவிசேஷ 
எழுத்தாளர்களின்‌ அதே காட்சியையே விவரித்தார்‌, ஆனால்‌ மாறுபட்ட கருத்துநோக்கில்‌ 
அதை விவரித்தார்‌. Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Back- 
grounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: 


156 


Zondervan, 2002), 185. இந்த வரைப்படத்தில்‌ காண்க ஓ. R. Bowes, “Earthquake,” in The 
Zondervan Pictorial Encyclopedia of the Bible, ed. Merrill C. Tenney (Grand Rapids, Mich.: 
Zondervan Publishing House, 1975), 2:179. 7Jack P. Lewis, The Gospel According to Matthew, 
Part 2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 169. Ibid. 
Robert H. Gundry, Matthew: A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 588. இயேசு உயிர்த்தெழுந்த தமது 
சரீரத்தில்‌, சுவர்களிறைடே கடந்து செல்லக்‌ கூடிய திறன்‌ கொண்டிருந்தார்‌ (யோவான்‌ 
20:19, 26). 

"தூதன்‌ ஆறுதலின்‌ எந்த வார்த்தைகளுடனும்‌ பயமடைந்த காவல்வீரர்களுக்கு 
உரைக்க வில்லை என்பதைக்‌ கவனியுங்கள்‌. '2Wilkins, 185. Douglas R. A. Hare, Matthew, 
Interpretation (Louisville: John Knox Press, 1993), 331. காண்க Josephus Antiquities 4.8.15; 
Mishnah Rosh Hashanah 1.8. “Leon Morris, The Gospel according to Matthew, Pillar 
Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 740. °Lewis, 171. 
?éJustin Martyr Dialogue with Trypho 108. ’sகrண்க Josephus Against Apion 2.25. என்ற 
புத்தகத்தில்‌ காணவும்‌. அவர்களின்‌ குறைவான தராதரம்‌ “பெண்கள்‌, அடிமைகள்‌, 
மற்றும்‌ சிறுவர்கள்‌” என்ற சூத்திரத்தில்‌ பிடிக்கப்பட்டுள்ளது (Mishnah Sukkah 2.8; 
Berakoth 3.3). “Wilkins, 181 லிருந்து எடுக்கப்பட்டது. 


157 


உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு நாற்பது நாட்கள்‌ 
காலகட்டத்தின்போது கிறிஸ்துவின்‌ தரிசனங்கள்‌ 


1. கல்லறையில்‌ மகதலேனா மரியாளுக்கு மாற்கு 16:9-11; 
யோவான்‌ 20:11-18 
2. கல்லறையைவிட்டுப்‌ புறப்பட்ட பெண்களுக்கு | மத்தேயு 28:8-10 
3. எருசலேமில்‌ பேதுருவுக்கு லுக்கா 24:34; 
1 கொரிந்தியர்‌ 15:5 
4. எம்மாவு செல்லும்‌ சாலையில்‌ இரு சீஷர்களுக்கு | மாற்கு 16:12, 13; 
லூக்கா 24:13-32 


5. பத்து அப்போஸ்கலார்களுக்கு (தோமா இல்லாத | மாற்கு 16:14; 
போது) எருசலேமில்‌ மேல்வீட்டில்‌ லூக்கா 24:86-43; 
யோவான்‌ 20:19-25 


6. எருசலேமில்‌ மேல்வீட்டில்‌ பதினோரு யோவான்‌ 20:26-29; 
அப்போஸ்கலர்களுக்கு (தோமா உட்பட) 1 கொரிந்தியர்‌ 15:5 
7. கலிலேயாக்‌ கடல்‌ அருகில்‌ ஏழு சீஷர்களுக்கு 
8. கலிலேயா மலையில்‌ பதினோரு மத்தேயு 28:16-20; 
அப்போஸ்கலர்களுக்கு மாற்கு 16:15-18 
9. 500க்கும்‌ அதிகமான சீஷர்களுக்கு 1 கொரிந்தியர்‌ 15:6 
10. கர்த்தரின்‌ சகோதரர்‌ யாக்கோபுவுக்கு 1 கொரிந்தியர்‌ 15:7 


11. ஒலிவ மலையின்‌ மீது மாற்கு 16:19; 
லூக்கா 24:44-53; 
நடபடிகள்‌ 1:3-8; 
1 கொரிந்தியர்‌ 15:7 





158 


70 


17தான கடடளை 


[28:16-20) 


உலகத்தின்‌ எல்லா மக்களினங்களையும்‌ சீஷர்களாக்கும்படியான 
இயேசுவின்‌ அழைப்பான பிரதான கட்டளையை அப்போஸ்கதலர்களுக்குக்‌ 
கொடுத்தலுடன்‌ மத்தேயு சுவிசேஷேம்‌ முடிவடைகிறது. இயேசு 
உயிர்த்தெழுந்தபின்‌, எருசலேமில்‌ உள்ள ஒலிவ மாலையில்‌ தமது 
அப்போஸ்தலர்களுக்குக்‌ தரிசனங்களைக்‌ கொடுத்தது அல்லது அவர்‌ 
பரலோகத்திற்கு ஏறிச்சென்றது ஆகியவற்றை மத்தேயு தமது சுவிசேஷத்தில்‌ 
உள்ளடக்கவில்லை. உலகளாவிய சுவிசேஷ ஊழியம்‌ - யூதர்கள்‌ மற்றும்‌ 
புறஜாதிகள்‌ ஆகிய அனைவரும்‌ இரட்சிக்கப்படுதல்‌ - என்பதன்‌ மீதே அவரது 
கவனக்குவிப்பு இருந்தது. 


காட்சி அமைவு (28:16, 17) 


பதினொரு சீஷார்களும்‌, கலிலேயாவிலே இயேசு தங்களுக்குக்‌ 
குறித்திருந்த மலைக்குப்‌ போனார்கள்‌. 

17அங்கே அவர்கள்‌ அவரைக்‌ கண்டு, பணிந்து கொண்டார்கள்‌; சிலரோ 
சந்தேகப்பட்டார்கள்‌. 


வசனம்‌ 16. ஆங்கில வேதாகமத்தில்‌ இவ்வசனத்தில்‌ உள்ள மப! (௦௪) 
என்ற இணைப்புச்‌ சொல்‌, இயேசு உயிருடன்‌ இருந்தார்‌ என்ற சத்தியத்திற்கு 
விரோதமாக, யூதத்தலைவர்களாலும்‌ காவல்‌ சேவகர்களாலும்‌ பரப்பப்பட்ட 
முந்திய பொய்யான அறிக்கைக்கு நேர்மாறானதாக உள்ளது. இயேசு உயிர்த்து 
எழுந்திருந்தார்‌ என்பதை அப்போஸ்தலர்கள்‌ விசுவாசிக்கத்‌ தொடங்கியபோது, 
அவர்களின்‌ துக்கக்தை வெற்றிகொண்ட சந்தோஷமும்‌ வியப்பும்‌ தான்‌ 
எவ்வளவாக இருந்திருக்கும்‌! அடுத்து என்ன நடக்கும்‌ என்பதைப்‌ பற்றிய 
நிச்சயம்‌ எதுவும்‌ இல்லாதவர்களாக அவர்கள்‌, பெண்கள்‌ மூலமாகக்‌ தூதராலும்‌ 
இயேசுவினாலும்‌ அனுப்பப்பட்டிருந்த அறிவுத்துகல்களுக்குக்‌ கழ்ப்படிந்தனர்‌ 
(28:7, 10). பதினொரு சீஷர்களும்‌ - இவர்களுடன்‌ யூதாஸ்‌ இப்போது 
இருக்க வில்லை (27:5) - கலிலேயாவுக்குச்‌ சென்றனர்‌, அங்கு இயேசு 
அவர்களுக்காகக்‌ காத்திருந்தார்‌. அப்போஸ்தலர்கள்‌, அவருக்கான தங்களின்‌ 
உண்மையான ஊழியம்‌ இனித்தான்‌ தொடங்க இருந்தது என்பதை இன்னமும்‌ 
உணர்ந்தறியவில்லை. 

அப்போஸ்தலர்கள்‌ இயேசு தங்களுக்குக்‌ குறித்திருந்த மலைக்குச்‌ 
சென்றனர்‌. கர்த்தர்‌ தமது மரணத்திற்கு முன்னர்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த 
அறிவுறுத்தல்கள்‌ ஒன்றில்‌ அவர்களுக்கு இதைப்‌ பற்றிக்‌ கூறியிருக்கலாம்‌ (26:32). 


159 


அவர்‌ பின்னும்கூடப்‌ பெண்களிடத்தில்‌ பேசியபோது அந்த மலை எது என்று 
குறிப்பிட்டி ருக்கலாம்‌ (28:10). மத்தேயு சுவிசேஷத்தில்‌ குன்றுகளும்‌ மலைகளும்‌ 
தேவனுடைய வெளிப்படுத்துகல்களும்‌ அவருடன்‌ பேசுதலும்‌ நடைபெற்ற 
இடங்களாக உள்ளன (5:1; 14:23; 15:29; 17:1; 21:1). இந்த மலையின்மீது 
இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்குப்‌ பிரதான கட்டளையைக்‌ கொடுத்தார்‌. 

வசனம்‌ 17. அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவைக்‌ கண்டபோது, பெண்கள்‌ 
செய்திருந்தது போன்றே பணிந்துகொண்டார்கள்‌ (28:9); ஆனால்‌ அந்தக்‌ 
குழுவில்‌ கூடியிருந்தவார்களில்‌ சிலரோ சந்தேகப்பட்டார்கள்‌ (451420). 
சந்தேகப்பட்டவர்களைப்‌ பற்றி இன்னொரு கண்ணோக்கை மேற்கொண்ட 
R. 7. France, அவர்கள்‌, இங்கு பயன்படுத்தப்பட்ட வினைச்சொல்லை 
வலியுறுத்தினார்‌: 0௭20 என்ற வினைச்‌ சொல்லானது அமைவுபெற்ற 
அவிசுவாசத்தைக்‌ குறிப்பதில்லை, அனால்‌ இது நிச்சயமற்ற தன்மை 
அல்லது தயக்கம்‌ என்ற நிலையையே குறிக்கிறது (ஒப்பிடுக 14:31, இதுவே 
புதிய ஏற்பாட்டில்‌ இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இன்னொரு 
ஒரே இடமாக உள்ளது).! உயிர்த்து எழுந்திருந்த கர்த்தரைக்‌ கண்டிருந்த 
பெண்களின்‌ சாட்சியத்தை விசுவாசிப்பதில்‌ அப்போஸ்தலர்கள்‌ மிகவும்‌ மெ 
துவாக இருந்தனர்‌ லூக்கா 24:11). ஆகையால்‌ இயேசு தமது கரங்களையும்‌ 
தமது பாதங்களையும்‌ காண்பித்து அவர்களின்‌ முன்னிலையில்‌ மீனை உண்டு 
லூக்கா 24:39-43; காண்க யோவான்‌ 20:24-29), தமது உயிர்த்தெழுதலுக்கு 
உறுதியான நிரூபணத்தை அவர்களுக்கு அளித்தார்‌. உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவைக்‌ காண்பதற்கு வாய்ப்புக்கொண்டிராத கலிலேய மக்களே 
சந்தேகப்பட்டிருந்தனர்‌ என்பது உறுதி. 





இயேசுவின்‌ கட்டளை (28:18-20) 

இயேசு “வேகபாரகரைப்போல்‌ போதியாமல்‌, அதிகாரமுடையவராய்‌ 
அவர்களுக்குப்‌” போதித்திருந்தார்‌ (7:29). இமிர்வாதக்காரரைக்‌ 
குணமாக்கியகன்‌ மூலம்‌ அவர்‌ பாவங்களை மன்னிக்கத்‌ தமக்கிருந்த 
அதிகாரத்தைச்‌ செயல்விளக்கப்படுத்தினார்‌ (9:2-8). பூமியில்‌ இருந்தபோது - 
போதிக்கவும்‌, குணமாக்கவும்‌, பாவங்களை மன்னிக்கவும்‌ - அவர்‌ கொண்டிருந்த 
அதிகாரம்‌ பிதாவினால்‌ அவருக்குத்‌ தரப்பட்டி ருந்தது (11:27; காண்க 21:23-27). 
இயேசு வரையறைக்குட்பட்ட கட்டளையைக்‌ கொடுத்துப்‌ பன்னிருவரை 
அனுப்பியிருந்தபோது அவர்களுக்கு “அசுத்த ஆவிகளைத்‌ துரத்தவும்‌, சகல 
வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ நீக்கவும்‌” அதிகாரம்‌ அளித்திருந்தார்‌ 
(10:1). மீண்டும்‌ ஒருமுறை அவர்களை அவர்‌ அனுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌, 
ஆனால்‌ இந்த வேளையில்‌ இரட்சிப்பின்‌ முழுச்‌ செய்தியுடன்‌ அவர்களை 
உகலம்‌ முழுவதற்கும்‌ அனுப்பினார்‌. 


சகல அதிகாரமும்‌ (28:18) 


£ அப்பொழுது இயேசு சமீபத்தில்‌ வந்து, அவர்களை நோக்கி: வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்றெது. 


வசனம்‌ 18. இயேசு வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ 


160 


கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார்‌. அவர்‌ தமக்குப்‌ பிதாவானவார்‌ 
மிகவும்‌ உயர்ந்த அதிகாரத்தைக்‌ கொடுத்திருந்ததாக அர்த்தப்படுத்தினார்‌. 
அவர்‌ கிறிஸ்தவ யுகத்தின்‌ கர்த்தராக இருக்கும்படி பிதாவினால்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்டிருந்தார்‌. பிற்பாடு பவுல்‌, “ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக அவரை உயர்த்து, ... நாமத்திற்கும்‌ மேலான நாமத்தை அவருக்குத்‌ 
தந்தருளினார்‌” என்று கூறுவார்‌ (பிலிப்பியர்‌ 2:9). [க்றிஸ்தவ] மார்க்கத்தில்‌ 
இன்றைய நாட்களில்‌ செய்யப்படும்‌ ஒவ்வொரு விஷயமும்‌ “அவருடைய 
நாமத்தில்‌” அல்லது அவரது அதிகாரத்தினால்‌ செய்யப்பட வேண்டும்‌. அவரது 
உயிர்க்தெழுதலுக்கு முன்பு விஷயம்‌ இவ்வாறு இருந்ததில்லை (யோவான்‌ 
15:16; 16:23-26), ஆனால்‌ மனித வரலாற்றில்‌ இந்தக்‌ கடைசி யுகத்தில்‌ விஷயம்‌ 
இவ்வாறே உள்ளது (லூக்கா 24:46, 47; நடபடிகள்‌ 2:38; 4:12; கொலோசெயர்‌ 
3:17). இயேசு உயர்வாக மேன்மைப்படுத்தப்‌ பட்டவராக (22:44; 26:64; 
நடபடிகள்‌ 2:34-36; பிலிப்பியர்‌ 2:9-11), தேவனுடைய வலதுபாரிசத்திற்கு 
ஏறிச்சென்றார்‌. அவர்‌ அரியணை மீது அமர்ந்து தமது இராஜ்யத்தில்‌ ஆட்சி 
செய்துகொண்டிருக்றொர்‌ (1 கொரிந்தியர்‌ 15:24-28); அவர்‌ தமது சபைக்குத்‌ 
தலையாக இருக்கிறார்‌ (எபேசியர்‌ 1:20-23; கொலோசெயர்‌ 1:18). 








சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி (28:19) 


க்‌ ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ 
சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானங்கொடுத்து, 


வசனம்‌ 19. எல்லா அதிகாரமும்‌ கொண்டுள்ளவராக இயேசு, 
தமது கீஷா்களிடத்தில்‌ நீங்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, சகல ஜாதி 
களையும்‌ சீஷராக்குங்கள்‌ என்று கூறினார்‌. “புறப்பட்டுபோய்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க எச்சவினையானது, “நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போகையில்‌” அல்லது “நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ போய்க்கொண்டி ருக்கையில்‌” 
என்று தரவழைக்கப்பட முடியும்‌. இருப்பினும்‌ - “சீஷராக்கி” என்ற விஷயத்தில்‌ 
- ஓரு எச்சவினையானது ஒரு கட்டளையுடன்‌ இணைக்கப்பட்டு இருக்கையில்‌ 
அது கட்டளையின்‌ வலிவைப்‌ பகிர்ந்து கொள்கிறது.” மோரீஸ்‌ அவர்கள்‌ 
இதைப்‌ பின்வருமாறு கூறினார்‌: “சஷராக்குதல்‌ என்பதன்‌ மீது வலியுறுத்தம்‌ 
இருந்தாலும்‌, இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு, புறப்பட்டுப்‌ போகவும்‌ 
ச்ஷராக்கவும்‌ வேண்டும்‌ என்று கட்டளையிட்டார்‌.” 

“சீஷராக்குதல்‌”” (74141/2121/0) என்பது மக்களுக்குப்‌ போதித்து அவர்கள்‌ 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ ஆவதற்கு அவர்களை வழிநடத்துதல்‌ 
என்று அர்த்தப்படுறெது. சீஷத்துவம்‌ என்பது, இயேசுவின்மீது தனிப்பட்ட 
வகையில்‌ நம்பிக்கை வைத்தலை மாத்திரமல்ல, ஆனால்‌ அவரது ஒழுக்கத்‌ 
தர அளவைகளுக்கு ஒப்புக்கொடுக்க மனவிருப்பம்‌ கொண்டிருத்தலையும்‌ 
உள்ளடக்குகிறது. 

இயேசு சகல ஜாதிகளுக்கும்‌ என்ற தமது மனக்காட்சியைத்‌ தமது 
அப்போஸ்கலா்களுக்குத்‌ தெரிவித்தார்‌. வரையறைக்கு உட்பட்ட 
கட்டளையில்‌ அப்போஸ்தலர்கள்‌ “காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ 


161 


வீட்டாரிடத்திற்கு” மாத்திரம்‌ போகும்படி அறிவுறுத்தப்‌ பட்டிருந்தனர்‌; 
அவர்கள்‌ “புறஜாதியார்‌ நாடுகளுக்கு” போகுதல்‌ அல்லது “சமாரியர்‌ 
பட்டணங்களில்‌” பிரவேசித்தல்‌ (10:5, 6) என்பவற்றில்‌ (அவ்விடங்களுக்குப்‌ 
போகாதிருக்கும்படி) கட்டுப்‌ படுத்தப்பட்டிருந்தனர்‌. இந்தக்‌ கட்டளையில்‌, 
சுவிசேஷச்‌ செய்தியானது எல்லா மக்களுக்குமானதாக உள்ளது (மாற்கு 16:15). 

“ஜாதிகள்‌” என்பதற்கான (644102 என்பதில்‌ இருந்து வரும்‌) கிரேக்க 
வார்த்தையானது அடிக்கடி, “புறஜாதிகள்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது 
(4:15; 6:32; 10:5, 18; 12:18, 21) - அதாவது, இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ மக்களில்‌ 
இருந்து வேறுபட்ட வர்களாவர்‌. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ இச்சொற்றொடர்‌ 
இஸ்ரவேல்‌ மக்களையும்‌ உள்ளடக்குகிறது. பிரதான கட்டளை பற்றி 
லூக்கா சுவிசேஷத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ள மற்றொரு விபரத்தில்‌, 
இயேசு “மனந்திரும்புதலும்‌ பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ சல 
தேசத்தரரநகு.ம்‌ ௮௮(1௮-/_2/ DLE GIT 02 LITE DSILL LOL வேலம்‌. LS" 
என்று கூறினார்‌ லூக்கா 24:47; வலியுறுத்தம்‌ கூட்டப்பட்டுள்ளது). சுவிசேஷம்‌ 
முதலில்‌ எருசலேமில்‌ யூதர்களுக்குப்‌ பிரசங்கிக்கப்‌ பட்டது நடபடிகள்‌ 1-7) 
பிற்பாடு அது யூதேயா, சமாரியா (நடபடிகள்‌ 8; 9) மற்றும்‌ பெரிய அளவில்‌ 
ரோமப்‌ பேரரசு ஆகியவற்றில்‌ பரப்பப்‌ பட்டது நடபடிகள்‌ 10-28). 

மத்தேயு சுவிசேஷ விபரம்‌, ஆபிரகாமுடன்‌ இயேசுவின்‌ வம்சவழித்‌ 
தொடர்பை நிலைநாட்டுதல்‌ கொண்டு தொடங்கிற்று (1:1, 2). இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ இருக்கத்‌ தொடங்கும்‌ முன்னரே, ஆபிரகாமின்‌ சந்ததி மூலமாக எல்லா 
மக்களினங்களும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று அவருக்குத்‌ தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ 
செய்திருந்தார்‌ (ஆதியாகமம்‌ 12:3; 22:18). இந்த வாக்குத்தத்தம்‌, எல்லா 
மக்களினங்களுக்கும்‌ இரட்சிப்பை அருளுகிற இயேசுவை முன்கண்ணோக்கிற்று 
(கலாத்தியர்‌ 3:8, 16). பழைய ஏற்பாட்டின்‌ கீழ்‌, இஸ்ரவேல்‌ மக்களைத்‌ 
தேவன்‌ தமது விசேஷித்த மக்களாக தேர்ந்துகொண்டார்‌. இருப்பினும்‌ 
புதிய உடன்படிக்கையில்‌ தேவனுடைய மக்களை அடையாளப்படுத்துகல்‌ 
“ஒரு மக்களினத்தின்‌ அடிப்படையில்‌ அல்ல, ஆனால்‌ தேவனுடைய மேசியா 
மூலமாக தேவனுடன்‌ கொள்ளும்‌ உறவை அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது 
(காண்க ... 3:9; 8:11-12; 12:21; 21:28-32, 41-43; 22:8-10; 24:14, 31; 26:13).:4 

கீஷர்களாக்குதலின்‌ ஒரு பகுதி, அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுத்தலை 
உள்ளடக்குகிறது. ஞானஸ்நானம்‌ (குண்ணீருக்குள்‌ முழுக்காட்டுதல்‌) என்பது 
யோவான்‌ ஸ்நானனுடைய ஊழியத்தில்‌ ஒரு முக்கிய பகுதியாக இருந்திருந்தது, 
மக்கள்‌ மனந்திரும்பி, வரவிருந்த இராஜ்யத்திற்கு ஆயத்தமாகும்படி அவர்களை 
அவர்‌ அழைத்தார்‌ (9:6ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). இயேசு 
ஞானஸ்நானம்‌ பெற்றபின்பு, அவரது ஊழியமானது யோவானுடைய 
ஊழியத்தின்மீது நிழலிடத்‌ தொடங்கிற்று: “யோவானைப்பார்க்கிலும்‌ 
இயேசு அநேகம்‌ பேரைச்‌ ஷராக்கி ஞானஸ்நானங்கொடுத்தார்‌ (இயேசு 
தாமே ஞானஸ்நானம்‌ கொடுக்கவில்லை, அனால்‌ அவரது சீஷர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்கள்‌)” (யோவான்‌ 4:1, 2). மக்களை சீஷராக்கும்‌ 
செயல்முறையில்‌, அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்தல்‌ என்று இங்கு 
இயேசு தமது அப்போஸ்கலர்களுக்குக்‌ கட்டளையிட்டது, அவரது உரையைக்‌ 
கேட்டவர்களுக்குப்‌ பெரிய வியப்புக்குரிய விஷயமாக இருந்திராது. 

பிரதான கட்டளையின்‌ ஞானஸ்நானம்‌, யோவான்‌ மற்றும்‌ 





162 


இயேசுவின்‌ சீஷர்களால்‌ முன்பு நிகழ்த்தப்பட்ட ஞானஸ்நானத்தில்‌ இருந்து 
வேறுபட்டுள்ளது. இந்த வேளையில்‌ இயேசு சிலுவையின்‌ மீது மரித்திருந்து 
கல்லறையில்‌ இருந்து உயிர்த்திருந்தார்‌. அப்போஸ்தலர்கள்‌ முதன்முதலாக 
முழு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து பிரதான கட்டளையின்‌ ஞானஸ்நானத்தைச்‌ 
செயல்படுத்தியபோது, இராஜ்யம்‌ (சடை) வந்திருந்தது நடபடிகள்‌ 2). 

சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த கர்த்தர்‌ பற்றிப்‌ 
போதிக்கப்பட்டு விசுவாசிக்கக்‌ தொடங்கும்‌ எந்த ஒரு நபரும்‌, 
ஞானஸ்நானத்திற்குத்‌ தகுதியுள்ளவராக இருக்கிறார்‌. அந்த நபர்‌ முதலாவது 
மனந்திரும்ப அல்லது பாவத்தை விட்டுத்‌ தேவனிடமாகத்‌ திரும்ப வேண்டும்‌ 
லூக்கா 13:3, 5; நடபடிகள்‌ 2:38). அவரது மனந்திரும்புதலைத்‌ தொடர்ந்து, 
கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்‌ என்ற விசுவாசத்தை அவர்‌ 
அறிக்கை செய்ய வேண்டும்‌ (நடபடிகள்‌ 8:37; ரோமர்‌ 10:9, 10). விசுவாசத்தின்‌ 
நிறைவுச்செயல்‌ என்ற வகையில்‌, ஞானஸ்நானம்‌ பெறவேண்டும்‌ ௬டபடிகள்‌ 
2:38). 

ஞானஸ்நானம்‌ என்பது “பாவமன்னிப்புக்கென்று” (நடபடிகள்‌ 2:38) 
பெறப்படுவதாக உள்ளது என்பது உறுதி, ஏனெனில்‌ கீழ்ப்படிதலின்‌ 
இந்தத்‌ தாழ்மையான செயலில்‌ ஒருவர்‌, சிலுவையில்‌ கிறிஸ்துவின்‌ 
தியாகமான மரணத்தினுடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெறுகிறார்‌. இயேசு, 
“விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; 





விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌” என்று கூறினார்‌ 
(மாற்கு 16:16). ஞானஸ்நானம்‌ என்பது இரட்சிப்பிற்கான முன்தேவையாக 
உள்ளது என்பது தெளிவாகிறது. ஞானஸ்நானத்தின்‌ மூலம்‌ ஒருவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ (ரோமர்‌ 6:8, 4) மற்றும்‌ அவரது சபைக்குள்‌ (1 கொரிந்தியர்‌ 
12:13) பிரவேசிக்கிறார்‌ மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ வரத்தைப்‌ பெறுகிறார்‌ 
(நடபடிகள்‌ 2:38). 

பிரதான கட்டளையின்‌ ஞானஸ்நானம்‌, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
நாமத்திலே தரப்பட வேண்டியதாக உள்ளது. இந்தச்‌ சொற்றொடரானது 
தேவத்துவத்தில்‌ உள்ள மூவரைப்‌ பற்றிய சுருக்கமான விவரிப்பாக உள்ளது 
(3:17ன்‌ மீதான விளக்கங்களைக்‌ காணவும்‌). “நாமம்‌” என்பதற்கான கிரேக்க 
வார்த்தை ஒருமைச்‌ சொல்லாக, தேவனுடைய ஒன்றித்த தன்மையைச்‌ சுட்டிக்‌ 
காண்பிப்பதாக உள்ளது. தேவத்துவத்தின்‌ மூன்று நபார்களும்‌, பிதா, குமாரன்‌ 
மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ என்று அடையாளப்படுத்தப்‌ படுகின்றனர்‌ 
(காண்க 1 கொரிந்தியர்‌ 12:4-7; 2 கொரிந்தியர்‌ 13:14; எபேசியர்‌ 4:4-6; 1 பேதுரு 
1:2; யூதா 20, 21). 

பொதுவான கருத்து தெளிவாக இருந்தாலும்‌, இந்தச்‌ சொற்றொடரின்‌ 
மிகச்சரியான அர்த்தம்‌ பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. இது ஞானஸ்நானம்‌ 
பெறுபவரிடத்தில்‌ பேசப்பட வேண்டிய ஒரு சூத்திரமாக உள்ளதா? 
இது ஏற்புடைய வழக்கமாக இருக்கையில்‌, நடபடிகள்‌ புத்தகத்தில்‌, 
கிறிஸ்தவர்களானவர்கள்‌ “இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்‌” கொண்டதாக (நடபடிகள்‌ 2:38; 10:48) அல்லது “கர்த்தராகிய 
இயேசுவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌” கொண்டதாக 
(நடபடிகள்‌ 8:16; 19:5) கூறப்பட்டுள்ளது. 

இந்தக்‌ காரணத்தினால்‌, இந்தச்‌ சொற்றொடரானது, ஞானஸ்நானத்தின்‌ 


163 


பின்னால்‌ உள்ள அதிகாரத்துவத்தை மாத்திரமே குறிப்பதாக இருக்க வேண்டும்‌. 
“நாமத்தினாலே” என்பது “அஇகாரத்தினாலே” என்று அர்த்தப்படுறெது. 
தேவத்துவத்தில்‌ ஒன்றிப்பு இல்லாமை என்பது இருப்பது இல்லை என்பதால்‌, 
பிரதான கட்டளைக்கும்‌ நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ உள்ள வரலாற்றுப்‌ பூர்வமான 
பதிவுக்கும்‌ இடையில்‌ முரண்பாடு எதுவும்‌ இருப்பதில்லை. 

[நாமத்தி] “லே” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள (62%) கிரேக்க 
முன்னிடைச்‌ சொல்‌, “உள்ளாக” என்று அர்த்தப்படுறெது. “நாமத்திலே” என்ற 





சொற்றொடர்‌, மூவரும்‌ ஒன்றாக உள்ள தேவனுக்கு உடையவராகுதலைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. இவ்விஷயத்தில்‌ இச்சொற்றொடர்‌, தேவனுடன்‌ 
விசுவாசி கொள்ளும்‌ புதிய பற்றுறுதியையும்‌ உறவுமுறையையும்‌ பற்றியதாக 
உள்ளது. 


நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ ... 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணுங்கள்‌. (28:20) 


நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ 
கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்பண்ணுங்கள்‌. ... 


வசனம்‌ 20. ஞானஸ்நானம்‌ என்பது, ஒரு முடிவாக அல்ல, ஆனால்‌ ஒரு 
புதிய தொடக்கமாகக்‌ கண்ணோக்கப்பட வேண்டும்‌. புதிய சீஷர்களுக்கு 
அப்போஸ்தலர்கள்‌, இயேசு கட்டளையிட்ட யாவற்றையும்‌ போதிக்க 
வேண்டும்‌ என்று இயேசு கூறினார்‌. அவர்‌ ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள்‌ 
காலமாக அவர்களுக்கு அறிவுறுத்துதல்‌ கொடுத்திருந்தார்‌, அவர்களுக்குத்‌ 
தனிச்சிறப்பான சத்தியங்கள்‌ பலவற்றைப்‌ போதித்திருந்தார்‌. அவர்‌ 
பரத்துக்கேறியபின்பு, பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்புவார்‌, 
அவர்‌, அவர்களுக்குப்‌ போதித்து அவர்களைச்‌ சகல சத்தியத்திற்குள்ளும்‌ 
வழிநடத்துவார்‌ (யோவான்‌ 14:26; 15:26, 27; 16:12-15). இயேசுவின்‌ 
கட்டளைக்கு அப்போஸ்தலர்கள்‌ உண்மையாக இருந்தது பற்றியும்‌ 
புதிய சீஷர்களை உண்டாக்கினது பற்றியும்‌ நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளது: “அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய உபசேசத்திலும்‌, 
அந்நியோந்நியத்திலும்‌, அப்பம்‌ பிட்குதலிலும்‌, ஜெபம்பண்ணுகலிலும்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌” (நடபடிகள்‌ 2:42). 





சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ (28:20) 


ன க இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌. 


வசனம்‌ 20. இயேசு, எப்போதும்‌ தங்கியிருக்கும்‌ தமது பிரசன்னம்‌ பற்றிய 
வாக்குத்தத்தம்‌ கொண்டு பிரதான கட்டளையை முடித்து வைத்தார்‌: இதோ, 
உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட 
இருக்கிறேன்‌. கிறிஸ்து மறுபடியும்‌ வந்து பரலோகத்தில்‌ நித்திய வாழ்வு 
தொடங்கும்போது, கிறிஸ்தவ யுகம்‌ முடிவடையும்‌. அந்தக்‌ கணம்‌ வரையிலும்‌, 
இயேசு தமது ஊழியத்தைச்‌ செய்யும்‌ தமது சீஷர்களுடன்‌ எப்போதும்‌ 


164 


இருப்பார்‌. மத்தேயு 1:23ல்‌, குழந்தையாக இருந்த இயேசுவுக்கு “இம்மானு 
வேல்‌” என்று பெயரிடப்பட்டது. நம்மை ஆளுகிற ஆண்டவராகிய இயேசு, 
“இம்மானுவேல்‌” என்ற தமது பெயர்‌ சுட்டிக்காண்பிக்கிற அர்த்தமான “தேவன்‌ 
நம்மோடு” என்றபடி மிகச்சரியாகத்‌ தமது ஷர்களுடன்‌ இருக்கிறார்‌.” 


௮ பாடங்கள்‌ “5444 


பிரதான கட்டளையின்‌ மாபெரும்‌ தன்மை 


(28:18-20) 
மத்தேயு 28:18-20ல்‌ நமது ஆண்டவர்‌, தமது பிரதான கட்டளையைக்‌ 
கொடுத்தார்‌. மனித அறிவித்தல்‌ வேறு எதுவும்‌ இகைக்காட்டிலும்‌ 
முக்கியமானதாக இருப்பதில்லை என்பதால்‌, இது “பிரதானமானது” என்று 
அழைக்கப்படுகிறது. மனித வார்த்தைகளில்‌ தெரிவிக்கப்பட்ட அல்லது அழிந்து 
போகும்‌ மனிதருக்கு விடுக்கப்பட்ட வற்றில்‌ மிகவும்‌ பிரதான கட்டளை இது 
என்று மக்கள்‌ இதை விவரித்துள்ளனர்‌. பிரதான கட்டளையானது குறைந்தது 





ஆறு காரணங்களினால்‌ “பிரதானமானதாக” உள்ளது: (1) இதன்‌ பின்னால்‌ 
உள்ள திட்டம்‌ (எபேசியர்‌ 3:8-11), (2) இதன்‌ பின்னால்‌ உள்ள அதிகாரம்‌ 
(7:29; 28:18), (3) இதன்‌ உலகளாவிய இயல்பு (28:19; நடபடிகள்‌ 26:16-18), 
(4) மக்களை ஒன்றுகூட்டிக்‌ கொண்டுவரும்‌ இதன்‌ வல்லமை (எபேசியர்‌ 2:13- 
19; 4:4-6), (5) இதன்‌ நிலைப்புத்‌ தன்மை (28:20), மற்றும்‌ (6) ஆத்துமாவின்‌ 
மதிப்பின்‌ மீதான இதன்‌ வலியுறுத்தம்‌ (16:26). 


பிரதான கட்டளை (28:18-20) 

இயேசு பரலோகத்திற்குத்‌ தமது பிதாவினிடம்‌ திரும்பிச்‌ செல்வதற்கு 
முன்னர்‌, பூமியில்‌ தமது ஊழியத்தைத்‌ தொடர்ந்து செயல்படுத்தும்‌ 
வேலையைக்‌ குறிப்பிடுதல்‌ என்ற கடைசிப்‌ பணிப்பொறுப்பு ஒன்றை 
நிறைவேற்ற வேண்டியிருந்தது. பிரியும்‌ வேளையில்‌ அவர்‌ கொடுத்த இந்தக்‌ 
கட்டளை, “பிரதான கட்டளை” என்று அடிக்கடி அமைக்கப்படுகிறது, இது 
முதலில்‌ அப்போஸ்தலா்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது; ஆனால்‌ இது “உலகத்தின்‌ 
முடிவுபரியந்தம்‌” அவரது சபைக்கு நோக்கங்கொண்டதாக உள்ளது (28:20). 
இந்தச்‌ செய்தியின்‌ முழுப்‌ பொருளடக்கமும்‌ ஒரு இடத்தில்‌ தரப்பட்டிருப்பது 
இல்லை. இதன்‌ வெவ்வேறு பகுதிகளை, இயேசு தமது உயிர்த்தெழுதல்‌ 
மற்றும்‌ தாம்‌ பரத்துக்கேறுதல்‌ ஆகியவற்றிற்கு இடையிலான நாற்பது 
நாட்களில்‌, வெவ்வேறு நேரங்களில்‌ தெரிவித்தார்‌. இந்தக்‌ கட்டளையின்‌ 
முழுப்பொருளடக்கத்தைப்‌ பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியானவரால்‌ இதுபற்றி 
அளிக்கப்பட்டுள்ள விபரங்களை நாம்‌ ஒன்றாக இடவேண்டும்‌ (28:18-20; 
மாற்கு 16:15, 16; லுக்கா 24:46-49). 











165 





குறிப்புகள்‌ 
IR. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament 
Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 412. இந்த 


மொழிநடையை வரையறைக்குட்பட்ட கட்டளையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌: 





“போங்கள்‌. போகையில்‌, ... பிரசங்கியுங்கள்‌” (10:6, 7). “1,௦௦௩ Morris, The Gospel according 
to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 
746, n. 30. ‘France, 414. ’Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary 
(Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 268. 








ஒரு தொகுப்புரை 
மத்தேயு புத்தகத்தைப்‌ பற்றிய நமது படிப்பானது, வாழ்க்கை என்றால்‌ 
என்ன என்பது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்க நமக்கு உதவியது. 
his இறாஞா யார்‌ ம்ற்றும்‌ அவா்‌ ஏன்‌ வந்தார்‌? தேவனுடைய குமாரன்‌ 
நமக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டு வருவதற்காக பூமிக்கு வந்தார்‌! வெகு காலமாக 
எதிர்பார்த்த மேசியா, ஒரு கன்னியின்‌ மூலம்‌ பிறந்து, பாவமற்ற வாழ்வை 
வாழ்ந்து, சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌, மற்றும்‌ மரித்ததிலிருந்து 
உயிர்த்தெழுந்தார்‌! அவர்‌ பூமியை விட்டுச்‌ செல்லுமுன்‌, வரப்‌ போகிற 
அவருடைய இராஜ்யத்திற்கு அஸ்திபாரத்தை இட்டார்‌. இந்த இராஜ்யம்‌ அவர்‌ 
உயிர்த்தெழும்பிய பின்வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌ வந்தது. 
அடுத்ததாக என்ன நடக்கும்‌? இயேசு திரும்பவும்‌ வருவார்‌ மற்றும்‌ கடைசி 
நியாயத்தீர்ப்பு நடக்கும்‌. நாம்‌ ஆயத்தமாக இருக்க வேண்டுமென்றும்‌ மற்றும்‌ 
அந்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டுமென்றும்‌ இயேசு விரும்புகிறார்‌! 
நாம்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுநெவர்களாகி, புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படுகின்ற 
அவருடைய போதனைகளின்படியே வாழவேண்டும்‌. 














166 


